Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மிள்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


என்‌ சரித்திரம்‌ - பாகம்‌ 1 


உ.வே.சாமிநாதையரவர்கள்‌ 


en caritiram (autobiography)- part 1 (chapters 1-25) 
of U.vE. cAminAta aiyar 


In tamil script, unicode/utf-8 format 


Acknowledgements: 
We thank the Tamil Virtual Academy for providing an electronic version of this work. 
Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, 


Switzerland. 


© Project Madurai, 1998-2016. 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation of 

electronic texts of tamil literary works and to distribute them free on the Internet. 

Details of Project Madurai are available at the website 
http://www.projectmadurai.org/ 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


என்‌ சரித்திரம்‌ - பாகம்‌ 1 
மகாமகோபாத்தியாய தாக்ஷிணாத்ய கலாநிதி டாக்டர்‌ 


உ.வே.சாமிநாதையரவர்களின்‌ சுயசரிதை 


உள்ளுறை 
பதிப்பாளர்‌ குறிப்பு [॥ 
முகவுரை 4 


ஐயரவர்களின்‌ வாழ்க்கை வரலாற்றுச்‌ சுருக்கம்‌ 1X 


என்‌ சரித்திரம்‌ 
1. எங்கள்‌ ஊர்‌ 14. சடகோபையங்காரிடம்‌ கற்றது 
2. என்‌ முன்னோர்கள்‌ 15. குன்னம்‌ சிதம்பரம்‌ பிள்ளை 
3. என்‌ பாட்டனார்‌ 16. கண்ணன்‌ காட்சியின்‌ பலன்‌ 
4. சில பெரியோர்கள்‌ 17. தருமம்‌ வளர்த்த குன்னம்‌ 
5. கனம்‌ கிருஷ்ணையர்‌ 18. குன்னத்தில்‌ அடைந்த தமிழ்க்‌ கேள்வி 
6. என்‌ தந்தையார்‌ குருகுலவாசம்‌ 19. தருமவானும்‌ லோபியும்‌ 
7. கிருஷ்ண சாஸ்திரிகள்‌ 20. விவாக முயற்சி 
8. எனது பிறப்பு 21. சிதம்பர உடையார்‌ 
9. குழந்தைப்‌ பருவம்‌ 22. என்‌ கல்யாணம்‌ 
10. இளமைக்‌ கல்வி 23. ஏக்கமும்‌ நம்பிக்கையும்‌ 
11. விளையாட்டும்‌ விந்தையும்‌ 24. காரிகைப்‌ படம்‌ 
12. அரியிலூர்‌ ஞாபகங்கள்‌ 25. செங்கணத்தில்‌ வாசம்‌ 


13. தமிழும்‌ சங்கீதமும்‌ 


பதிப்புரை 


ஏடு தேடி யலைந்தவூ ரெத்தனை 

எழுதி யாய்ந்த குறிப்புரை யெத்தனை 
பாடு பட்ட பதத்தெளி வெத்தனை 

பன்னெ றிக்கட்‌ பொருட்டுணி வெத்தனை 
நாடு மச்சிற்‌ பதிப்பிக்குங்‌ கூலிக்கு 

நாளும்‌ விற்றபல்‌ பண்டங்க ளெத்தனை 
கூட நோக்கினர்க்‌ காற்றின வெத்தனை 

கோதி லாச்சாமி நாதன்‌ றமிழ்க்‌ கென்றே! 


- இரா.இராகவையங்கார்‌ 


தமிழ்த்தாத்தா டாக்டர்‌ உ.வே.சா. அவர்கள்‌ எழுதிய தன்‌ வரலாற்று நூல்‌ இது. 
இந்நூலைக்‌ கற்றால்‌ 'பெருக்கத்து வேண்டும்‌ பணிதல்‌' என்ற இலக்கணத்துக்கு 

இதுதான்‌ சரியான இலக்கியம்‌ என்ற உண்மை தெளிவாகும்‌. பேதங்களுக்கு 

அப்பாற்பட்ட போதம்தான்‌ தமிழ்ஞானம்‌ என்பது இந்நூலின்‌ தொகுமொத்தப்‌ பொருள்‌ 


என்றால்‌ அது மிகையாகாது. 'நன்றிக்கு வித்தாகும்‌ நல்லொழுக்கம்‌' என்ற தொடரை 
விளக்குவதற்காக இவர்‌ மண்ணுலகில்‌ பிறந்தார்‌ என்று கொள்ள வேண்டி இருக்கிறது. 

டாக்டர்‌ உ.வே.சா. அவர்களின்‌ என்‌ சரித்திரமும்‌ மகாத்மா காந்திஜி அவர்களின்‌ 
சத்திய சோதனையும்‌ ஒரேதரம்‌ உடையவை. இவற்றின்‌ ஒவ்வோரெழுத்தும்‌ வாய்மை 
நிரம்பிய வைர எழுத்துக்கள்‌. என்சரித்திரம்‌ கற்றால்‌ தமிழார்வம்‌ வரும்‌. வந்த 
தமிழார்வம்‌ வளரும்‌. 

பத்துப்பாட்டும்‌, எட்டுத்தொகையுள்‌ ஐந்தும்‌, மூன்று பெரும்‌ காப்பியங்களும்‌, 
ஐம்பதிற்கும்‌ மேற்பட்ட பிற இலக்கியங்களும்‌, இலக்கண நூல்களும்‌ நின்று 


நிலவுவதற்குக்‌ காரணம்‌, டாக்டர்‌ உ.வே.சா. அவர்களின்‌ அயரா உழைப்பே என்பதை, 


இந்த மன்பதை அறியும்‌. அந்த நூல்களைக்‌ கற்கும்‌ முன்‌, 'என்‌ சரித்திரம்‌' என்னும்‌ இந்த 
நூலைக்‌ கற்க வேண்டும்‌. இதனைக்‌ கற்றால்‌ தமிழ்‌ நூல்களை அச்சுக்குக்‌ கொண்டுவர 
அவர்பட்ட இன்னல்கள்‌ புரியும்‌. 'என்‌ சரித்திரம்‌' டாக்டர்‌ உ.வே.சா. அவர்களின்‌ 
150ஆவது ஆண்டில்‌ ஆறாம்‌ பதிப்பாக வெளிவரத்‌ திருவருட்‌ சக்தி அருள்‌ 
பாலித்திருக்கிறது. 


தமிழ்த்தாத்தா டாக்டர்‌ உ.வே.சா. அவர்களின்‌ பதிப்புப்‌ பணி அதே பாணியில்‌ 


இந்நூல்‌ நிலையம்‌ வாயிலாக, டாக்டர்‌ உ.வே.சா. அவர்களின்‌ திருமகனார்‌ திரு. சா. 


கல்யாண சுந்தரம்‌ ஐயர்‌ அவர்களாலும்‌, டாக்டர்‌ உ.வே.சா.அவர்களின்‌ பெயரனார்‌ 
திரு.க.சுப்பிரமணிய ஐயர்‌ அவர்களாலும்‌ கொள்ளுப்‌ பெயரனார்‌ 
திரு.சு.வேங்கடகிருஷ்ணன்‌ அவர்களாலும்‌ தொடர்வது மிக்க மகிழ்ச்சிக்குரியதாகும்‌. 
அச்சில்‌ வெளிவராத தமிழ்நூல்கள்‌ இன்னமும்‌ இருக்கின்றன. ஓலையில்‌ 
இருக்கும்‌ அவற்றை அச்சுத்‌ தமிழ்ச்‌ சோலையில்‌ உலாவரச்‌ செய்ய முயலும்‌ தமிழ்த்‌ 
தொண்டர்களை மேலும்‌ உருவாக்க இந்நூல்‌ உதவ வேண்டும்‌ என எல்லாம்‌ வல்ல 
திருவருட்‌ சக்தியை இறைஞ்சுகிறேன்‌. 
நிதி அறியோம்‌ இவ்வுலகத்து ஒருகோடி 
இன்பவகை நிமித்தம்‌ துய்க்கும்‌ 
கதி அறியோம்‌ என்றுமனம்‌ வருந்தற்க 
குடந்தைநகர்க்‌ கலைஞர்‌ கோவே! 
பொதியமலைப்‌ பிறந்தமொழி வாழ்வறியும்‌ 
காலமெலாம்‌ புலவோர்‌ வாயில்‌ 
துதி அறிவாய்‌ அவர்நெஞ்சின்‌ வாழ்த்தறிவாய்‌ 
இறப்பின்றித்‌ துலங்கு வாயே 


-- மகாகவி பாரதி 


டாக்டர்‌ உ.வே.சா. நூல்நிலையம்‌ 
சென்னை -90 
ம.வே.பசுபதி, காப்பாட்சியர்‌ 


சிவமயம்‌ 
திருத்தாண்டகம்‌ 
திருச்சிற்றம்பலம்‌ 


முகவுரை 

"திருவேயென்‌ செல்வமே தேனே வானோர்‌ 
செழுஞ்சுடரே செழுஞ்சுடர்நற்‌ சோதீமிக்க 

உருவேயென்‌ னுறவேயென்‌ னூனே ஊனி 
னுள்ளமே யுள்ளத்தி னுள்ளே நின்ற 

கருவேயென்‌ கற்பகமேகண்ணே கண்ணிற்‌ 
கருமணியே மணியாடுபாவாய்‌ காவாய்‌ 

அருவாய வல்வினை நோயடையா வண்ணம்‌ 


ஆவடுதண்‌ டுறையுறையு மமரரேறே." 


திருச்சிற்றம்பலம்‌ 


சீவகசிந்தாமணி, சிலப்பதிகாரம்‌, பத்துப்பாட்டு முதலிய நூல்களை அச்சிட்டு 


வெளியிட்ட பிறகு தமிழன்பர்‌ பலர்‌ பாராட்டி வரும்போது எந்தையாரவர்கள்‌ தம்‌ 
ஆசிரியராகிய மகாவித்துவான்‌ ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களை அடிக்கடி 
நினைந்து, தம்மிடம்‌ வருவோர்களிடம்‌ பிள்ளையவர்களுடைய கல்விப்‌ பெருமை, 
போதனா சக்தி, செய்யுளியற்றுவதில்‌ இருந்த ஒப்புயர்வற்ற திறமை முதலியவற்றைக்‌ 


கூறித்‌ தமக்கு ஏற்பட்டு வரும்‌ பெருமைக்கெல்லாம்‌ அவர்களிடம்‌ முறையாகப்‌ பல 


வருடம்‌ பாடங்கேட்டு இடைவிடாது பழகியதே காரணம்‌ என்று சொல்லுவார்கள்‌. 
அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில்‌ தாம்‌ தெரிந்துகொண்ட சில அரிய 
செய்திகளைச்‌ சொல்லுவார்‌. கேட்பவர்கள்‌ திருப்தியுற்றுச்‌ செல்லுவார்கள்‌. இப்படி 
யிருக்கையில்‌ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வெளி வந்தால்‌ தமிழ்‌ நாட்டினர்‌ 
அறிந்து இன்புறுவதற்கு அனுகூலமாயிருக்குமென்று தந்தையார்‌ எண்ணினர்‌. 
கும்பகோணத்தில்‌ இரண்டு முறை பெரியசபை கூட்டி, காலேஜ்‌ பிரின்ஸிபாலாக 
இருந்த ஸ்ரீ J..ஹென்ஸ்மான்‌ முதலியவர்கள்‌ அக்கிராசனத்தின்‌ கீழ்‌ ஸ்ரீ 
பிள்ளையவர்களைப்‌ பற்றி அவர்கள்‌ உபந்நியாசம்‌ செய்தார்கள்‌. கேட்ட அன்பர்கள்‌ 


பலர்‌ பிள்ளையவர்களுடைய பெருமையை வரவர அதிகமாகப்‌ பாராட்டினார்கள்‌. 


அதுமுதல்‌ எந்தையாருக்குத்‌ தம்‌ ஆசிரியர்‌ அவர்களுடைய சரித்திரத்தை விரிவாக 
எழுதி அச்சிட்டு வெளியிட வேண்டுமென்ற வேகம்‌ உண்டாயிற்று. குடந்தையிலிருந்து 
சென்னைக்கு வந்தபின்பு ஒழிந்த காலங்களில்‌ தம்‌ கருத்தை அவ்வேலையிலே 
செலுத்திப்‌ பலவகையான குறிப்புக்களை எழுதிச்‌ சேர்த்தார்கள்‌. இதன்பயனாக 
ஆசிரியரவர்களது சரித்திரத்தை இரண்டு பாகங்களாக 1933-34-ஆம்‌ ஆண்டுகளில்‌ 
பதிப்பித்து வெளியிட்டார்கள்‌. அக்காலத்தில்‌ தமிழ்‌ ஆசிரியர்களைப்‌ பற்றிய 


வரலாறுகளே பெரும்பாலும்‌ காணப்படாமையால்‌ பிள்ளையவர்களுடைய 


சரித்திரத்திற்கு மிக்க மதிப்பு ஏற்பட்டது. பிள்ளையவர்கள்‌ சரித்திரத்தால்‌ பல 
அருமையான நிகழ்ச்சிகளைத்‌ தெரிந்து கொண்ட தமிழ்‌ அன்பர்கள்‌ பலருடைய 
பாராட்டு என்‌ தந்தையாருக்குக்‌ கிடைத்தது. சரித்திரம்‌ வெளிவந்த பின்‌ பல 
பத்திரிகாசிரியர்களின்‌ வேண்டுகோளின்படி சிறு கட்டுரைகள்‌ எந்தையாரவர்களால்‌ 
தமிழ்‌ மாதப்‌ பத்திரிகைகளிலும்‌ விசேஷ மலர்களிலும்‌ எழுதப்பெற்று வந்தன. 
அவற்றின்‌ வசனநடைக்கு மதிப்பு வரவர அதிகமாயிற்று. 


1935-ஆம்‌ வருஷம்‌ மார்ச்சு மாதம்‌ 6-ம்ட்‌ எந்தையாரவர்களின்‌ சதாபிஷேகம்‌ 
(எண்பதாம்‌ ஆண்டு பூர்த்தி விழா) நடைபெற்றது. அன்று ராவ்பகதூர்‌ 
K.V.கிருஷ்ணசாமி ஐயரவர்கள்‌ முதலிய அன்பர்கள்‌ சேர்ந்து ஸெனேட்‌ மண்டபத்தில்‌ 
மிகவும்‌ சிறப்பான முறையில்‌ ஒரு வாழ்த்துக்‌ கூட்டம்‌ நடத்தினார்கள்‌. பிள்ளையவர்கள்‌ 
சரித்திரத்தைப்‌ படித்துப்‌ பார்த்து இன்புற்ற ஒரு தமிழன்பர்‌ "பிள்ளையவர்கள்‌ 
சரித்திரமே இவ்வளவு ரசமாயிருக்கிறதே. ஐயரவர்கள்‌ சரித்திரம்‌ வெளிவந்தால்‌ தமிழ்‌ 
நாட்டினர்க்கு மிக்க பயன்படுமே" என்று தம்‌ கருத்தை மட்டும்‌ தெரிவித்துப்‌ பெயரை 
வெளியிடாமல்‌ ஐயரவர்கள்‌ சுய சரித்திரப்‌ பதிப்புக்காக ரூ.501 அந்தச்‌ சபையில்‌ 
அளிக்கச்‌ செய்தார்‌. 


சதாபிஷேகம்‌ ஆனபிறகு சுயசரிதம்‌ எழுதவேண்டுமென்ற கருத்து 
எந்தையாரவர்களுக்கு ஏற்பட்டும்‌ சர்வகலாசாலையார்‌ விரும்பியபடி 
குறுந்தொகையைப்‌ பதிப்பிக்க வேண்டுமென்ற வேகம்‌ உண்டாகவே இடைவிடாது 


அவ்வேலையைக்‌ கவனித்து வந்தார்‌. 


ரஸிகமணி ஸ்ரீமான்‌ டி.கே.சிதம்பரநாதமுதலியாரவர்கள்‌, ஸ்ரீ 
ரா.கிருஷ்ணமூர்த்தி ஐயர்‌ அவர்கள்‌ போன்ற அன்பர்கள்‌ சந்தித்த காலங்களிலெல்லாம்‌ 
சரித்திரம்‌ எழுதவேண்டும்‌ என்று தந்தையாருக்கு நினைவூட்டி வந்தனர்‌. சரித்திரம்‌ 
முழுவதையும்‌ எழுதி முடித்து ஒரு புஸ்தகமாக வெளியிடலாம்‌ என்று நினைத்தாலும்‌ 
அவ்வாறு செய்வதில்‌ அதிக நாட்களாகலாம்‌, அதைக்‌ காட்டிலும்‌ ஆரம்பத்திலிருந்து 
வரலாறுகளைப்‌ பத்திரிகை மூலமாக வெளியிட்டு வந்தால்‌ படிப்பவர்களுக்கு 
அனுகூலமாக இருக்குமென்ற கருத்து ஏற்பட்டது. அப்பொழுது "ஆனந்தவிகடன்‌" 
பத்திரிகையின்‌ பிரதம ஆசிரியராக இருந்த ஸ்ரீ ரா, கிருஷ்ணமூர்த்தி ஐயரவர்கள்‌, ஸ்ரீ 


5.5.வாசன்‌ அவர்களுடன்‌ இரண்டொரு முறை வந்து எந்தையாரவர்களுடன்‌ 
சம்பாஷித்து, சுயசரிதத்தை ஆனந்தவிகடனில்‌ வாரந்தோறும்‌ ஒவ்வோர்‌ அத்தியாயமாக 
வெளியிடலாமென்று அதற்குரிய ஏற்பாட்டைச்‌ செய்தனர்‌. அவர்கள்‌ விரும்பிய 


வண்ணமே, 1940-ஆம்‌ ஆண்டு முதல்‌ சரித்திரம்‌ எழுதி வெளியிடுவதென்று 
நிச்சயமாயிற்று. அச்சமயம்‌ புத்தகப்‌ பதிப்பு வேலைகளில்‌ உடனிருந்து கவனித்து வந்த 


ஸ்ரீ கி.வா.ஜகந்நாதையர்‌ 8.0.1. என்‌ தந்தையாரவர்கள்‌ அவ்வப்போது சரித்திர 
சம்பந்தமான நிகழ்ச்சிகளைக்‌ கூற அவைகளை எழுதி வரலானார்‌. முதல்‌ அத்தியாயம்‌ 
6-1-1940ல்‌ ஆனந்தவிகடனில்‌ வெளிவந்தது. ஆறு அத்தியாயங்கள்‌ முதலில்‌ 
ஆனந்தவிகடன்‌ காரியாலயத்தில்‌ சேர்ப்பிக்கப்‌ பெற்றன. சில அன்பர்கள்‌ விரும்பியபடி 
சரித்திர சம்பந்தமான படங்கள்‌ அங்கங்கே அமைக்கப்‌ பெற்றன. பிறகு 
அவ்வப்பொழுது அவ்வப்பகுதிக்குரிய விஷயங்கள்‌ பத்திரிகாலயத்திற்கு எழுதி 
அனுப்பப்‌ பெற்று வந்தன. அக்காலங்களில்‌ உடனிருந்து ஸ்ரீ ஜகந்நாதையர்‌ 
எந்தையாரவர்கள்‌ விருப்பப்‌ படி சொல்லியவற்றை எழுதித்‌ தவறாது பத்திரிகையில்‌ 
வெளி வருவதற்கு மிக்க உதவி புரிந்தார்‌. சரித்திரம்‌ வெளிவரவேண்டுமென்ற 


ஊக்கத்துடனிருந்து அதற்குரிய வேலைகளையும்‌ எந்தையாருடன்‌ இருந்து கவனித்து 
உதவியது மிகவும்‌ பாராட்டற்குரியதாகும்‌. அவ்வுதவியை என்றும்‌ மறவேன்‌. 


சரித்திரத்தில்‌ படங்கள்‌ வெளிவருவதன்‌ பொருட்டு வெளியூர்‌ அன்பர்கள்‌ 
புகைப்படங்கள்‌ எடுத்து எங்கள்‌ விருப்பத்தின்படி அனுப்பி உதவினார்கள்‌. 
இப்பொழுது துறைசை ஆதீன கர்த்தர்களாக விளங்கும்‌ ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாண தேசிகர்‌ 
அவர்கள்‌ திருவாவடுதுறை, மாயூரம்‌, திருவிடைமருதூர்‌, திருப்பெருந்துறை இவைகள்‌ 


சம்பந்தமான படங்களை அனுப்பச்‌ செய்து உதவினார்கள்‌. 


1940-ஆம்‌ வருஷம்‌ முதல்‌ வாரந்தோறும்‌ ஓர்‌ அத்தியாயமாக 1942 மே மாதம்‌ 
வரையில்‌ 'சுயசரிதம்‌' ஆனந்த விகடனில்‌ வெளிவந்தது; என்‌ தந்தையாரவர்கள்‌ 
சரித்திரப்‌ பகுதியை அவ்வப்பொழுதே எழுதிவரச்‌ செய்யும்‌ பழக்கத்தை 
மேற்கொண்டனராதலால்‌ ஆனந்தவிகடனில்‌ அவர்கள்‌ காலஞ்சென்றபின்பு 
தொடர்ச்சியாகச்‌ சரிதப்பகுதி வெளிவரவில்லை, சரித்திர சம்பந்தமான பலவகைக்‌ 


குறிப்புக்களை அவர்கள்‌ தொகுத்து வைத்துள்ளார்கள்‌. 122 


அத்தியாயங்கள்‌ வரை சுயசரிதமாக வந்த பகுதியே இப்பதிப்பில்‌ வெளியிடப்‌ 
பெற்றுள்ளது. தமிழன்பர்கள்‌ அடிக்கடி சரித்திரப்‌ பதிப்பைப்பற்றி நேரிலும்‌ கடிதம்‌ 
மூலமாகவும்‌ வினவி வந்தனர்‌. காகிதக்‌ கட்டுப்பாடு முதலிய காரணங்களால்‌ புத்தக 
வடிவத்தில்‌ பதிப்பு வெளிவரத்‌ தாமதமாயிற்று. 


இப்பொழுது ஸ்ரீ காசிமடத்து அதிபர்களாக விளங்கும்‌ அருங்கலை 
வினோதர்களும்‌ பேரறச்‌ செயல்கள்‌ புரிந்து வருபவர்களுமாகிய ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி 
அருள்நந்தித்‌ தம்பிரான்‌ ஸ்வாமிகள்‌ அவர்கள்‌ ஐயரவர்கள்‌ சரித்திரம்‌ வெளிவர 
வேண்டுமென்று அடிக்கடி என்னை நினைவுபடுத்தி வந்ததோடு நன்கொடையும்‌ 
அளித்து உதவினார்கள்‌. அவர்களுக்கு என்‌ மனமார்ந்த நன்றியை இதன்‌ மூலம்‌ 
தெரிவித்துக்கொள்ளுகிறேன்‌. 


சுயசரிதத்தை ஆனந்தவிகடனில்‌ பதிப்பிக்கச்‌ செய்தும்‌, புத்தக வடிவில்‌ 


வெளிவருவதற்கு உடன்பட்டுப்‌ படங்கள்‌ ஸம்பந்தமான 'ப்ளாக்குகள்‌' முதலியவற்றை 


முன்னரே அனுப்பச்‌ செய்தும்‌ உதவிய "ஆனந்தவிகடன்‌" உரிமையாளராகிய ஸ்ரீமான்‌ 


5.5.வாசன்‌ அவர்களுக்கு என்‌ மனமார்ந்த நன்றியறிவைச்‌ செலுத்துகின்றேன்‌. 


வழக்கம்போல்‌ ஊக்கத்துடன்‌ இப்புத்தகத்தைத்‌ திறம்பட அச்சிட்டுக்‌ கொடுத்த 
கபீர்‌ அச்சுக்கூடத்தார்‌ பாராட்டுக்குரியர்‌. 


இச்சுயசரிதப்‌ பகுதியில்‌ ஆசிரியர்கள்‌, தமிழ்ப்‌ புலவர்கள்‌, ஊர்ப்‌ பெயர்கள்‌, 
முதலியன மிகுதியாக வந்துள்ளன. முக்கியமான நிகழ்ச்சிகளையும்‌ சிறப்புப்‌ 
பெயர்களையும்‌ வரிசைப்படுத்தி அமைத்து அவை அகராதியாகச்‌ சேர்க்கப்‌ 
பெற்றுள்ளன. 


ஐயரவர்கள்‌ எழுதிய சுயசரிதம்‌ மணிமேகலைப்‌ பதிப்பு வெளி வந்த 
வரலாற்றோடு (1898) முடிவடைகிறது. 


பின்‌ நிகழ்ச்சிகள்‌ சம்பந்தமான குறிப்புக்கள்‌ ஒழுங்குபடுத்தி வைக்கப்‌ 
பெற்றுள்ளன. திருவருள்‌ துணை கொண்டும்‌ அன்பர்கள்‌ உதவிகொண்டும்‌ "என்‌ 
சரித்திரத்‌"தின்‌ தொடர்ச்சியாக ஐயரவர்கள்‌ வரலாற்றைப்‌ பூர்த்தி செய்து 
வெளியிடலாமென்று கருதியுள்ளேன்‌. 


"தியாகராச விலாஸம்‌", திருவேட்டீசுவரன்பேட்டை 
4-4-1950 
இங்ஙனம்‌ 
S.கலியாண சுந்தர ஐயர்‌ 


ஐயரவர்களின்‌ வாழ்க்கை வரலாற்றுச்‌ சுருக்கம்‌ 


இந்த நூற்றாண்டில்‌ தமிழ்‌ இலக்கிய உலகில்‌ இரண்டு பெரிய மலைகளைப்‌ 
போன்ற பெரியவர்கள்‌ தமிழ்மொழிக்குப்‌ புதிய ஒளியைக்‌ கொடுத்தார்கள்‌. ஒருவர்‌ 
ஸ்ரீசுப்பிரமணிய பாரதியார்‌. மற்றொருவர்‌ ஸ்ரீ மகாமகோபாத்தியாய டாக்டர்‌ உ.வே. 
சாமிநாதையரவர்கள்‌ கவிஞர்‌ பாரதியார்‌ தம்முடைய புதிய கவிகளால்‌ தமிழ்த்தாய்க்குப்‌ 
புதிய அணிகளைப்‌ பூட்டினார்‌. ஐயரவர்களோ, பல காலமாக மங்கி மறைந்து கிடந்த 
பழைய அணிகளை மீட்டும்‌ எடுத்துக்‌ கொணர்ந்து துலக்கி மெருகூட்டிப்‌ பூட்டி அழகு 


பார்த்தார்கள்‌. 


தமிழ்த்‌ தாத்தா என்று தமிழ்க்‌ குழந்தைகளால்‌ அன்புடன்‌ போற்றப்பெறும்‌ 
ஐயரவர்கள்‌ உண்மையில்‌ சென்ற நூற்றாண்டிலேயே தம்முடைய அரும்பெருந் 


தொண்டைத்‌ தொடங்கிவிட்டார்கள்‌. அவர்கள்‌ 1885-ஆம்‌ ஆண்டு பிப்ரவரி மாதம்‌ 19- 
ஆம்‌ தேதி தோன்றினார்கள்‌. அவர்கள்‌ தோன்றிய காலத்தில்‌ இருந்த தமிழின்‌ 
நிலைக்கும்‌ அவர்கள்‌ மறைந்த காலத்தில்‌ (ஏப்ரல்‌, 1942) தமிழ்‌ உயர்ந்து நின்ற 
நிலைக்கும்‌ எவ்வளவோ வேற்றுமை உண்டு. அவர்கள்‌ 1887-ஆம்‌ ஆண்டில்‌ 
சீவகசிந்தாமணியை அச்சிட்டு வெளியிட்டார்கள்‌. அது முதல்‌ இறுதிக்‌ காலம்‌ வரையில்‌ 
தமிழ்த்தாயின்‌ அணிகளை ஒவ்வொன்றாகப்‌ புதுப்பிக்கும்‌ அற்புதமான தொண்டில்‌ தம்‌ 


காலம்‌ முழுவதையும்‌ அவர்கள்‌ செலவிட்டார்கள்‌, 


அவர்கள்‌ தோன்றிய காலத்தில்‌ பெரும்‌ புலவர்களும்‌ சங்க நூல்கள்‌ என்று 
பெயரளவிலே தெரிந்து கொண்டிருந்தார்களே ஒழிய அவை இன்னவை என்பது 
அவர்களுக்குத்‌ தெரியாது. கோவலன்‌ கதை என்ற ஒரு நாடோடிக்‌ கதையையும்‌ அதில்‌ 
வரும்‌ கண்ணகியையும்‌ மாதவியையும்‌ அறிவார்களே யன்றிச்‌ சிலப்பதிகாரத்தையும்‌ 
அதில்‌ உள்ள பாத்திரங்களையும்‌ அறியமாட்டார்கள்‌. அகநானூறு, புறநானூறு என்ற 
இரண்டுக்கும்‌ உள்ள வேறுபாடு இன்னதென்று தெரியாது, மணிமேகலை எந்தச்‌ 
சமயத்தைப்‌ பற்றிய நூல்‌ என்பதும்‌ தெரியாது. 


இன்றோ பள்ளிக்கூடத்திற்‌ பயிலும்‌ மூன்றாம்‌ வகுப்பு மாணவனுக்கும்‌ 
பாரியைப்பற்றிய வரலாறு தெரியும்‌. சேரன்‌ செங்குட்டுவனுடைய வெற்றியைப்‌ பற்றி 
மேல்‌ வகுப்பு மாணாக்கர்கள்‌ படிக்கிறார்கள்‌. பள்ளிக்‌ கூடங்களிலும்‌ கல்லூரிகளிலும்‌ 
புறநானூறு, குறுந்தொகை பத்துப்பாட்டு முதலிய சங்க நூல்களிலுள்ள பகுதிகளைப்‌ 
பாடமாக வாசிக்கிறார்கள்‌ பிள்ளைகள்‌. பல ஆண்டுகளுக்கு முன்‌ திராவிட 


மொழிகளின்‌ அமைப்பைப்‌ பற்றிக்‌ கால்டுவெல்‌ என்ற ஆங்கிலேயர்‌ அழகான நூல்‌ 


10 


ஒன்று எழுதினார்‌. 'திராவிட மொழிகளின்‌ ஒப்பியல்‌' (Comparative Phonology of 
Dravidian Languages) என்பது அந்து நூலின்‌ பெயர்‌. அதை இன்றும்‌ சிறந்த நூலாகப்‌ 
புலவர்கள்‌ கொண்டாடுகிறார்கள்‌. அதை எழுதினவருக்கே எட்டுத்‌ தொகை, 
பத்துப்பாட்டு ஆகியவை கிடைக்கவில்லை. அந்‌ நூல்களின்‌ அமைப்பை அவர்‌ 
அறியார்‌. 


இன்றோ சங்ககாலத்‌ தமிழரைப்‌ பற்றியும்‌, நூல்களைப்‌ பற்றியும்‌ பல பல 
நூல்கள்‌ வந்திருக்கின்றன, பல வகையான ஆராய்ச்சிகள்‌ நிகழ்ந்து வருகின்றன. தமிழ்‌ 
இலக்கியத்தின்‌ பொற்காலம்‌ என்று சங்க காலத்தைப்‌ போற்றிப்‌ பாராட்டிப்‌ 


பெருமிதத்துடன்‌ பேசுகிறோம்‌. தமிழர்‌ பண்பாடு, தமிழர்‌ நாகரிகம்‌, தமிழர்‌ மரபு என்று 
நமக்குரிய தனிச்‌ சிறப்பைப்‌ பல மேடைகளில்‌ புலவர்‌ பெருமக்கள்‌ பேசுகிறார்கள்‌; 


எழுதுகிறார்கள்‌. பாரத நாட்டில்‌ உயிருடன்‌ வழங்கி வரும்‌ மொழிகள்‌ யாவற்றிலும்‌ 


பழையது. இலக்கிய வளம்‌ பொருந்தியது, இலக்கண வரம்புடையது, எதையும்‌ 
வழங்கத்தக்க சொல்வளமுடையது என்றெல்லாம்‌ மற்றவர்களும்‌ ஒப்புக்‌ கொள்ளும்‌ 
நிலை தமிழுக்குக்‌ கிடைத்திருக்கிறது. 


தமிழ்த்‌ தாத்தாவின்‌ அரும்பெருந்‌ தொண்டே இத்தனை உயர்வுக்கும்‌ 
மூலகாரணம்‌ என்பதைத்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌ அறிவார்கள்‌. தமிழ்‌ வரலாற்றில்‌ 


ஐயரவர்களுக்கு என்று ஒரு தனிப்‌ பகுதி இருக்கும்‌ என்பதில்‌ சந்தேகமே இல்லை. 


ஐயரவர்களுடைய ஊர்‌ தஞ்சை ஜில்லாவில்‌ உள்ள உத்தமதானபுரம்‌ என்ற 
சிறிய கிராமம்‌. சங்கீத வித்துவானகிய ஸ்ரீ வேங்கட சுப்பையருக்கும்‌ ஸ்ரீமதி 
சரசுவதியம்மாளுக்கும்‌ புத்திரராக ஐயரவர்கள்‌ பிறந்தார்கள்‌. அவர்களுடைய 
தந்தையார்‌ பல இடங்களுக்குச்‌ சென்று தம்முடைய இசைத்‌ திறமையைக்‌ காட்டி 
ஊதியம்‌ பெற்று வாழ்ந்து வந்தார்கள்‌. குறிப்பிட்ட வேலையும்‌ குறிப்பிட்ட சம்பளமும்‌ 
இல்லாவிட்டாலும்‌ அக்காலத்தில்‌ வாழ்ந்த மக்களின்‌ அன்பும்‌ கலையபிமானமும்‌ 
அவரைப்‌ போன்ற கலைஞர்களைப்‌ பாதுகாத்து வந்தன. அங்கங்கே இருந்த 
செல்வர்களும்‌ ஜமீன்தார்களும்‌ அவருக்குச்‌ சிறப்புச்‌ செய்து, வாழ்க்கையைச்‌ 
சுவையுடையதாக்கினார்கள்‌. இந்தச்‌ சூழ்நிலையில்‌ ஐயரவர்கள்‌ வளர்ந்து வந்தார்கள்‌. 
தந்தையாரிடமும்‌ சில திண்ணைப்‌ பள்ளிக்‌ கூடத்து ஆசிரியர்களிடமும்‌ இப்பேரறிஞர்‌ 
இளமையில்‌ கல்வி பயின்றார்‌. அக்காலத்தில்‌ சில நூல்களையே கற்றிருந்தாலும்‌, 
அவற்றைத்‌ திருத்தமாகப்‌ பயின்று மற்றவர்களுக்கும்‌ தெளிவாகப்‌ பாடம்‌ சொல்லும்‌ 
சிறிய புலவர்கள்‌ அங்கங்கே இருந்தார்கள்‌. அத்தகையவர்களாகிய அரியலூர்ச்‌ 


11 


சடகோபையங்கார்‌, செங்கணம்‌ விருத்தாசலரெட்டியார்‌ முதலியவர்களிடம்‌ ஐயரவர்கள்‌ 
சில நூல்களைக்‌ கற்றார்கள்‌. ஐயரவர்களுடைய தந்தையாருக்குத்‌ தம்‌ குமாரரைப்‌ 
பெரிய சங்கீத வித்துவானாக ஆக்க வேண்டுமென்ற ஆசையே முதலில்‌ எழுந்தது. 


ஆனால்‌ இவர்களுக்குத்‌ தமிழில்‌ உண்டான பெரும்‌ பசியைக்‌ கண்ட போது அந்தத்‌ 
துறையில்‌ இவர்களை ஈடுபடுத்துவதுதான்‌ தம்முடைய கடமை என்பதை அவர்‌ 
உணர்ந்தார்‌. அதனால்‌ எங்கெங்கே தமிழ்‌ நூல்களைப்‌ பாடம்‌ சொல்லுகிறவர்கள்‌ 
இருக்கிறார்களோ, அந்த அந்த ஊர்களுக்கெல்லாம்‌ குடியேறித்‌ தம்முடைய குமாரர்‌ 
தமிழ்க்‌ கல்வி பெறும்படி செய்து வந்தார்‌. 


அப்போது திருவாவடுதுறை ஆதீனத்தில்‌ பெருங்‌ கவிஞராகவும்‌ சிறந்த 
புலவராகவும்‌ திகழ்ந்த மாகவித்துவான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களின்‌ புகழ்‌ 
தமிழ்நாடு முழுவதும்‌ பரவியிருந்தது. அவர்‌ பல மாணாக்கர்களுக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ 
கொடுத்துவருகிறார்‌ என்ற செய்தி ஐயரவர்களின்‌ தந்தையார்‌ காதில்‌ விழுந்தது. "நம்‌ 
பிள்ளையையும்‌ அந்த மகாவித்துவானிடம்‌ சேர்த்து விட வேண்டும்‌" என்ற ஆவல்‌ 
அவருக்கு உண்டாயிற்று. 


1870-ஆம்‌ ஆண்டு ஏப்ரல்‌ மாதம்‌ ஐயரவர்கள்‌ வாழ்க்கையின்‌ இரண்டாம்‌ பகுதி 
தொடங்கியது. மாயூரத்தில்‌ இருந்த மகாவித்துவான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ 
பிள்ளையவர்களிடம்‌ இவர்கள்‌ மாணாக்கராகச்‌ சேர்ந்தார்கள்‌. அதுமுதல்‌ அந்தத்‌ தமிழ்க்‌ 
கடலின்‌ மறைவு வரையில்‌ (1-2-1876) உடனிருந்து பலவகையான தமிழ்‌ நூல்களைக்‌ 
கற்றார்கள்‌. அப்புலவர்பிரான்‌ அவ்வப்போது இயற்றிவந்த நூல்களை எழுதுவதும்‌ 
திருவாவடுதுறை மடத்தின்‌ ஆதீனகர்த்தர்களாக இருந்த ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகருடன்‌ 
பழகுவதும்‌, அந்த மடத்துக்கு வரும்‌ தமிழ்ப்‌ புலவர்களிடத்திலும்‌ வடமொழி 
வாணரிடத்திலும்‌ சங்கீத வித்துவான்களிடத்திலும்‌ நெருங்கிப்‌ பழகுவதும்‌ போன்ற 
செயல்களால்‌ இவர்களுக்கிடைத்த அநுபவம்‌ வேறு யாருக்கும்‌ கிடைத்தற்கு அரிது. 
அத்தகைய அநுபவத்தினால்‌ ஐயரவர்கள்‌ பெற்ற பயன்‌ மிக அதிகம்‌. எந்தப்‌ 
பொருளானாலும்‌, எத்தகைய மனிதரானாலும்‌, எந்த விதமான நிகழ்ச்சியானாலும்‌ 
கூர்ந்து உணரும்‌ இயல்பு ஐயரவர்களிடம்‌ சிறந்திருந்தது. அதனால்‌ அக்காலத்தில்‌ 
அவர்கள்‌ கண்டவையும்‌ கேட்டவையும்‌ அப்படியப்படியே இவர்களுடைய 


ளநெஞ்சில்‌ நன்றாகப்‌ பதிந்தன. பெரிய னத்தின்‌ தொடர்பால்‌ பலவகை 
நர நன்ற ந்த ஆ த்‌ த 


மக்களின்‌ பழக்கம்‌ இவர்களுக்கு ஏற்பட்டது. பெரும்புலவருடைய தொடர்பால்‌ பல 
நூல்களில்‌ அறிவு உண்டாயிற்று. பல கலைஞருடைய நட்பினால்‌ பல துறையிலும்‌ 
அறிவு சிறந்தது. வெவ்வேறு ஊர்களுக்குத்‌ தம்முடைய ஆசிரியருடன்‌ செல்ல 
வேண்டியிருந்தமையால்‌ பல தலங்களைப்பற்றிய செய்திகளும்‌ அங்கங்குள்ள பெரிய 
மனிதர்களின்‌ பழக்கமும்‌ ஐயரவர்களுக்குக்‌ கிடைத்தன. 


12 


பிள்ளையவர்கள்‌ மறைவுக்குப்பின்பு திருவாவடுதுறை ஆதீனத்தின்‌ தொடர்பு 
ஐயரவர்களுக்குப்‌ பின்னும்‌ இறுகலாக அமைந்தது. அதற்கு முன்‌ பிள்ளையவர்கள்‌ 
மூலமாக ஆதீனத்தின்‌ தொடர்பு இருந்துவந்தது. அதற்குப்‌ பின்‌ ஆதினகர்த்தராகிய ஸ்ரீ 
சுப்பிரமணிய தேசிகரிடமே பாடம்‌ கேட்கப்‌ புகுந்தார்கள்‌ ஐயரவர்கள்‌. அதோடு 


மாணாக்கர்களுக்குப்‌ பாடம்‌ சொல்லும்‌ பணியையும்‌ மேற்கொண்டார்கள்‌. இதனால்‌ 


இவர்களுடைய தமிழறிவு உரம்‌ பெற்று வந்தது. 


அக்காலத்தில்‌ கும்பகோணம்‌ அரசாங்கக்‌ காலேஜில்‌ தியாகராச செட்டியார்‌ 
என்ற பெரும்புலவர்‌ தமிழாசிரியராக இருந்தார்‌. அவர்‌ மகாவித்துவான்‌ 
மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களிடம்‌ படித்தவர்‌. அவர்‌ ஓய்வு பெறவேண்டிய காலம்‌ 
வந்தபோது அவர்‌ தம்முடைய இடத்தில்‌ ஐயரவர்களை நியமிக்கும்படி செய்தார்‌. 1880- 
ஆம்‌ ஆண்டு பிப்ரவரி மாதம்‌ 16-ஆம்‌ தேதி முதல்‌ ஐயரவர்கள்‌ கல்லூரித்‌ 


தமிழாசிரியராக வேலை பார்க்கத்‌ தொடங்கினார்கள்‌. 


நிறைந்த தமிழ்ப்‌ புலமை, எதையும்‌ சுவையாக எடுத்து விளக்கும்‌ ஆற்றல்‌, 
இசைப்பயிற்சி, அன்பு முதலிய இயல்புகளை இவர்கள்‌ சிறப்பாகப்‌ 
பெற்றிருந்தமையால்‌ கல்லூரி மாணாக்கர்கள்‌ உள்ளத்தை எளிதில்‌ கவர்ந்தார்கள்‌. 
ஆங்கில மோகம்‌ உச்சநிலையில்‌ இருந்த காலம்‌ அது. ஆங்கிலமும்‌ பிறபாடங்களும்‌ 
கற்பிக்கும்‌ பேராசிரியர்களிடம்‌ மாணாக்கர்களுக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ நல்ல மதிப்பு 
இருந்து வந்தது. இங்கிலீஷ்காரர்கள்‌ சிலர்‌ அந்தப்‌ பாடங்களைக்‌ கற்பித்து வந்தார்கள்‌. 
அதனாலும்‌ அவற்றிற்கும்‌ அவற்றைக்‌ கற்பிப்பவர்களுக்கும்‌ மதிப்பு உயர்ந்திருந்தது. 
தமிழாசிரியர்களுக்கு அத்தகைய மதிப்பு இல்லை. அவர்களுக்குக்‌ கிடைத்த ஊதியமும்‌ 
மிகக்‌ குறைவு. கல்லூரிச்‌ சேவகனுக்கு அடுத்தபடி சம்பளம்‌ வாங்கினவர்‌ 
தமிழாசிரியரே. 


இத்தகைய நிலையில்‌ ஐயரவர்கள்‌ மாணாக்கர்களின்‌ உள்ளத்தைப்‌ 
பிணித்ததோடு மற்ற ஆசிரியர்களுக்குச்‌ சமமான மதிப்பையும்‌ பெற்றார்கள்‌. ஆங்கிலம்‌ 
சிறிதும்‌ அறியாவிட்டாலும்‌, ஆண்டில்‌ இளைஞராக இருந்தாலும்‌, அவர்களுடைய 
புலமையும்‌, பண்பும்‌ மாணாக்கர்களும்‌ ஆசிரியர்களும்‌ பிறரும்‌ இவர்களைச்‌ 


சிறந்தவர்களாக மதிப்பதற்குரிய காரணங்களாக இருந்தன. 


காலேஜில்‌ ஆசிரியராகப்‌ புகுந்த ஆண்டிலேயே (அக்டோபர்‌ மாதம்‌) 
ஐயரவர்களுக்கும்‌ கும்பகோணத்தில்‌ ஜில்லா முன்சீபாக இருந்த சேலம்‌ இராமசுவாமி 


13 


முதலியாரவர்களுக்கும்‌ பழக்கம்‌ உண்டாயிற்று. அந்தப்‌ பழக்கமே ஐயரவர்கள்‌ 
பிறந்ததன்‌ பயனைத்‌ தமிழுலகத்துக்குக்‌ கிடைக்கும்படி செய்யக்‌ காரணமாயிற்று. 
முதலியார்‌ சிந்தாமணியைப்‌ பாடம்‌ சொல்லும்படி ஐயரவர்களிடம்‌ 


கேட்டுக்கொண்டார்‌. அதனை முன்பு பாடம்‌ கேட்டறியாதவர்கள்‌ இவர்கள்‌; அந்த 


நூலைப்‌ பார்த்தது கூட இல்லை. ஆயினும்‌ தைரியமாகப்‌ பாடம்‌ சொல்லப்‌ 
புகுந்தார்கள்‌. ஏட்டுச்‌ சுவடியை வைத்துக்‌ கொண்டு பாடம்‌ சொன்னார்கள்‌. 
சிந்தாமணியில்‌ ஆழ்ந்தார்கள்‌. தாம்‌ அதுகாறும்‌ படித்த நூல்‌ குவியல்களால்‌ 
அறியவொண்ணாத பலவற்றை அதில்‌ கண்டார்கள்‌. அது ஜைனசமய நூலாதலால்‌ பல 
செய்திகள்‌ ஐயரவர்களுக்கு விளங்கவில்லை. அவற்றை யெல்லாம்‌ ஜைனர்களிடம்‌ 
சென்று கேட்டு அறிந்தார்கள்‌. சிந்தாமணிக்கு நச்சினார்க்கினியர்‌ எழுதிய உரையைப்‌ 
படித்தார்கள்‌. அவருடைய உரைப்போக்கும்‌ அதனிடையே அவர்‌ காட்டியிருக்கும்‌ 


மேற்கோள்களும்‌ ஏதோ ஒரு புதிய பிரபஞ்சத்தையே அவர்கள்‌ அகக்கண்முன்‌ 
தோற்றுவித்தன. 


தமிழ்‌ மக்கள்‌ செய்த தவத்தின்‌ பயனாக இவர்களுக்குச்‌ சிந்தாமணியைப்‌ 
பதிப்பிக்கவேண்டும்‌. என்னும்‌ எண்ணம்‌ உண்டாயிற்று. ஆராய்ச்சி நடைபெற்றது. 
மேட்டுமடையில்‌ நீர்‌ பாய்வதுபோன்ற வேதனையைப்‌ பல சமயத்தில்‌ அவர்கள்‌ 
அடைந்தார்கள்‌. ஆனாலும்‌ விடாப்பிடியாக முயன்று, 1887-ஆம்‌ ஆண்டு 
சிந்தாமணியை வெளியிட்டார்கள்‌. அந்தப்‌ பதிப்பைக்‌ கண்ட தமிழ்‌ நாட்டினர்‌ மிகவும்‌ 
ஆனந்தமடைந்து களிக்கூத்தாடினர்‌. அது முதல்‌ ஐயரவர்கள்‌ பழைய நூல்களைப்‌ 
பதிப்பித்து வெளியிடும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டார்கள்‌. 


சிந்தாமணிக்குப்பின்‌ பத்துப்பாட்டு வெளியாயிற்று. அதன்பின்‌ சிலப்பதிகாரம்‌, 


புறநானூறு, மணிமேகலை என்பவை வந்தன. புறநானூறு கண்ட தமிழுலகம்‌ ஏதோ 
ஒரு புதிய கண்டத்தைக்கண்டு பிடித்ததுபோன்ற மகிழ்ச்சியையும்‌ ஊக்கத்தையும்‌ 
அடைந்தது. ஆராய்ச்சிக்காரர்களுடைய மூளை வேலை செய்யத்‌ தொடங்கியது. 
பழந்தமிழ்‌ மக்களின்‌ வாழ்க்கையைப்பற்றிய ஆராய்ச்சிகளை அறிஞர்கள்‌ எழுதத்‌ 


தொடங்கினார்கள்‌. 


இவ்வாறு ஐயரவர்கள்‌ பழந்தமிழ்‌ நூல்களை அச்சிடும்‌ தொண்டை விடாது 
செய்து வந்தார்கள்‌. ஐம்பெருங்‌ காப்பியங்கள்‌ என்று சேர்த்துச்‌ சொல்லும்‌ நூல்களில்‌ 
கிடைத்த சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, சீவகசிந்தாமணி என்ற மூன்றையும்‌ அவர்கள்‌ 


வெளியிட்டார்கள்‌. பத்துப்பாட்டை அவர்களுடைய உழைப்பால்‌ தமிழுலகம்‌ காண 


முடிந்தது. எட்டுத்தொகைகளில்‌ ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல்‌, புறநானூறு 


என்பன மலர்ந்தன. 


14 


பெருங்கதை, புறப்பொருள்‌ வெண்பாமாலை, நன்னூல்‌ சங்கர நமச்சிவாயர்‌ 
உரை என்னும்‌ இலக்கிய இலக்கணங்கள்‌ வெளிவந்தன. இவற்றையன்றித்‌ 
திருவாலவாயுடையார்‌ திருவிளையாடற்‌ புராணம்‌ திருக்காளத்திப்‌ புராணம்‌ முதலிய 
பல புராணங்களும்‌, கோவை, உலா, கலம்பகம்‌, பிள்ளைத்தமிழ்‌, இரட்டை 
மணிமாலை, அந்தாதி, குறவஞ்சி முதலிய பலவகைப்‌ பிரபந்தங்களும்‌ 
குறிப்புரைகளுடன்‌ வெளிவந்தன. தம்முடைய ஆசிரியர்‌ இயற்றிய பிரபந்தங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ தொகுத்து ஒரு தொகுதியாக வெளியிட்டார்கள்‌. 


ஏட்டில்‌ இருக்கிறதை அப்படியே பெயர்த்துக்‌ காகிதத்தில்‌ அச்சிடும்‌ வேலை 
அன்று, ஐயரவர்கள்‌ செய்தது. புத்தகப்‌ பதிப்பு அவ்வளவு எளிதாக இருந்தால்‌ 
எத்தனையோ அறிஞர்கள்‌ அதை முன்பே செய்து புகழ்‌ பெற்றிருப்பார்கள்‌. ஏட்டில்‌ 


உள்ள பாடம்‌ பிழைபட்டிருக்கும்‌; பல இடங்களில்‌ இன்னதென்றே ஊகிக்க முடியாத 


அளவுக்குச்‌ சிதைவு உண்டாகியிருக்கும்‌; அவற்றையெல்லாம்‌ பல நூல்‌ அறிவினாலும்‌ 
இயற்கையான அறிவுத்‌ திறமையாலும்‌ விடாமுயற்சியினாலும்‌ திருவருளின்‌ 
துணையாலும்‌ ஆராய்ந்து செப்பம்‌ செய்யவேண்டும்‌. ஐயரவர்கள்‌ திக்குத்‌ தெரியாத 
காட்டில்‌ நுழைந்து தாமே வழியமைத்துக்‌ காடு நாடாக்கிய பெருந்தொண்டர்‌. 
அவர்களுடைய பதிப்பு என்றாலே தமிழ்ப்‌ புலவர்களும்‌ ஆராய்ச்சியாளரும்‌ போற்றிப்‌ 
பாதுகாக்கிறார்கள்‌. ஒவ்வொரு நூலிலும்‌ முன்னே உள்ள முகவுரையும்‌, ஆசிரியர்‌ 
வரலாறும்‌, நூலைப்பற்றிய குறிப்புக்களும்‌, பிற செய்திகளும்‌ மிகமிக அற்புதமானவை. 
விளக்கங்களும்‌ பல நூல்களிலிருந்து எடுத்த ஒப்புமைப்‌ பகுதிகளும்‌ காட்சி தரும்‌. அவை 
ஐயரவர்களுடைய பரந்த நூற்புலமைக்குச்‌ சான்றாக விளங்கும்‌. இறுதியில்‌ நூலில்‌ 
கண்ட சொற்களுக்கும்‌ பொருள்களுக்கும்‌ அகராதி இருக்கும்‌. ஆசிரியரின்‌ 
உதவியின்றியே பயிலும்‌ வகையில்‌ அமைந்தவை ஐயரவர்களின்‌ பதிப்புக்கள்‌. 


இந்த முறையில்‌ கண்ணாடிபோல்‌ மேல்‌ நாட்டாரும்‌ வியக்கும்‌ வண்ணம்‌ 
ஆங்கிலமே அறியாத ஒரு தமிழ்ப்‌ பண்டிதர்‌ புதிதாக இத்துறையில்‌ புகுந்து சாதித்தார்‌ 
என்று சொன்னால்‌ அது அதிசயமான செயல்‌ அல்லவா? 


முன்னுரை முதலியவற்றை எழுதி உரைநடை எழுதும்‌ ஆற்றலைச்‌ சிறிய 
அளவிலே வெளிப்படுத்திய ஐயரவர்கள்‌, தாம்‌ பதிப்பித்த நூல்களின்‌ அங்கமாக 
மணிமேகலைக்‌ கதைச்‌ சுருக்கம்‌, புத்த தர்மம்‌, உதயணன்‌ கதைச்‌ சுருக்கம்‌ என்பவற்றை 


எழுதியளித்தார்கள்‌. 


15 


கும்பகோணம்‌ கல்லூரியிலிருந்து சென்னைக்‌ கல்லூரிக்குத்‌ தமிழாசிரியராக 
1903-ஆம்‌ ஆண்டு வந்தார்கள்‌. அப்பால்‌ அந்தப்‌ பதவியிலிருந்து 1919-ஆம்‌ ஆண்டு 
ஓய்வு பெற்றார்கள்‌. கல்லூரி ஆசிரியர்‌ என்ற அலுவலிலிருந்து ஓய்வு 
பெற்றார்களேயன்றி மாணாக்கர்களுக்குப்‌ பாடம்‌ சொல்லும்‌ ஆசிரியத்‌ 
தொண்டிலிருந்தோ, நூல்களைப்‌ பதிப்பிக்கும்‌ பதிப்பாசிரியத்‌ தொண்டிலிருந்தோ, 
அவர்கள்‌ ஓய்வு பெறவில்லை. உண்மையில்‌ அவ்வேலைகள்‌ பின்னும்‌ பன்மடங்கு 


பெருகின. 


கல்லூரியில்‌ வேலையாக இருந்தபோதே வீட்டில்‌ தனியே இவர்களிடம்‌ பலர்‌ 
பாடம்‌ கேட்டார்கள்‌. மகாபாரதப்‌ பதிப்பாசிரியராகிய மகாமகோபாத்தியாய ம.வீ. 
இராமாநுஜாசாரியார்‌, திருப்பனந்தாள்‌ காசி மடத்தின்‌ அதிபராக விளங்கிய 
சொக்கலிங்கத்‌ தம்பிரான்‌ முதலிய பலர்‌ இவ்வகையில்‌ பாடம்‌ கேட்டவர்கள்‌. 
இவர்களிடம்‌ இருந்து ஆராய்ச்சி முறையைக்‌ கற்றுக்‌ கொண்டு தாமே நூல்களை 
வெளியிட்டவர்கள்‌ சிலர்‌. பின்னத்தூர்‌ நாராயணசாமி ஐயர்‌, இ.வை. அனந்தராமையர்‌ 
முதலியவர்கள்‌ இத்தகைய வரிசையில்‌ இருந்தவர்கள்‌. இவர்கள்‌ ஏடு தேடி ஆராய்ந்து 
பதிப்பித்து வெளியிட்ட நூல்களைப்‌ படித்து அந்த முறையையும்‌ அறிந்த சில புலவர்கள்‌ 
பழந்தமிழ்‌ நூல்களைத்‌ தாமே வெளியிடும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டார்கள்‌. 


1924 முதல்‌ 1927 வரையில்‌ ஐயரவர்கள்‌ ராஜா அண்ணாமலை 


செட்டியாரவர்கள்‌ நிறுவிய மீனாட்சி தமிழ்க்‌ கல்லூரியின்‌ தலைவராக இருந்தார்கள்‌. 


அவர்கள்‌ ஓய்வு பெற்ற பிறகு, தமிழ்‌ நூல்களைப்‌ பதிப்பிப்பதோடு தம்முடைய 
அனுபவங்களை எளிய இனிய உரைநடையில்‌ எழுதத்‌ தொடங்கினார்கள்‌. இந்தத்‌ 
துறையில்‌ ஐயரவர்கள்‌ தொண்டாற்றப்‌ புகுந்தபோது பெரியவர்களும்‌, சிறுவர்களும்‌, 
ஆடவரும்‌, பெண்டிரும்‌, புலவர்களும்‌ பிறரும்‌ ஒருங்கே இவர்கள்‌ எழுத்தைப்‌ படித்து 
இன்புற்றார்கள்‌. பத்திரிகைகளில்‌ இவர்கள்‌ கட்டுரைகள்‌ வெளியாயின. மாதந்தோறும்‌ 
முதலில்‌ ஐயரவர்களின்‌ கட்டுரை ஒன்றைத்‌ தாங்கிச்‌ சிறப்படைந்தது கலைமகள்‌. தமிழ்‌ 
நாட்டுப்‌ பத்திரிகைகளின்‌ மலர்கள்‌ ஐயரவர்களின்‌ கட்டுரைகளோடு மலர்ந்தன. 


தம்முடைய ஆசிரியராகிய மகாவித்துவான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களின்‌ 
வரலாற்றை வெளியிட வேண்டும்‌ என்னும்‌ நெடு நாள்‌ ஆர்வத்தால்‌ அவர்கள்‌ பல 
செய்திகளைத்‌ தொகுத்து வைத்திருந்தார்கள்‌. அவற்றைக்‌ கொண்டு மிகவிரிவாக 
அச்சரித்திரத்தை இரண்டு பாகங்களாக எழுதி முடித்தார்கள்‌. தம்முடைய வாழ்க்கையில்‌ 


16 


எந்தப்‌ பெரியார்களோடு பழக நேர்ந்ததோ அவர்களைப்‌ பற்றிய வரலாறுகளையும்‌ 
நிகழ்ச்சிகளையும்‌ சுவை ததும்ப எழுதினார்கள்‌. தியாகராச செட்டியார்‌ சரித்திரம்‌ 
கோபாலகிருஷ்ண பாரதியார்‌ சரித்திரம்‌, மகா வைத்தியநாதையர்‌ சரித்திரம்‌, கனம்‌ 
கிருஷ்ணையர்‌ வரலாறு என்பன இவர்களுடைய அன்பையும்‌ எழுதும்‌ ஆற்றலையும்‌ 
நன்றியறிவையும்‌ விளக்குகின்றன. சிலருடைய வரலாற்றைச்‌ சுருக்கமாக 
எழுதினார்கள்‌; இந்த வகையில்‌ பூண்டி அரங்கநாத முதலியார்‌, மணி ஜயர்‌, 
வி.கிருஷ்ணசாமி ஐயர்‌, திவான்‌ சேஷையா சாஸ்திரிகள்‌ முதலியவர்களைப்‌ பற்றிய 


கட்டுரைகள்‌ வெளியாயின. 


இவர்களுடைய பெருமையைத்‌ தமிழுலகம்‌, மெல்ல மெல்ல உணரலாயிற்று. 
அரசாங்கத்தார்‌, 1906-ஆம்‌ ஆண்டு 'மகாமகோபாத்தியாயர்‌' என்ற பட்டத்தை 
அளித்தார்கள்‌. 1917-ஆம்‌ ஆண்டு பாரத தர்ம மண்டலத்தார்‌, 'திராவிட வித்தியா 
பூஷணம்‌' என்ற பட்டத்தை வழங்கிச்‌ சிறப்பித்தார்கள்‌. 1925-ஆம்‌ ஆண்டு காமகோடி 
பீடாதிபதிகளாகிய ஸ்ரீ சங்கராசார்ய ஸ்வாமிகளவர்கள்‌, 'தாக்ஷிணாத்திய கலா நிதி' 
என்ற பட்டத்தை அருளினார்கள்‌. இவர்கள்‌, சென்னை, மைசூர்‌, ஆந்திரா, காசி முதலிய 
இடங்களில்‌ உள்ள பல்கலைக்‌ கழகங்களில்‌ பல வகையில்‌ கலந்து 
தொண்டாற்றினார்கள்‌. 1932-இல்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தார்‌ 'டாக்டர்‌' பட்டம்‌ 


அளித்தார்கள்‌. 


1935-ஆம்‌ ஆண்டு மார்ச்சு மாதம்‌ 6-ஆம்‌ தேதி ஐயரவர்கள்‌ 80- ஆண்டுகள்‌ 
நிறைந்து விளங்கினார்கள்‌. அவர்களுடைய சதாபிஷேக விழாவைத்‌ தமிழுலகம்‌ 
முழுவதும்‌ கொண்டாடியது. சென்னையில்‌ பல்கலைக்‌ கழக மண்டபத்தில்‌ இவ்விழா 
மிகமிகச்‌ சிறப்பாக நடைபெற்றது. பழுத்த பருவத்திலும்‌ ஐயரவர்கள்‌ தமிழ்த்‌ தொண்டு 
வீறு கொண்டு நடைபெற்றது. குறுந்தொகையை விரிவான உரையுடன்‌ 
பதிப்பித்தார்கள்‌. சிவக்கொழுந்து தேசிகர்‌, குமரகுருபரர்‌ என்னும்‌ புலவர்களின்‌ 
பிரபந்தத்‌ திரட்டுகள்‌ குறிப்புடன்‌ வெளியாயின. தமிழன்பர்களின்‌ விருப்பப்படி ஆனந்த 
விகடனில்‌ வாரந்தோறும்‌ தம்முடைய வரலாற்றை "என்‌ சரித்திரம்‌" என்ற தலைப்பில்‌ 
எழுதத்‌ தொடங்கினார்கள்‌. 1940-ஆம்‌ ஆண்டு ஜனவரியில்‌ தொடங்கிய அது 122 
அத்தியாயங்களோடு சுயசரித்திரமாக வரும்‌ நிலை பெற்றது. 


1942-ஆம்‌ ஆண்டு உலகப்‌ பெரும்போர்‌ நிகழ்ந்தபோது ஐயரவர்கள்‌ தம்‌ 


குடும்பத்துடன்‌ திருக்கழுக்குன்றம்‌ சென்று தங்கினார்கள்‌. ஏப்ரல்‌ மாதம்‌ 28-ஆம்‌ தேதி 


17 


அந்தத்தலத்தில்‌ தமிழ்த்‌ தாயின்‌ தவப்புதல்வராகிய ஐயரவர்கள்‌, தாம்‌ பிறந்த காலத்தில்‌ 
கண்ட நிலையை மாற்றித்‌ தமிழ்‌ மக்களைப்‌ பழந்தமிழ்ச்‌ செல்வத்துக்கு 
உரிமையுடையவர்களாக ஆக்கி, ஆசி கூறிவிட்டு இறைவன்‌ திருவடியை 


அடைந்தார்கள்‌. 


1948 ஆம்‌ ஆண்டு மார்ச்சு மாதம்‌ ஆறாம்‌ தேதி சென்னை அரசினர்‌ கல்லூரியில்‌ 
ஐயரவர்களுடைய முழு உருவச்‌ சிலையொன்றை நிறுவினார்கள்‌. தமிழ்க்‌ கடலின்‌ 
விரிவை மீட்டும்‌ தமிழுலகத்துக்குக்‌ காட்டிய ஐயரவர்களின்‌ திருவுருவம்‌ பெருங்‌ கடலை 
நோக்கி நிற்கும்கோலத்தை இன்றும்‌ கண்டு மகிழலாம்‌. 


1955-ஆம்‌ ஆண்டு பிப்ரவரி மாதம்‌ 19-ஆம்‌ தேதி ஐயரவர்கள்‌ பிறந்து நூறு 
ஆண்டுகள்‌ நிறைவடைந்தன. அதனை, அவர்கள்‌ பெயர்‌ கொண்ட நூல்‌ நிலையம்‌ மிகச்‌ 


சிறப்பாகக்‌ கொண்டாடிற்று. 


ஐயரவர்களுடைய குணநலங்கள்‌ பல சிறந்த பண்பு உள்ளவர்கள்‌ இவர்கள்‌. 
ணையர்‌ சிரியர்‌. பலவகை மாணாக்கர்களுடைய உள்ளம்‌ i க்கவண்ணம்‌ 
றற ஆ ஞு அறிந்து த 


பாடம்‌ சொல்வதில்‌ வல்லவர்கள்‌. புலமைப்‌ பெருங்கடல்‌; கவிஞர்‌; சிறந்த எழுத்தாளர்‌. 


முன்னும்‌ பின்னும்‌ கண்டறியாத அற்புதப்‌ பதிப்பாசிரியர்‌. சுப்பிரமணிய பாரதியார்‌ தாம்‌ 


பாடிய பாட்டில்‌ 
"கும்பமுனி எனத்தோன்றும்‌ சாமிநாதப்‌ புலவன்‌" 
என்று ஐயரவர்களைச்‌ சிறப்பிக்கிறார்‌. 
"பொதியமலைப்‌ பிறந்த தமிழ்‌ வாழ்வறியும்‌ 
காலமெலாம்‌ புலவோர்‌ வாயில்‌ 


துதியறிவாய்‌ அவர்நெஞ்சின்‌ வாழ்த்தறிவாய்‌ 
இறப்பின்றித்‌ துலங்குவாயே" 


என்று அவர்‌ பாடியிருப்பதற்குமேல்‌ நாம்‌ என்ன சொல்ல முடியும்‌? 


கி.வா. ஜகந்நாதன்‌. 


18 


"என்‌ சரித்திரம்‌" 
மகாமகோபாத்தியாய டாக்டர்‌ உ. வே. சாமிநாத ஐயர்‌ 


அத்தியாயம்‌ 1 - எங்கள்‌ ஊர்‌ 


சற்றேறக்குறைய இருநூறு வருஷங்களுக்கு முன்பு தஞ்சாவூர்‌ ஸமஸ்தானத்தை 
ஆண்டு வந்த அரசர்‌ ஒருவர்‌ தம்முடைய பரிவாரங்களுடன்‌ நாடு முழுவதையும்‌ சுற்றிப்‌ 
பார்க்கும்‌ பொருட்டு ஒருமுறை தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டார்‌. அங்கங்கே உள்ள 
இயற்கைக்‌ காட்சிகளை யெல்லாம்‌ கண்டு களித்தும்‌, ஸ்தலங்களைத்‌ தரிசித்துக்‌ 
கொண்டும்‌ சென்றார்‌. இடையில்‌, தஞ்சைக்குக்‌ கிழக்கே பதினைந்து மைல்‌ 
தூரத்திலுள்ள பாபநாசத்திற்கு அருகில்‌ ஓரிடத்தில்‌ தங்கினார்‌. வழக்கம்போல்‌ அங்கே 
போஜனம்‌ முடித்துக்‌ கொண்ட பிறகு தாம்பூலம்‌ போட்டுக்‌ கொண்டு சிறிது நேரம்‌ சிரம 
பரிகாரம்‌ செய்திருந்தார்‌; தம்முடன்‌ வந்தவர்களோடு பேசிக்கொண்டு பொழுது 
போக்குகையில்‌ பேச்சுக்கிடையே அன்று ஏகாதசி யென்று தெரிய வந்தது. அரசர்‌ 
ஏகாதசியன்று ஒரு வேளை மாத்திரம்‌ உணவு கொள்ளும்‌ விரதமுடையவர்‌; விரத 
தினத்தன்று தாம்பூலம்‌ தரித்துக்கொள்வதும்‌ வழக்கமில்லை. அப்படியிருக்க, அவர்‌ 
ஏகாதசி யென்று தெரியாமல்‌ அன்று தாம்பூலம்‌ தரித்துக்‌ கொண்டார்‌. தஞ்சாவூராக 
இருந்தால்‌ அரண்மனை ஜோதிஷர்‌ ஒவ்வொரு நாளும்‌ காலையில்‌ வந்து அன்றன்று 
திதி வார நக்ஷத்திர யோககரண விசேக்ஷங்கள்‌ இன்னவையென்று 
பஞ்சாங்கத்திலிருந்து வாசித்துச்‌ சொல்வார்‌. அதற்காகவே அவருக்கு மான்யங்களும்‌ 
இருந்தன. 


அரசருடைய பிரயாணத்தில்‌ ஜோதிஷர்‌ உடன்‌ வரவில்லை. அதனால்‌ 
ஏகாதசியை அரசர்‌ தெரிந்துகொள்ள முடியவில்லை. எதிர்பாராதபடி விரதத்திற்கு ஒரு 
பங்கம்‌ நேர்ந்ததைப்‌ பற்றி வருந்திய அரசர்‌ அதற்கு என்ன பரிகாரம்‌ செய்யலாமென்று 
சில பெரியோர்களைக்‌ கேட்கத்‌ தொடங்கினர்‌. அவர்‌ வைதிக ஒழுக்கமும்‌ தானசீலமும்‌ 
உடையவரென்பதை யாவரும்‌ அறிந்திருந்தனர்‌; ஆதலின்‌ அப்பெரியோர்கள்‌, "ஓர்‌ 
அக்கிரகாரப்‌ பிரதிஷ்டை செய்து வீடுகள்‌ கட்டி வேதவித்துக்களாகிய அந்தணர்களுக்கு 
அவ்‌ வீடுகளோடு பூமியையும்‌ தானம்‌ செய்தால்‌ இந்தத்‌ தோஷம்‌ நீங்கும்‌" என்றார்கள்‌. 


"இது தானா பிரமாதம்‌? அப்படியே செய்து விடுவோம்‌; இதே இடத்தில்‌ 
பிரதிஷ்டை செய்வோம்‌" என்று அரசர்‌ மனமுவந்து கூறி, உடனே அங்கே ஓர்‌ 
அக்கிரகாரத்தை அமைக்க ஏற்பாடு செய்தார்‌. அதில்‌ 48 வீடுகளைக்‌ கட்டி, இரண்டு 


19 


வீடுகளுக்கு ஒரு கிணறாக 24 கிணறுகளையும்‌ அமைக்கச்‌ செய்தார்‌. வேதாத்தியயனம்‌ 
செய்த 48 பிராமணர்களை அருகிலும்‌ தூரத்திலும்‌ உள்ள ஊர்களிலிருந்து வருவித்து, 
அந்த வீடுகளையும்‌, ஒவ்வொருவருக்கும்‌ பன்னிரண்டு மா நன்செயும்‌ அதற்குரிய 
புன்செயுமாகிய நிலத்தையும்‌ தானம்‌ செய்தார்‌. அந்த உத்தமமான தானப்‌ பொருளாக 
அமைந்தமையால்‌ அவ்வூர்‌ உத்தமதானபுரம்‌ என்னும்‌ பெயரால்‌ வழங்கலாயிற்று. 


அரசருடைய விரதபங்கம்‌ நாற்பத்தெட்டுக்‌ குடும்பங்களுக்குப்‌ பாக்கியத்தை 
உண்டாக்கிற்று. அந்தக்‌ குடும்பத்தினர்‌ அனைவரும்‌ உத்தமதானபுரத்தில்‌ வைதிக 
ஒழுக்கம்‌ பிறழாமல்‌ வாழ்ந்து வந்தார்கள்‌. ஒவ்வொரு குடும்பத்தினரும்‌ பெற்ற நிலங்கள்‌ 
இன்றும்‌ தனித்‌ தனியே ஒரு பங்கு என்று வழங்கி வருகின்றன. நாற்பத்தெட்டு பங்கு 
நிலமும்‌, நாற்பத்தெட்டு வீடுகளும்‌, இருபத்துநாலு கிணறுகளும்‌ கொண்ட இந்த 
உத்தமதானபுரம்‌ இன்னும்‌ தன்‌ பெயரை இழந்து விடாமல்‌ தஞ்சாவூர்‌ ஜில்லாவில்‌ 
பாபநாசம்‌ தாலூகாவில்‌ ஒரு கிராமமாக இருந்து வருகின்றது. 


இவ்வூருக்குப்‌ பழைய காலத்தில்‌ பழையகரமென்று பெயர்‌. அகரமென்பதற்கு 
அக்கிரகாரமென்று அர்த்தம்‌. பக்கத்திலுள்ள அக்கிரகாரங்களெல்லாவற்றையும்‌ விட 
இது பழமையானமையின்‌ இப்பெயர்‌ பெற்றது போலும்‌. இப்பொழுது உள்ள 
குடியானத்‌ தெரு முன்பு பிராமணர்கள்‌ குடியிருந்த இடமாக இருந்ததென்றும்‌, அரசர்‌ 
தானம்‌ செய்த காலத்தில்‌ அங்கிருந்தவர்கள்‌ புதிய அக்கிரகாரத்திற்‌ 
குடியேறினரென்றும்‌ சொல்வார்கள்‌. குடியானத்‌ தெருவின்‌ மேலைக்‌ கோடியில்‌ ஒரு 
பெருமாள்‌ விக்கிரகமும்‌ தென்‌ கிழக்கில்‌ கண்‌ கொடுத்த பிள்ளையாரென்று ஒரு 
விநாயகரது கோயிலும்‌ இருக்கின்றன. அக்கிரகாரமாக அது முன்பு இருந்த பாபநாசம்‌ 
ரெயில்வே ஸ்டேஷனுக்குக்‌ கிழக்கே முக்கால்‌ மைல்‌ தூரத்தில்‌ உள்ளது. 

தென்பதற்கு உரிய அடையாளங்கள்‌ இவை. பாபநாசத்திலுள்ள ஸ்ரீநிவாசப்‌ 
பெருமாள்‌ தமக்குரிய பிரம்மோத்ஸவத்தில்‌ இந்தப்‌ பெருமாளிடமும்‌ உத்தமதானபுரம்‌ 
புதிய அக்கிரகாரத்திலுள்ள பெருமாள்‌ கோயிலுக்கும்‌ வந்து செல்கின்றார்‌. 


உத்தமதானபுர அக்கிரகாரம்‌ இரண்டு தெருக்களை உடையது. ஒன்று கீழ்‌ 
மேலாகவும்‌, மற்றொன்று தென்‌ வடலாகவும்‌ உள்ளன. ஒவ்வொரு தெருவிலும்‌ 
இரண்டு சிறகுகள்‌ இருக்கின்றன. கீழ்மேல்‌ தெருவின்‌ மேல்‌ கோடியில்‌ பெருமாள்‌ 
கோயிலும்‌ தென்வடல்‌ தெருவின்‌ தென்கோடியின்‌ தென்புறத்தில்‌ சிவாலயமும்‌ 
இருக்கின்றன. பெருமாளுக்கு லக்ஷ்மீ நாராயணப்‌ பெருமாளென்பது திருநாமம்‌. 
சிவாலயத்தின்‌ ஸந்நிதியில்‌ ஒரு குளம்‌ உள்ளது. அதற்கு லக்ஷ்மீ தீர்த்தமென்று பெயர்‌. 
சிவாலயத்தில்‌ எழுந்தருளியுள்ள ஸ்வாமியின்‌ திருநாமம்‌ கைலாசநாத ரென்பது; 


20 


ஆனந்தவல்லி யென்பது அம்பிகையின்‌ திருநாமம்‌. இக்கோயிலில்‌ உள்ள 
விநாயகமூர்த்தியிடம்‌ இவ்வூரினர்‌ மிக்க பக்தியுடையவர்கள்‌. இவ்வூரில்‌ 
வசிப்பவர்களும்‌, இவ்வூரிலிருந்து வெளியூர்‌ சென்று வாழ்பவர்களும்‌ தங்கள்‌ வீடுகளில்‌ 
ஏதேனும்‌ சுபகாரியம்‌ நடைபெற்றால்‌ அதற்கு முன்பு அந்த மகா கணபதிக்கு நிறைபணி 
செய்துவிட்டுப்‌ போவார்கள்‌. காது குத்துக்‌ கல்யாணமாக இருந்தாலும்‌ அந்த விநாயக 
மூர்த்தியை அவர்கள்‌ மறப்பதில்லை. இவ்விரண்டு கோயில்களிலும்‌ நித்தியபூஜையும்‌ 
உத்ஸவங்களும்‌ கிரமமாக நடைபெற்று வருவதுண்டு. 


இதுதான்‌ எங்கள்‌ ஊர்‌. இப்போது உள்ள உத்தமதான புரத்துக்கும்‌ 'எங்கள்‌ ஊர்‌' 


என்று பெருமையோடு நான்‌ எண்ணும்‌ உத்தமதானபுரத்துக்கும்‌ எவ்வளவோ 
வேறுபாடு உண்டு. என்‌ இளமைக்‌ காலத்தில்‌ இருந்த எங்கள்‌ ஊர்‌ தான்‌ என்‌ மனத்தில்‌ 
இடங்கொண்டிருக்கிறது. இந்தக்‌ காலத்தில்‌ உள்ள பல செளகரியமான அமைப்புக்கள்‌ 
அந்தக்‌ காலத்தில்‌ இல்லை; ரோடுகள்‌ இல்லை; கடைகள்‌ இல்லை; 
உத்தியோகஸ்தர்கள்‌ இல்லை; ரெயிலின்‌ சப்தம்‌ இல்லை. ஆனாலும்‌, அழகு இருந்தது; 
அமைதி இருந்தது; ஜனங்களிடத்தில்‌ திருப்தி இருந்தது; பக்தி இருந்தது. அவர்கள்‌ 
முகத்தில்‌ மகிழ்ச்சி நிலவியது; வீடுகளில்‌ லக்ஷ்மீகரம்‌ விளங்கியது. 


இவ்வளவு ரூபா யென்று கணக்கிட்டுச்‌ சொல்லும்‌ ஆஸ்தி அந்தக்‌ காலத்து 
உத்தமதானபுர வாசிகளிடம்‌ இல்லை; ஆயினும்‌ நீரும்‌ நிழலும்‌ தானியங்களும்‌ 
இருந்தன. அவர்களுடைய வாழ்க்கையில்‌ வேகம்‌ காணவில்லை; அதனால்‌ ஒரு 


குறைவும்‌ வந்து விடவில்லை. அவர்களுடைய உள்ளத்தில்‌ சாந்தி இருந்தது. 


இப்போதோ அந்தச்‌ சாந்தியை எங்கேயோ போக்கிவிட்டு வெகு வேகமாக 
ஓடிக்கொண்டே இருக்கிறோம்‌. நம்முடைய வேகம்‌ அதிகரிக்க அதிகரிக்க அந்தச்‌ 


சாந்திக்கும்‌ நமக்கும்‌ இடையிலுள்ள தூரம்‌ அதிகமாகின்றதே யொழியக்‌ 
குறையவில்லை. 


எங்கள்‌ ஊரைச்‌ சுற்றிப்‌ பல வாய்க்கால்கள்‌ உண்டு. குடமுருட்டி ஆற்றிலிருந்து 
பிரிந்து வரும்‌ பெரிய வாய்க்கால்‌ ஒன்று முக்கியமானது. பெரியவர்கள்‌, விடியற்‌ 
காலையில்‌ எழுந்து குடமுருட்டி யாற்றுக்குப்போய்‌ நீராடி வருவார்கள்‌. அங்கே போக 
முடியாதவர்கள்‌ வாய்க்காலிலாவது குளத்திலாவது ஸ்நானம்‌ செய்வார்கள்‌. அந்நதி 
ஊருக்கு வடக்கே ஒன்றரை மைல்‌ தூரத்தில்‌ இருக்கிறது. அதற்கு ஒற்றையடிப்‌ 
பாதையிற்‌ போகவேண்டும்‌; வயல்களின்‌ வரப்புக்களில்‌ ஏறி இறங்கவேண்டும்‌. 


21 


சூரியோதய காலத்தில்‌, நீர்க்‌ காவியேறிய வஸ்திரத்தை உடுத்து நெற்றி நிறைய விபூதி 
தரித்துக்கொண்டு வீடுதோறும்‌ ஜபம்‌ செய்துகொண்டிருக்கும்‌ அந்தணர்களைப்‌ 
பார்த்தால்‌ நம்மை அறியாமலே அவர்களிடம்‌ ஒரு விதமான பக்தி தோற்றும்‌. காயத்திரி 
ஜபமும்‌ வேறு ஜபங்களும்‌ முடிந்த பிறகு அவர்கள்‌ சூரிய நமஸ்காரம்‌ செய்வார்கள்‌. 


அது வரையில்‌ தவக்கோலத்தில்‌ இருக்கும்‌ அவர்கள்‌ பிறகு வயற்‌ காட்டை 
நோக்கிக்‌ கிளம்பி விடுவார்கள்‌. சிலர்‌ மண்‌ வெட்டியையும்‌. சிலர்‌ அதனோடு 
அரிவாளையும்‌ எடுத்துக்கொண்டு புறப்படுவார்கள்‌. தேக பலத்திற்‌ சிறிதும்‌ 
குறைவில்லாத அவ்வந்தணர்கள்‌ நடுப்‌ பகல்‌ வரையில்‌ வயற்‌ காடுகளில்‌ வேலை 
வாங்கித்‌ தாமே வேலை செய்தும்‌ பொழுது போக்குவார்கள்‌. பிறகு வீட்டிற்கு வந்து 
பூஜைசெய்து உணவை உட்கொண்ட பின்‌ இராமாயண பாரத புராண கதைகளைப்‌ 
படிப்பார்கள்‌. தமிழ்‌ ஸம்ஸ்கிருதம்‌ என்ற இரண்டு பாஷைகளிலும்‌ உள்ள நூல்களைப்‌ 
படித்தும்‌ படிக்கச்‌ செய்தும்‌ இன்புறுவார்கள்‌. 


பிற்பகலில்‌ மீண்டும்‌ வயற்‌ காட்டுக்குச்‌ சென்று கவனிக்க வேண்டியவற்றைக்‌ 
கவனித்து விட்டு ஆறு மணியளவுக்கு வீட்டுக்கு வருவார்கள்‌. அப்பால்‌ லக்ஷ்மீ 
தீர்த்தத்தில்‌ ஸந்தியாவந்தனம்‌ செய்துகொண்டு ஆலயங்களுக்குச்‌ சென்று தரிசனம்‌ 
செய்வார்கள்‌. பிறகு வீட்டுக்கு வந்து ஆகாரம்‌ செய்து தரிசனம்‌ செய்வார்கள்‌. பிறகு 
வீட்டுக்கு வந்து ஆகாரம்‌ செய்து விட்டு ஒன்பது மணி வரையில்‌ புராண சிரவணம்‌ 


செய்வார்கள்‌. வாரத்தில்‌ சில நாட்கள்‌ பஜனை செய்வதும்‌ உண்டு. 


காய்கறித்‌ தோட்டங்கள்‌ போட்டு அவற்றை நன்றாகப்‌ பாதுகாத்து விருத்தி 
செய்வதிலும்‌, பசுக்களையும்‌ எருமைகளையும்‌ வளர்த்துப்‌ பாதுகாப்பதிலும்‌ 
அவர்களுக்கு ஊக்கம்‌ அதிகம்‌. 

இளமை தொடங்கியே உழைக்கும்‌ பழக்கம்‌ அவர்களிடம்‌ காணப்‌ பட்டது. 
இவ்வாறு உழைப்பதிலும்‌, நல்ல விஷயங்களைக்‌ கேட்பதிலும்‌ அவர்கள்‌ பொழுது 
போக்கிக்கொண்டு இருந்ததனால்‌ வேறு விதமான காரியங்களைக்‌ கவனிக்க நேரமோ 
மனமோ இருப்பதில்லை. 


எங்கள்‌ ஊரில்‌ அந்தணர்களுள்‌ மாத்தியமர்‌, வடமர்‌, அஷ்ட ஸகஸ்ரத்தினர்‌ 
என்னும்‌ வகையினர்‌ இருந்தார்கள்‌. விஷ்ணுவாலய பூஜை செய்துவந்த நம்பியார்‌ 
குடும்பம்‌ ஒன்றும்‌, சிவாலய பூஜகராகிய ஆதி சைவர்‌ குடும்பம்‌ ஒன்றும்‌ உண்டு. அஷ்ட 
ஸ்கஸ்ரத்தினரில்‌ ஏழெட்டுக்‌ குடும்பத்தினர்‌ வைதிகர்கள்‌. அயலூரிலுள்ள 


அக்கிரகாரங்களுக்கு இவர்களே உபாத்தியாயர்கள்‌; அங்கங்கே சென்று வைதிக 


22 


காரியங்களைச்‌ செய்வித்துச்‌ சுக ஜீவிகளாக வாழ்ந்து வந்தார்கள்‌. இவர்கள்‌ 
கவலையின்றியிருந்தமையால்‌ தேக பலம்‌ மிக்கவர்களாக விளங்கினார்கள்‌. வியாதி 


இவர்கள்‌ இருந்த திக்கிலே கூட வராது. 


உத்தமதானபுரத்தில்‌ அண்ணா ஜோஸ்யரென்ற ஓர்‌ அந்தணர்‌ இருந்தார்‌. அவர்‌ 
ஜோஸ்யத்தினாலும்‌ வைதிக வாழ்க்கையினாலும்‌ வேண்டியவற்றைப்‌ பெற்றுக்‌ 
கவலையின்றி ஜீவனம்‌ செய்து வந்தார்‌. நல்ல கட்டுள்ள தேகம்‌ வாய்ந்த அவர்‌ ஒரு நாள்‌ 
எங்கோ ஒரு கிராமத்தில்‌ பிராமணார்த்தம்‌ (சிராத்த உணவு) சாப்பிட்டு விட்டு மார்பு 
நிறையச்‌ சந்தனமும்‌, வாய்‌ நிறையத்‌ தாம்பூலமும்‌, குடுமியிற்‌ பூவும்‌ மணக்க 
உல்லாசமாக ஊருக்கு வந்து கொண்டிருந்தார்‌. நடுவழியே பாபநாசத்தில்‌ தஞ்சாவூர்‌ 
கலெக்டர்‌ 'முகாம்‌' செய்‌ திருந்தார்‌. அவ்வழியே வரும்போது கலெக்டரும்‌ 
சிரஸ்தேதாரும்‌ வெளியே நின்றுகொண்டிருந்தனர்‌. கலெக்டர்‌ வெள்ளைக்காரர்‌; 
சிரேஸ்தேதார்‌ இந்தியர்‌. 


கலெக்டர்‌ துரையினுடைய பார்வை அண்ணா ஜோஸ்யர்‌ மேல்‌ விழுந்தது. 
அவருடைய அங்க அமைப்பையும்‌ ரிஷபம்‌ போன்ற நடையையும்‌ முகத்தில்‌ இருந்த 
ஒளியையும்‌ கண்டபோது கலெக்டர்‌ துரைக்கு மிக்க ஆச்சரியம்‌ உண்டாயிற்று. 
திடீரென்று அவரை அழைக்கச்‌ செய்து சிரஸ்தேதார்‌ மூலமாக அவரைச்‌ சில 


விஷயங்கள்‌ கேட்கலானார்‌. 


கலெக்டர்‌ :-உமக்குப்‌ படிக்கத்‌ தெரியுமா? 


ஜோஸ்யர்‌ :-தெரியும்‌. 

கலெக்டர்‌ :-கணக்குப்‌ பார்க்கத்‌ தெரியுமா? 

ஜோஸ்யர்‌ :-அதுவும்‌ தெரியும்‌. நான்‌ ஜோஸ்யத்தில்‌ நல்ல பழக்கமுடையவன்‌; 
அதனால்‌ கணக்கு நன்றாகப்‌ போடுவேன்‌. கலெக்டர்‌ :-கிராமக்‌ கணக்கு வேலை 
பார்ப்பீரா? 


ஜோஸ்யர்‌ :-கொடுத்தால்‌ நன்றாகப்‌ பார்ப்பேன்‌. 


அவர்‌ கம்பீரமாக விடையளிப்பதைக்‌ கேட்ட துரைக்கு ஸந்தோஷம்‌ உண்டாகி 


விட்டது. ஜோஸ்யர்‌ நன்றாக அதிகாரம்‌ செய்யக்கூடியவரென்றும்‌, ஜனங்கள்‌ அவருக்கு 


அடங்குமென்றும்‌ அவர்‌ நம்பினார்‌. உக்கடை (உட்கிடை) யென்னும்‌ வட்டத்தின்‌ 
கர்ணம்‌ தம்‌ வேலையைச்‌ சரியாகப்‌ பாராமையால்‌ கலெக்டர்‌ அவரைத்‌ தள்ளிவிட்டு 
வேறொருவரை நியமனம்‌ செய்வதற்காக யோசித்துக்‌ கொண்டிருந்த சமயம்‌ அது. அந்த 
வேலையில்‌ *அண்ணா ஜோஸ்யரை அவர்‌ நியமித்து விட்டார்‌. அக்காலத்தில்‌ 


23 


வேலைக்குப்‌ போட்டி இராது. ஆளைப்‌ பார்த்து, வாட்ட சாட்டமாக இருந்தால்‌ 


உத்தியோகங்களைக்‌ கொடுத்து விடுவது வழக்கம்‌. 


கலெக்டருடைய கண்ணைக்‌ கவர்ந்த தேகக்‌ கட்டு அண்ணா ஜோஸ்யர்‌ 
ஒருவருக்குத்தான்‌ அமைந்திருந்ததென்று எண்ண வேண்டாம்‌. ஒவ்வொருவரும்‌ 
அவரைப்‌ போலவே தேக வன்மை பொருந்தியவராக இருந்தனர்‌. இரண்டு 
வேளைகளே உண்டாலும்‌ அவர்கள்‌ உண்ணும்‌ உணவின்‌ ஒவ்வோர்‌ அணுவும்‌ 


உடம்புக்குப்‌ பலத்தைத்‌ தந்தது. 


உத்தமதானபுரத்தில்‌ தச்சர்‌, கொல்லர்‌, தட்டார்‌, வலைஞர்‌, நாவிதர்‌, வண்ணார்‌ 
என்பவர்களுக்கும்‌ மான்யங்களுண்டு. அவர்கள்‌ அவற்றை அனுபவித்துக்கொண்டு 
தத்தம்‌ வேலைகளை ஒழுங்காகப்‌ பார்த்து வந்தார்கள்‌. நாவிதர்களில்‌ வைத்தியத்திற்‌ 
சிறந்தவர்களும்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ அன்புடன்‌ நோயாளிகளுக்கு மூலிகைகளாலும்‌ 
வேறு சரக்குகளாலும்‌ செய்த மருந்துகளைக்‌ கொடுத்து நோயைப்‌ போக்குவார்கள்‌. 
இதற்காக அவர்கள்‌ வாங்கும்‌ 'பீஸ்‌' நாலணாவே. ஒருவர்‌ ரண சிகித்ஸையிலும்‌ 


பழக்கமுடையவராக இருந்தார்‌, அவரிடம்‌ வைத்திய நூல்கள்‌ பல இருந்தன. பல 
வியாதிகளின்‌ சிகித்ஸைகள்‌ புஸ்தகங்களில்‌ இருந்தனவே யொழிய அந்த மருத்துவர்‌ 
அனுபவத்தில்‌ கண்டு உணரும்படி அவ்வியாதிகள்‌ மனிதர்களைப்‌ பீடிப்பதில்லை. 


மூப்பச்‌ சாதியார்‌ முதலிய குடியானவர்களிற்‌ பலர்‌ அந்தணர்களுடைய 
நிலங்களைக்‌ கவனித்துக்‌ கொண்டு அவர்களுடைய மனைக்‌ கட்டுகளில்‌ குடியிருந்து 
வந்தனர்‌. அவர்கள்‌ அந்த நிலங்களைக்‌ கண்ணுங்‌ கருத்துமாகப்‌ பாதுகாத்து வந்தார்கள்‌. 
தம்‌ யஜமானர்‌ வீடுகளில்‌ அவசியமான வேலைகளையும்‌ குறைவின்றிச்‌ செய்து 
வந்தனர்‌. இவற்றிற்காக அவர்களுக்கு அந்தணர்கள்‌ எல்லா வசதிகளையும்‌ கொடுத்து 
ஒரு கவலையும்‌ ஏற்படாமல்‌ பார்த்து வந்தார்கள்‌. அதனால்‌ அவர்கள்‌ அடைந்த திருப்தி 
பெரிதாக இருந்தது. அவர்கள்‌ வஞ்சகமின்றிப்‌ பாடு பட்டனர்‌. நிலத்தின்‌ 
சொந்தக்காரரைவிட அவர்களுக்கே பூமியில்‌ சிரத்தை அதிகமாக இருந்தது. 
இருசாராரும்‌ மனவொற்றுமையும்‌ அன்பும்‌ உடையவர்‌ களாகி ஒருவருக்கொருவர்‌ 
இன்றியமையாத நிலைமையில்‌ வாழ்ந்து வந்தனர்‌. 

அவர்‌ பரம்பரையினர்‌ இப்போது உத்தமதானபுரத்தில்‌ கிராம முனிசீபாக 
இருக்கிறார்‌. 


24 


வேறு சில குடியானவர்கள்‌ தம்முடைய சொந்த நிலத்தைச்‌ சாகுபடி 
செய்துகொண்டு வாழ்ந்தார்கள்‌. இவர்களால்‌ வணங்கப்‌ பெறும்‌ கிராம தேவதைகளின்‌ 
கோயில்கள்‌ சில உண்டு. எல்லாக்‌ கோயில்களிலும்‌ ஊராருடைய ஒற்றுமையினால்‌ 


உத்ஸவங்கள்‌ நன்றாக நடைபெற்றன. 


இவ்வூரைச்‌ சூழ மிகவும்‌ சமீபமாக நான்கு அக்கிரகாரங்கள்‌ உண்டு. தென்‌ 
கிழக்கு மூலையில்‌ கோட்டைச்சேரி யென்பதும்‌, தென்மேற்கில்‌ மாளாபுரமென்பதும்‌, 
அதற்கு மேற்கே கோபு ராஜபுர மென்பதும்‌, வடமேற்கே அன்னிகுடி யென்பதும்‌ 
உள்ளன. கோட்டைச்‌ சேரியில்‌ வேத சாஸ்திரங்களிற்‌ பரிச்சயமுள்ள வடகலை ஸ்ரீ 
வைஷ்ணவர்கள்‌ வாழ்ந்து வந்தனர்‌. மாளாபுரத்தில்‌ வித்துவான்‌ ௧ளாகிய 
ஸ்ரீவைஷ்ணவர்களும்‌, அஷ்டஸகஸ்ரம்‌ வடம ரென்னும்‌ இருவகை ஸ்மார்த்தர்களும்‌ 
இருந்தனர்‌. கோபுராஜ புரத்தில்‌ தஞ்சாவூர்‌ அரச குருவின்‌ உறவினரான மகாராஷ்டிரப்‌ 
பிராமணர்கள்‌ வாழ்ந்து வந்தனர்‌. அவர்களைப்‌ பண்டிதர்களென்று வழங்குவர்‌. 
அவர்கள்‌ செல்லவர்களாதலின்‌ அன்னதானம்‌ செய்து வந்தார்கள்‌, அன்னிகுடியில்‌ 
தெலுங்கப்‌ பிராமணர்கள்‌ வசித்தனர்‌. அவர்களிற்‌ பலர்‌ சங்கீதத்திலும்‌ பரத 
சாஸ்திரத்திலும்‌ மந்திர சாஸ்திரத்திலும்‌ மிகுந்த திறமையுடையவர்களாக 


விளங்கினார்கள்‌. சங்கச்‌ செய்யுட்களில்‌ அன்னியென்னும்‌ பெயருடைய ஓர்‌ உபகாரி 


கூறப்‌ பெறுகிறான்‌. இவ்வூர்‌ அவன்‌ பெயரால்‌ அமைக்கப்‌ பெற்றதென்று கூறுவர்‌. 


உத்தமதானபுரத்துக்குக்‌ கிழக்கே நல்லூரென்ற தேவாரம்‌ பெற்ற சிவஸ்தலம்‌ 
இருக்கிறது. அறுபத்து மூன்று நாயன்மார்களுள்‌ ஒருவராகிய அமர்நீதி நாயனார்‌ 
அவதரித்த ஸ்தலம்‌ அது அங்கே கோயில்‌ ஒரு கட்டு மலையின்‌ மேல்‌ இருக்கிறது. 
எங்கள்‌ ஊரிலிருந்து பார்த்தால்‌ அந்தக்‌ கோயில்‌ நன்றாகத்‌ தெரியும்‌. வடமேற்கில்‌ 
திருப்பாலைத்துறை என்ற தேவாரம்‌ பெற்ற ஸ்தலம்‌ உள்ளது. அங்கே 
பேஷ்வாக்களென வழங்கும்‌ மகாராஷ்டிரப்‌ பிராமணச்‌ செல்வர்கள்‌ இருந்தார்கள்‌. 

இந்தக்‌ கிராமங்களினிடையே, சோம்பலை அறியாத ஜனங்களை உடையதாய்‌, 
நவீன நாகரிகத்தின்‌ வாசனை சிறிதளவும்‌ வீசாமல்‌, நிலமகள்‌ தரும்‌ வளத்தை யாவரும்‌ 
பங்கிட்டு உண்ணுவதற்கும்‌ அமைதியான வாழ்க்கையை நடத்துவதற்கும்‌ இடமாக 


விளங்கியது எங்கள்‌ ஊர்‌. 


உத்தமதானபுரம்‌ ஒரு சிறிய கிராமந்தான்‌; ஆனாலும்‌ அந்த ஊர்‌ எங்கள்‌ ஊர்‌; 
என்‌ இளமைக்‌ காலத்தின்‌ இனிய நினைவுகளையும்‌, விரிந்த உலகத்தை அறியாத என்‌ 
இளங்‌ கண்களுக்குக்‌ கவர்ச்சியை அளித்த தோற்றத்தையும்‌ கொண்ட என்னுடைய 


25 


ஊர்‌. வேறு எந்த ஊரும்‌ நகரமும்‌ என்‌ உள்ளத்தில்‌ அதன்‌ ஸ்தானத்தைப்‌ 
பெறுவதென்பது சாத்தியமா? 


அத்தியாயம்‌-2 : என்‌ முன்னோர்கள்‌ 


'பதினாயிரம்‌ பிராமணர்களுக்கு அன்னதானம்‌ செய்ய எண்ணியிருக்கிறேன்‌; 


அதற்கு மகாராஜா உதவி செய்ய வேண்டும்‌' என்று ஒருவர்‌ ஓர்‌ அரசரை வேண்டிக்‌ 


கொண்டாராம்‌. அந்த அரசர்‌ அதற்காக நிறையப்‌ பொருளுதவி செய்தார்‌. அந்தத்‌ 
தொகையைப்‌ பெற்று அவர்‌ தம்‌ வீட்டில்‌ இரண்டே அந்தணர்களை அழைத்து அவர்கள்‌ 
திருப்தி யடையும்படி போஜனம்‌ செய்வித்து மிகுதியான தசஷிணையும்‌ கொடுத்து 
அனுப்பினார்‌. 


அயல்‌ வீட்டிலுள்ள ஒருவர்‌ அவருடைய விஷயங்களை நன்கு அறிந்து 
கொண்டவராதலின்‌ அவரை, "பதினாயிரம்‌ பேருக்கு அன்னம்‌ இடுவதாக ராஜாவை 


ஏமாற்றி விசேஷமான பொருளை வாங்கி வந்தீரே; இரண்டு பேருக்குத்தானே சாப்பாடு 
போட்டீர்‌?" என்று கேட்ட போது அவர்‌, "நான்‌ பதினாயிரத்துக்கு மேல்‌ ஆயிரம்‌ 
சேர்த்துப்‌ பதினோராயிரம்‌ பேர்களுக்குப்‌ போஜனம்‌ செய்‌ வித்தேனே!" என்றார்‌. 


கேள்வி கேட்டவர்‌, "இது பெரும்‌ புரட்டாக அல்லவோ இருக்கிறது? இரண்டு 
பேருக்குப்‌ போட்டுவிட்டுப்‌ பதினோராயிரம்‌ பேருக்குப்‌ போட்டதாகவும்‌ 


சொல்லுகிறீரே!" என்று மீண்டும்‌ கேட்டார்‌. அந்தச்‌ சாமர்த்தியசாலி, "நான்‌ போஜனம்‌ 
செய்வித்தவர்களில்‌ ஒருவர்‌ எண்ணாயிரத்தார்‌; மற்றொருவர்‌ மூவாயிரத்தார்‌ இருவரும்‌ 
சேர்ந்து பதினோராயிரம்‌ பேர்‌ ஆகவில்லையா?" என்று சமத்காரமாகப்‌ பதிலளித்தார்‌. 


குறை கூறியவருக்கு விஷயம்‌ விளங்கியது. 


அஷ்ட ஸகஸ்ரப்‌ பிராமணர்‌ ஒருவரும்‌, சிதம்பர தீக்ஷிதர்‌ ஒருவரும்‌ அவர்‌ 
வீட்டில்‌ உணவருந்தினார்களென்றும்‌, எண்ணாயிரவரும்‌, தில்லை மூவாயிரவரும்‌ 
சேர்ந்து உண்டதையே அவர்‌ சாதுரியமாகப்‌ பதினோராயிரவரென்று கூறினாரென்றும்‌ 


உணர்ந்து கொண்டவராம்‌. 


26 


இந்தக்‌ கதை உண்மையோ பொய்யோ எப்படி யிருந்தாலும்‌, இத்தகைய 
தந்திரத்தை விநோதார்த்தமாக நானும்‌ உபயோகித்த துண்டு. "நான்‌ ஒருவனாக 
இருந்தாலும்‌ எண்ணாயிரம்‌" என்று சிலேடை தோன்றச்‌ சில இடங்களிற்‌ 
சொல்லியிருக்கிறேன்‌ அதைக்‌ கேட்ட ஒவ்வொருவரும்‌ தத்தமக்குத்‌ தோன்றியபடி 
அர்த்தம்‌ செய்து கொள்வார்கள்‌. "பிராமணர்களுக்குள்‌ அஷ்டஸகஸ்ர மென்பது ஒரு 
பிரிவு; அதற்கு எண்ணாயிரம்‌ என்று அர்த்தம்‌. அந்தப்‌ பிரிவைச்‌ சேர்ந்தவன்‌ நான்‌" 
என்று சொன்ன பிறகே யாவரும்‌ என்னுடைய சிலேடையைத்‌ தெளிவாக 


உணர்வார்கள்‌. 


அந்தணர்களுக்குள்‌ எண்ணாயிரம்‌ பேர்கள்‌ ஒரு தொகுதியாக வடநாட்டிலிருந்து 
வந்த காலத்தில்‌ அவர்களை 'எண்ணாயிரத்தார்‌' என்னும்‌ பெயரால்‌ யாவரும்‌ 
வழங்கியிருக்க வேண்டும்‌. பிறகு அவர்கள்‌ பல இடங்களிற்‌ பரவி எண்ணாயிரம்‌ 
எண்பதினாயிரமாகப்‌ பெருகிய காலத்திலும்‌ அஷ்டஸகஸ்ரமென்ற பெயரே 
அவர்களுக்கு நிலைத்து விட்டது. ஸ்மார்த்தப்‌ பிராமணர்களுள்‌ ஒரு வகையாராகிய 
இந்த வகுப்பினர்‌ தமிழ்‌ நாட்டிற்‌ பல இடங்களில்‌ இருந்து வருகின்றனர்‌. 


இந்த வகுப்பிலும்‌ மூன்று பிரிவுகள்‌ உண்டு. அத்தியூர்‌, அருவாட்பாடி, நந்திவாடி 
என்னும்‌ ஊர்களின்‌ பெயரால்‌ அப்பிரிவுகள்‌ வழங்கப்பெறும்‌. நந்திவாடி யென்பது 
இன்னவூரென்று இப்போது தெரியவில்லை. அவ்வூரிலிருந்த பிரிவினர்‌ இக்காலத்தில்‌ 
தேப்பெருமாள்‌ நல்லூர்‌, திருவையாறு முதலிய இடங்களில்‌ இருக்கின்றார்‌. 
அருவாட்பாடி என்பது மாயூரத்திற்கு வடகிழக்கே மூன்று மைல்‌ தூரத்தில்‌ 
திருக்குறுக்கை யென்னும்‌ ஸ்தலத்துக்குப்‌ போகும்‌ மார்க்கத்திலும்‌, திருநீடுரென்னும்‌ 
ஸ்தலத்துக்கு அருகிலும்‌ உள்ளது; அருவாப்பாடி என்று இப்போது வழங்கி வருகிறது. 
அருவாளர்‌ என்ற ஒரு கூட்டத்தினருடைய பெயர்‌ பழைய தமிழ்‌ நூல்களிற்‌ 
காணப்படுகின்றது. அருவாப்பாடி அவர்கள்‌ இருந்த இடமாக இருத்தல்‌ கூடுமென்று 
எண்ணுகிறேன்‌. அங்கிருந்த அஷ்ட ஸகஸ்ரத்தினர்‌ கிடைத்த தொழில்களைப்‌ பெற்று 
ஜீவித்து வந்தார்கள்‌. 


அத்தியூரென்பது தென்னார்க்காடு ஜில்லாவில்‌ உள்ளது. அதில்‌ உள்ளவர்கள்‌ 
சாஸ்திர ஞானமும்‌ வைதிக ஒழுக்கமும்‌ தெய்வ பக்தியும்‌ உடையவர்களாக 
இருந்தார்கள்‌. அவர்கள்‌ அவ்வூரில்‌ ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்கள்‌. அந்த 
ஊரைப்பற்றி எங்கள்‌ பிரிவினருக்குள்‌ ஒரு வரலாறு வழங்கி வருகின்றது. 


27 


அத்தியூருக்கு வெளியூரிலிருந்து ஓர்‌ அந்தணர்‌ வந்திருந்தார்‌. அவர்‌ ஒரு வீட்டில்‌ 
ஆகாரம்‌ செய்த பிறகு திண்ணையில்‌ படுத்திருந்தார்‌; நடு இரவில்‌ எழுந்து வடக்கு 
முகமாக இருந்து அற்பசங்கைக்குப்‌ போனார்‌. 


அப்போது ஊர்க்‌ காவலன்‌ அவரைத்‌ திருடனென்று எண்ணிப்‌ 


பிடித்துக்கொண்டு, "நீ எந்த ஊர்‌?" என்று கேட்டான்‌. 


அவர்‌, "இந்த ஊர்தான்‌" என்று கூறினார்‌. 


காவற்காரன்‌ அதை நம்பவில்லை; "நீ இந்த ஊர்க்காரனல்ல; நிச்சயமாகத்‌ 


தெரியும்‌. இந்த ஊர்க்காரனாக இருந்தால்‌ இந்த மாதிரி செய்ய மாட்டாய்‌" என்றான்‌. 


அந்தப்‌ பிராமணர்‌, "நான்‌ என்ன காரியம்‌ செய்துவிட்டேன்‌?" என்றார்‌. 


"இந்த ஊரில்‌ 'இரா வடக்கு' இல்லையே! இந்த ஊர்க்காரர்கள்‌ இப்படி 


அநாசாரமாக நடக்க மாட்டார்களே!" என்றான்‌ அவன்‌. 


இரவில்‌ வடக்கு திசை நோக்கி அற்ப சங்கையைத்‌ தீர்த்துக்‌ கொள்வது 
அநாசாரமாகும்‌. ஆசாரம்‌ நிரம்பிய அத்தியூரில்‌ 'இரா வடக்கு' இல்லையாதலால்‌ அவர்‌ 
வேற்றூராரென்று காவலன்‌ அறிந்து கொண்டான்‌ இந்த வரலாறு அவ்வூராரினது 
ஆசார சீலத்தை விளக்குகிறதல்லவா? 


அத்தியூர்ப்‌ பிரிவினராகிய அஷ்ட ஸகஸ்ரத்தார்‌ தஞ்சாவூர்‌, கும்பகோணம்‌, 
புதுக்கோட்டை, மதுரை, திருநெல்வேலி முதலிய இடங்களில்‌ குடியேறித்‌ தங்களுக்கு 
ஏற்ற தொழில்களைப்‌ பெற்று வாழ்ந்து வரலாயினர்‌. இவர்களில்‌ ஒருவர்‌ 
உத்தமதானபுரமென்று பின்பு வழங்கிய பழையகரத்தில்‌ வந்து குடியேறினர்‌. அவர்‌ 
திருப்பதி ஸ்ரீ வேங்கடேசப்‌ பெருமாளிடத்தில்‌ மிகுந்த பக்தி உடையவர்‌; 
அப்பெருமாளையே குலதெய்வமாகக்‌ கொண்டவர்‌. அப்பெருமாளைப்‌ பிரார்த்தித்து, 
தமக்குப்‌ பிறந்த பிள்ளைக்கு வடமலையப்பன்‌ என்னும்‌ பெயரை வைத்தார்‌; வடமலை 
யென்பது திருவேங்கடம்‌; அப்பனென்பது வேங்கடாசலபதியின்‌ திருநாமம்‌. 


அந்தத்தமிழ்ப்‌ பெயரே வடமலை யாஞ்ஞானென்றும்‌ வழங்கும்‌. ஆஞ்ஞானென்பதும்‌ 


28 


அப்பனென்பதும்‌ ஒரே பொருளுடையன. வடமலையப்பருக்கும்‌ திருப்பதி 
வேங்கடாஜலபதியினிடம்‌ அளவற்ற பக்தியிருந்தது. 


அவர்‌ காலந்‌ தொடங்கி இந்த வமிசத்திற்‌ பிறக்கும்‌ பிள்ளைகளுக்கு வீட்டில்‌ 
அழைக்கும்‌ பெயர்‌ வேறாக இருந்தாலும்‌, உபநயனம்‌ ஆகும்‌ பொழுது வைக்கப்படும்‌ 
சர்ம நாமம்‌ வேங்கடாசலம்‌, வேங்கடநாராயணன்‌, வேங்கடராமன்‌, வேங்கட 
சுப்பிரமணியன்‌, ஸ்ரீநிவாஸன்‌ முதலாகத்‌ திருப்பதிப்‌ பெருமாளின்‌ பெயர்களுள்‌ 
ஏதாவது ஒன்றாகத்தான்‌ இருக்கும்‌. பிராமணர்களை இருபிறப்பாள ரென்று வழங்குவர்‌; 
உபநயன காலத்துக்கு முன்‌ ஒரு பிறப்பென்றும்‌ அதற்குப்‌ பின்‌ ஒரு பிறப்பென்றும்‌ 
சொல்லுவர்‌. வடமலை யாஞ்ஞானது பரம்பரையினரோ, இரு பிறப்பாளராக 


இருந்ததோடு பெரும்பாலும்‌ இரு பெயராளராகவும்‌ இருந்து வருகின்றனர்‌. 


இந்தக்‌ குடும்பத்திலுள்ள ஆண்‌, பெண்‌ அனைவரும்‌ புரட்டாசி மாதத்துச்‌ 
சனிக்கிழமைகளில்‌ காலையில்‌ ஸ்நானம்‌ செய்து ஈரவஸ்திரத்துடன்‌ சில வீடுகளுக்குச்‌ 
சென்று அரிசிப்‌ பிசைஷை எடுப்பார்கள்‌. அவ்வாறு எடுத்த அரிசியை வீட்டிற்குக்‌, 
கொணர்ந்து ஆராதன மூர்த்தியின்‌ முன்னே வைத்து நமஸ்காரஞ்‌ செய்து அதையே 
சமைத்து ஸ்வாமிக்கு நிவேதனம்‌ செய்துவிட்டு உண்பதும்‌, இரவில்‌ பலகாரம்‌ 
செய்வதும்‌ வழக்கம்‌. இந்த வழக்கத்தை நாளடைவில்‌ இவ்வூரில்‌ மற்றக்‌ 
குடும்பத்தினரும்‌ பின்பற்றத்‌ தொடங்கினர்‌. இன்னும்‌ உத்தமதானபுரத்தில்‌ இது 
நடைபெற்று வருகின்றது. 


வடமலையப்பருடைய குடும்பம்‌ நல்ல பூஸ்திதியுடையதாக இருந்தது. 
அவருக்குப்‌ பின்‌ வந்தவர்களுள்‌ ஸ்ரீநிவாஸையரென்பவர்‌ ஒருவர்‌. அவருக்கு வேங்கட 
சுப்பையரென்றும்‌ வேங்கட நாராயணையரென்றும்‌ இரண்டு குமாரர்கள்‌ இருந்தார்கள்‌ 
இவ்விருவருள்‌ வேங்கட சுப்பையரென்பவர்‌ தம்முடைய மாமனார்‌ ஊராகிய 
சுரைக்காவூருக்குச்‌ சென்று தம்‌ மனைவிக்கு ஸ்திரீதனமாகக்‌ கிடைத்த நிலங்களை 
வைத்துக்‌ கொண்டு அவ்விடத்திலே நிலையாக வாழ்ந்து வரலாயினர்‌. வேங்கட 
நாராயணையரென்பவர்‌ உத்தமதானபுரத்திலேயே தம்முடைய நிலங்களைக்‌ 
கவனித்துக்‌ கொண்டு செளக்கியமாக வசித்து வந்தார்‌. 


இவ்வூரிலிருந்த எல்லோரும்‌ தேகபலம்‌ மிக்கவர்களாக இருந்தார்கள்‌. 
அவர்களுடைய உடலுழைப்பும்‌ சுத்தமான வாழ்க்கையும்‌ அவர்களுக்குப்‌ பின்னும்‌ 
பலத்தைத்‌ தந்தன. மேற்கூறிய வேங்கட நாராயணையர்‌ மாத்திரம்‌ மெலிந்தவராக 
இருந்தமையின்‌ அவரது மெலிவு விளக்கமாகத்‌ தெரிந்தது. அவரது மெலிவான தேகமே 


29 


அவருக்குச்‌ சிறந்த அடையாளமாயிற்று. அதனால்‌ "சோனன்‌" என்று அவருக்கு ஒரு 
பட்டம்‌ கிடைத்தது. சோனி யென்றும்‌ சோனனென்றும்‌ மெலிந்தவனை அழைப்பது 
இந்நாட்டு வழக்கமென்பது பலருக்கும்‌ தெரிந்த செய்திதானே? அவர்‌ இருந்த வீட்டைச்‌ 
'சோனன்‌ ஆம்‌' (சோனன்‌ அகம்‌) என்று பிற்காலத்தாரும்‌ வழங்கி வருவதுண்டு. அந்த 
வீடுதான்‌ எங்கள்‌ வீடு. அவரே என்னுடைய கொள்பாட்டனார்‌; என்னுடைய 


பாட்டனாருக்குத்‌ தந்தையார்‌. 


வீரர்கள்‌ இறந்தால்‌ கல்‌ நாட்டி வழிபடுவது பழைய வழக்கம்‌. அந்தக்கல்லை 
வீரக்கல்‌ என்று சொல்வார்கள்‌. இப்படியே பதிவிரதைகள்‌ இறந்த இடத்தையோ 
அவர்கள்‌ ஞாபகத்தையோ குறிக்கும்‌ கல்லை மாஸதிக்கல்‌ என்று கூறுவர்‌. இறந்த 
பிறகு அவர்களை இந்தக்‌ கல்லெல்லாம்‌ ஞாபகப்படுத்துகின்றன. எங்கள்‌ கொள்‌ 
பாட்டனார்‌ உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய ஞாபகத்திற்கு 
அடையாளமாக ஒரு கல்‌ ஏற்பட்டுவிட்டது. அந்தக்‌ கல்‌ இன்றும்‌ உள்ளது. அது மற்ற 


அடையாளக்‌ கற்களைப்போல உபயோகப்படாமல்‌ இல்லை. எல்லோருக்கும்‌ 


உபயோகப்பட்டு வருகிறது. 


எங்கள்‌ ஊர்‌ குளத்துப்‌ படித்துறையில்‌ "சோனப்‌ பாட்டா கல்‌" என்ற ஒரு கல்‌ 
இருக்கிறது. குளத்தில்‌ நீராடிவிட்டு வழு வழுப்பாயிருந்த அந்தக்‌ கல்லிலேயே 
வேங்கடநாராயணஜயர்‌ வேஷ்டி துவைப்பாராம்‌. அதனால்‌ அந்தக்‌ கல்லுக்கு 
அப்பெயர்‌ நிலைத்து விட்டது. எவ்வளவோ பேர்கள்‌ எவ்வளவோ கற்களில்‌ 
துவைத்திருப்பார்கள்‌. ஆனால்‌ எல்லாக்‌ கல்லுக்கும்‌ பெருமை உண்டாகிறதா? இன்றும்‌ 
அந்தக்‌ குளத்தங்கரைக்‌ கல்லைக்‌ காணும்பொழுது, 'சாஸனமில்லாத இந்த வெறும்‌ கல்‌ 
நம்‌ கொள்பாட்டனாரின்‌ பெயரை நினைப்பூட்டுகின்றது; இதில்‌ அவருடைய 
கைபட்டிருக்கிறது' என்ற எண்ணத்தினால்‌ என்னுடைய கைகள்‌ தாமே குவியும்‌. 


அத்தியாயம்‌-3 : என்‌ பாட்டனார்‌ 


என்‌ பாட்டனாராகிய வேங்கடாசலையரென்பவர்‌ வேங்கட 


நாராயணையருடைய மூத்த குமாரர்‌. அவருக்கு ஐயாக்குட்டி ஐயரென்ற ஒரு தம்பி 
இருந்தார்‌. வேங்கடாசலையருடைய மனைவி பெயர்‌ செல்லத்தம்மாளென்பது. அந்த 


அம்மாளே என்னுடைய பாட்டியார்‌; அவருடைய தகப்பனாராகிய 


30 


[1]ஓதனவனேசுவரரென்பவர்‌ தமிழ்வித்துவான்‌; தாயார்‌ கனம்‌ கிருஷ்ணைய ரென்னும்‌ 


சங்கீத வித்துவானுடைய சகோதரி. 


இங்ஙனம்‌ சங்கீதமும்‌ தமிழும்‌ கலந்த குடும்பத்திலே பிறந்த என்‌ பாட்டியார்‌ 


நன்றாகப்‌ பாடுவார்‌. அவருக்குப்‌ பல கீர்த்தனங்கள்‌ பாடம்‌ உண்டு. என்‌ பாட்டனார்‌ 


கடுமையாக நடத்தினாலும்‌ பொறுமையுடன்‌ அடங்கி நடப்பார்‌. அவர்‌ சாதம்‌ பிசைந்து 
கையில்‌ போட நான்‌ சிறு பிராயத்தில்‌ சாப்பிட்டிருக்கிறேன்‌. 


என்‌ பாட்டனார்‌ காலத்தில்‌ எங்கள்‌ குடும்பத்தில்‌ கடன்‌ ஏற்பட்டமையால்‌ அவர்‌ 
தம்முடைய நிலத்தைப்‌ போக்கியம்‌ வைத்துப்‌ பணம்‌ வாங்கிப்‌ பழைய கடனை 
அடைத்தார்‌. நிலத்தை வைத்துக்கொண்டு பாதுகாத்து அதில்‌ வரும்‌ வருவாயினால்‌ 
சுகமாக வாழ்ந்து வரும்‌ நிலையிலிருந்த அவருக்கு அந்நிலத்தைப்‌ போக்கியம்‌ 
வைப்பதால்‌ ஜீவனத்துக்குக்‌ கஷ்டமுண்டாகுமென்று தெரியும்‌. ஆனாலும்‌ கடனை 


வைத்துக்கொண்டு உண்ணும்‌ உணவு அவர்‌ உடம்பில்‌ ஒட்டவில்லை. 'கடனில்லாச்‌ 
சோறு கால்‌ வயிறு போதும்‌' என்பது பழமொழி. 'ஏதாவது வேலை செய்து 
சம்பாதிக்கலாம்‌; கடன்‌ நிர்ப்பந்தம்‌ மட்டும்‌ கூடாது" என்று எண்ணித்‌ துணிந்து 
போக்கியத்துக்கு வைத்து விட்டார்‌. 


அவருக்குத்‌ தமிழிலும்‌ ஸம்ஸ்கிருதத்திலும்‌, கணக்கிலும்‌ நல்ல பழக்கம்‌ இருந்து 
வந்தது. ஆகையால்‌, 'ஜீவனத்துக்கு என்ன செய்வோம்‌!' என்று ஏங்காமல்‌ ஒரு 
பள்ளிக்கூடம்‌ வைத்துப்‌ பல பிள்ளைகளுக்குப்‌ பாடஞ்‌ சொல்லிக்‌ கொடுக்க 
ஆரம்பித்தார்‌. அவரிடம்‌ பலர்‌ படித்தார்கள்‌. அந்தப்‌ பிள்ளைகளின்‌ மூலமாகக்‌ 
கிடைக்கும்‌ வரும்படியைக்‌ கொண்டு அவர்‌ செட்டாகக்‌ குடித்தனம்‌ செய்து வந்தார்‌. 
அவருக்கு அம்மணியம்மாளென்ற ஒரு பெண்ணும்‌, வேங்கட சுப்பையர்‌, ஸ்ரீ 
நிவாஸையர்‌ என்ற இரண்டு பிள்ளைகளும்‌ முறையே பிறந்தனர்‌. வேங்கட சுப்பையரே 


என்னுடைய தந்தையார்‌. 


என்‌ பாட்டனாரை எனக்கு நன்றாக ஞாபகமிருக்கிறது. எனக்கு அரிச்சுவடி 
சொல்லிக்‌ கொடுத்தவர்‌ அவரே. எவ்வளவோ தெய்வ ஸ்தோத்திரங்களை வாய்ப்‌ 
பாடமாகச்‌ சொல்லிக்‌ கொடுத்திருக்கிறார்‌. அவை இப்போது மறந்து போய்விட்டன. 
ஆனால்‌ அவர்‌ கொடுத்த பலமான அடிகளை மாத்திரம்‌ நான்‌ மறக்க வில்லை. 


அவர்‌ உபாத்தியாயராக இருந்த நிலை எனக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை. 
அவரைத்‌ தாத்தாவாக முதிய நிலையில்‌ பார்த்த ஞாபகந்தான்‌ இருக்கிறது. அவர்‌ 


31 


ஜீவந்தராக இருக்கும்போதே என்‌ பாட்டியார்‌ காலஞ்‌ சென்றுவிட்டார்‌. அதன்‌ பிறகு 
எங்கள்‌ பாட்டனாருக்கு வேண்டிய உபசாரங்களை என்னுடைய தாயார்‌ செய்து 


வந்தார்‌. 


அவருக்கு என்‌ தந்தையாரிடம்‌ மிகுந்த அன்பு இருந்தது. தம்முடைய 
மரணகாலத்தில்‌ அவர்‌ அருகில்‌ இருக்க வேண்டுமென்று விரும்பி அங்ஙனமே இருக்கச்‌ 
செய்தார்‌. இடையே சில மாதங்கள்‌ என்‌ தந்தையார்‌ சிறிய தந்தையாருடன்‌ 
வெளியூருக்குச்‌ சென்றிருந்த போது என்‌ பாட்டனார்‌ மிகவும்‌ கலக்க மடைந்திருந்தார்‌. 
ஒவ்வொரு நாளும்‌ என்‌ தகப்பனாரது வரவை எதிர்பார்த்துக்கொண்டேயிருந்தார்‌. ஒரு 
நாள்‌ அவர்‌ ஊரிலிருந்து வந்துவிட்டாரென்றும்‌, தெருக்கோடியில்‌ வருகிறாரென்றும்‌ 
தெரிந்தபோது மனத்தினுள்‌ இருந்த உணர்ச்சி பொங்கி வந்தது; என்னைக்‌ கூப்பிட்டு, 
"சாமா, உங்கப்பா வந்துட்டாண்டா!" என்று சொல்லிவிட்டு அழ ஆரம்பித்தார்‌. தாயைப்‌ 
பிரிந்திருந்த குழந்தை மீட்டும்‌ தாயைக்‌ காணும்பொழுது அழுவதுபோல இருந்தது அது. 
அன்பு எந்த உருவத்தில்‌ இருந்தால்தான்‌ என்ன? பிரிவினால்‌ பெரிய துக்கத்தை 


உண்டாக்குவதில்‌ எல்லாம்‌ ஒன்றுதான்‌. 


முதிய பருவத்தில்‌ தம்முடைய மனைவியை இழந்த வருத்தத்தாலும்‌ பிள்ளையை 
அடிக்கடி பிரிவதனால்‌ உண்டாகும்‌ துயரினாலும்‌ அவருக்கு மனக்கலக்கம்‌ இருந்தே 
வந்தது. தம்மை ஒருவரும்‌ சரியாகக்‌ கவனிக்கவில்லை என்ற எண்ணமும்‌ இருந்தது. 
அவருக்கு இன்ன இன்ன வேண்டுமென்பதை என்‌ தாயாருக்கு அறிவிக்கும்‌ தூதனாக 
நான்‌ இருந்தேன்‌. என்‌ பாட்டனாருக்குத்‌ தூது செல்லும்‌ உத்தியோகத்தினால்‌ எனக்கு, 
'கத்தாரிக்காய்த்‌ தொகையல்‌' என்று இளமையில்‌ ஒரு பெயர்‌ கிடைத்தது. அதற்குத்‌ 


தாத்தாவே காரணம்‌. 


தாத்தா காலையில்‌ எங்கள்‌ வீட்டுக்கு எதிர்‌ வீட்டுத்‌ திண்ணையில்‌ வெயில்‌ 
காய்ந்து கொண்டு உட்கார்ந்திருப்பார்‌. தகப்பனார்‌ ஊரில்‌ இல்லாத காலம்‌ அது. என்‌ 
தாயார்‌ என்ன சமையல்‌ செய்வதென்று தாத்தாவைக்‌ கேட்டு வரும்படி என்னை 


அனுப்புவார்‌. அக்காலத்தில்‌ எனக்கு ஆறு பிராயம்‌ இருக்கும்‌. 


நான்‌ போய்‌, "இன்றைக்கு என்ன சமையல்‌ செய்கிறது?" என்று கேட்பேன்‌. 


அவர்‌, "சமையலா...... ' என்று நீட்டுவார்‌. அவருக்கு எல்லாம்‌ வெறுப்பாகத்‌ 


தோற்றும்‌. "சமையல்‌ தானே? மண்ணாங்கட்டி, தெருப்‌ புழுதி, சாம்பல்‌ கொழுக்கட்டை" 


32 


என்பார்‌. அவருக்கு இந்த உலகத்திலே உள்ள வெறுப்பின்‌ அடையாளம்‌ அந்த 
வார்த்தைகளென்று எனக்கு அப்போது தெரியாது. 


குடுகுடுவென்று ஓடிப்‌ போய்த்‌ தாயாரிடம்‌ தாத்தா சொன்னதை அப்படியே 
ஒப்பிப்பேன்‌. "போடா பைத்தியம்‌! என்ன சமையல்‌ பண்ணுவதென்று போய்க்‌ கேட்டு 
வா" என்று மீண்டும்‌ அன்னையார்‌ அனுப்புவார்‌. நான்‌ மறுபடியும்‌ போய்த்‌ 


தாத்தாவைக்‌ கேட்பேன்‌. 


அவர்‌ ஆர அமர யோசித்துவிட்டு, "கத்தாரிக்காய்‌ இருக்கா?" என்று கேட்பார்‌. 
அதற்கு ஒரு தடவை ஓடிப்‌ போய்க்‌ கேட்டு வந்து பதில்‌ சொல்வேன்‌. 


"பிஞ்சா இருக்கா?" என்று அடுத்த கேள்வி போடுவார்‌. அதற்கும்‌ ஒருமுறை ஓடிப்‌ 


போய்‌ வருவேன்‌. 


"அந்தக்‌ கத்தாரிக்காயைச்‌ சுட்டுட்டு..." சிறிது நிறுத்துவார்‌. 


"தெரியறதா? அதை நன்னாச்‌ சுட்டுத்‌ தாளிச்சுக்‌ கொட்டி. . ." 


அவர்‌ சொல்லும்‌ வார்த்தைகளில்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ ஹு ங்காரம்‌ 
செய்துகொண்டே இருப்பேன்‌. இல்லாவிட்டால்‌ அவர்‌ பேச்சு மேலே போகாது. 


"தாளிச்சுக்‌ கொட்டறப்போ உளுத்தம்‌ பருப்பைப்‌ போட்டுடுவா; அதைப்‌ போடச்‌ 


சொல்லாதே. எண்ணெயை அதிகமா விடச்‌ சொல்லாதே" 


அப்போது மேலெழும்‌ கோபத்தால்‌ சிறிது நேரம்‌ மெளனம்‌ ஏற்படும்‌. மறுபடியும்‌ 
ஆரம்பிப்பார்‌: "அதை அம்மியிலே வச்சு நன்னா ஓட்டி ஓட்டி ஓட்டி ஓட்டி 
அரைக்கணும்‌" 


அந்த 'ஓட்டி' என்னும்‌ சொல்லை அவர்‌ பலமுறைசொல்லுவார்‌. அப்படிச்‌ 
சொல்லும்போது அவர்‌ கைகளின்‌ அபிநயத்தைப்‌ பார்த்தால்‌ உண்மையாகவே 
கத்தரிக்காய்த்‌ துவையலை அரைப்பவர்கள்‌ கூட அவ்வளவு சிரத்தை கொள்ள 


மாட்டார்களென்று தோற்றும்‌. 


33 


தாத்தாவின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டுக்‌ கொண்டு கொஞ்ச தூரம்‌ போவேன்‌. 
அதற்குள்‌ மறுபடியும்‌ அவர்‌, "டே, இங்கே வாடா" என்று கூப்பிடுவார்‌. "நான்‌ சொல்றது 
தெரியறதா? நன்னா ஓட்டி ஓட்டி அரைக்கச்‌ சொல்லு. உளுத்தம்‌ பருப்பை அதிலே 
போடவேண்டாம்‌" என்று மறுபடியும்‌ எச்சரிக்கை செய்வார்‌. நான்‌ கேட்டுக்கொண்டு 


அப்படியே என்‌ தாயாரிடம்‌ சொல்லி விடுவேன்‌. 


இப்படி என்‌ பாட்டனாருக்குப்‌ பிரியமான கத்தரிக்காய்த்‌ துவையலின்‌ 
பக்குவத்தைப்‌ பற்றியும்‌ வேறு விஷயங்களைப்‌ பற்றியும்‌ அவர்‌ சொல்லும்‌ 
சமாசாரங்களை என்‌ தாயாரிடம்‌ சொல்லும்‌ வேலை எனக்கு அடிக்கடி நேரும்‌. இந்த 
ஸம்பாஷணையைக்‌ கேட்டிருக்கும்‌ அயலார்கள்‌ எனக்கு அந்தப்‌ பெயரை 


வைத்துவிட்டார்கள்‌. 


அந்தக்‌ காலத்தில்‌ பெண்களுடைய நிலைதான்‌ மிகவும்‌ கஷ்டமானதாக 
இருந்தது. மாமனார்‌, மாமியார்‌ நாத்தனார்‌ முதலியவர்களால்‌ அவர்கள்‌ படுங்‌ 
கஷ்டங்கள்‌ பெரும்பாலான வீடுகளில்‌ உண்டு. மற்ற எல்லா விஷயங்களிலும்‌ அக்கால 
வாழ்க்கை சிறந்ததாக இருந்தாலும்‌, இந்த ஒரு விஷயத்தில்‌ மாத்திரம்‌ குறைபாடாகவே 
இருந்தது. 


எங்கள்‌ பாட்டனார்‌ அடிக்கடி கூறும்‌ குறைகளைக்‌ கேட்டுக்‌ கொண்டு என்‌ 
தாயார்‌ மிக்க பொறுமையுடன்‌ இருந்து வந்தார்‌. ஒருநாள்‌ என்னையும்‌ அழைத்துக்‌ 
கொண்டு ஓர்‌ ஊருக்குச்‌ செல்லுகையில்‌ இடையே மணஞ்சேரியென்னும்‌ கிராமத்தில்‌ 
தங்க நேர்ந்தது. அப்பொழுது மாலை நேரம்‌. நாங்கள்‌ தங்கியிருந்த வீட்டுத்‌ 
திண்ணையில்‌ தாவளியைப்‌ போர்த்துக்கொண்டு ஒரு கிழவர்‌ உட்கார்ந்திருந்தார்‌. அவர்‌ 
சந்தியாவந்தனம்‌ செய்வதற்காகத்‌ தீர்த்தம்‌ கொண்டு வரும்படி தம்‌ பேரனை ஏவினார்‌. 
அவன்‌ பஞ்ச பாத்திரத்தில்‌ தீர்த்தம்‌ கொண்டு வந்து வைத்துவிட்டு உத்தரணியைக்‌ 
காணவில்லை என்றான்‌. கிழவருக்குக்‌ கோபம்‌ வந்து விட்டது. "போய்‌ நான்னாத்‌ 
தேடிப்‌ பாரு. அவள்‌ அங்கே வெந்நீரடுப்புக்குள்ளே சாம்பல்லே செருகியிருப்பா, பாரு" 
என்று சொல்லும்‌ போதே அந்தத்‌ தொனியிலே அவர்‌ சினம்‌ வெளிப்பட்டது. 'அவள்‌' 


என்றது அவருடைய மருமகளைத்‌ தானென்பது நிச்சயம்‌. 


அவர்‌ கூறிய வார்த்தைகள்‌ என்‌ தாயாரின்‌ காதிலும்‌ விழுந்தன; "ஓகோ! 


அங்கேதான்‌ இருக்கிறீரென்று நினைத்தேன்‌; இங்கேயும்‌ இருக்கிறீரா?" என்று என்‌ 
தாயார்‌ அப்போது கூறிய வார்த்தைகளுக்கு அந்த இளம்‌ பருவத்தில்‌ எனக்குப்‌ பொருள்‌ 


34 


விளங்கவில்லை; பிறகு விளங்கியது. அந்த வீட்டிலும்‌ மருமகளைக்‌ குறை கூறும்‌ முதிய 
மாமனார்‌ இருப்பதில்‌ என்‌ தாயாருக்கு ஓர்‌ ஆறுதல்‌ உண்டாயிற்றென்றே 
எண்ணுகிறேன்‌. இது மனித சுபாவந்தானே? 


எங்கள்‌ ஊரில்‌ சிலர்‌ முதிய பிராயத்தில்‌ சந்நியாஸம்‌ வாங்கிக்‌ கொண்டு சில 
காலம்‌ இருந்து பிறகு சித்தியடைந்தார்கள்‌. பிறகு அவர்கள்‌ ஓரிடத்தில்‌ சமாதியில்‌ 
வைக்கப்பட்டார்கள்‌. அவ்வாறுள்ள சமாதிகள்‌ சில. ஆனால்‌ அவை 
பாதுகாக்கப்படவில்லை. சில முதிய ஸ்திரீகள்‌ அந்த இடத்தில்‌ சாணி தட்டி 


உலர்த்துவார்கள்‌. 


என்‌ பாட்டனார்‌ மிகுந்த அசெளக்கியமாக இருந்த போது, ஒரு வைதிகர்‌ வந்து, 
"உமக்குத்தான்‌ வயசாகி விட்டதே; ஆபத்சந்நியாஸம்‌ வாங்கிக்‌ கொள்ளுமே" என்றார்‌. 
அதைக்‌ கேட்டபொழுது என்‌ பாட்டனார்‌ சந்நியாஸ ஆச்சிரமத்தின்‌ பெருமையையோ, 
அவ்வாச்சிரமத்திற்குரிய ஒழுக்கங்களையோ எண்ணவில்லை. முன்பு சந்நியாஸம்‌ 
வாங்கிக்‌ கொண்டவர்களுடைய சமாதிகளின்‌ நிலைதான்‌ ஞாபகத்துக்கு வந்தது. 
உடனே, "ஐயையோ! வேண்டவே வேண்டாம்‌. நான்‌ சந்நியாஸம்‌ வாங்கிக்‌ 
கொண்டால்‌, சேஷியும்‌ குப்பிச்சியும்‌ என்‌ தலையில்‌ சாணி துகைத்துத்‌ தட்டுவார்கள்‌! 
அந்தப்‌ பதவி எனக்கு வேண்டாம்‌!" என்று கூறினார்‌. அந்த காலத்தில்‌ 
கும்பகோணத்தில்‌ தாசில்தாராக இருந்த சிவகுரு பிள்ளை என்பவர்‌ ஒரு சமயம்‌ எங்கள்‌ 


வீட்டிற்கு வந்திருத்தார்‌. அவருக்கும்‌ என்னுடைய தந்தையாருக்கும்‌ பழக்கம்‌ உண்டு. 
அதனால்‌ அவர்‌ எங்கள்‌ வீட்டில்‌ தங்கி ஆகாரம்‌ செய்தார்‌. செய்த பிறகு என்‌ தந்தையார்‌ 


அவரோடு பேசிக்‌ கொண்டிருந்தார்‌. பிறகு பாட்டனாரிடம்‌, "இவர்‌ தாசில்தார்‌; ஏதாவது 
நம்‌ குடும்பத்துக்குச்‌ சகாயம்‌ செய்ய வேண்டுமென்று நீங்கள்‌ கேட்டுக்‌ கொண்டால்‌ 
உபகாரம்‌ செய்யக்கூடியவர்‌. கொஞ்ச நாழிகை பேசிக்‌ கொண்டிருங்கள்‌" என்று கூறி 


மரியாதையை உத்தேசித்து வெளியிலே இருந்தார்‌. 


பாட்டனார்‌ தாசில்தாரிடம்‌ போய்‌ க்ஷேமசமாசாரங்களை விசாரித்தார்‌. 
தாசில்தாரும்‌ என்‌ பாட்டனாரைப்‌ பதிலுக்கு சேஷமம்‌ விசாரித்தார்‌. அப்போது 
சாதாரணமாக, "செளக்கியமாகத்தான்‌ இருக்கிறேன்‌" என்று அவர்‌ சொல்லவில்லை. 


"ஒன்றும்‌ சுகமில்லை. உடம்பே சரிப்படுவதில்லை. வாய்க்கு ஒன்றும்‌ 


வேண்டியிருக்கவுமில்லை. வயிற்றுவலி இருக்கிறது. ஆகாரம்‌ ஜீரணமாகவில்லை" 
என்று வரிசையாகத்‌ தம்முடைய சொந்தக்‌ குறைகளைச்‌ சொல்ல ஆரம்பித்து விட்டார்‌. 
குடும்பத்துச்‌ சமாசாரத்தையே அவர்‌ மறந்து போனார்‌. சிவகுரு பிள்ளை அவர்‌ கூறிய 


விஷயங்களை அரையுங்குறையுமாகக்‌ காதில்‌ போட்டுக்கொண்டு போய்விட்டார்‌. 


35 


"அவரிடம்‌ குடும்பத்துக்கு அநுகூலம்‌ செய்ய வேண்டுமென்று 


கேட்கவில்லையே" என்று என்‌ தந்தையார்‌ பாட்டனாரைக்‌ கேட்டார்‌. " 


மறந்து போய்விட்டேன்‌. மற்றொரு சமயம்‌ வந்தால்‌ பார்த்துக்‌ கொள்ளலாம்‌" 
என்று அவர்‌ விடை கூறினார்‌. மற்றொரு சமயம்‌ வரவேயில்லை. என்‌ பாட்டியார்‌ 
இறந்து இரண்டு வருஷங்களுக்குப்‌ பிறகு என்‌ பாட்டனாரும்‌ இம்மண்ணுலக வாழ்வை 
நீத்தார்‌. 


அவர்‌ மரணாவஸ்தையில இருந்தபோது வீட்டிலுள்ளவர்களை ஒவ்வொருவராக 
அழைத்து அவரவர்களுக்கு ஏற்ற வண்ணம்‌ புத்தி சொல்லிக்கொண்டு வந்தார்‌. என்‌ 
தாயாரை அழைத்து, "நீ எனக்கு எவ்வளவோ உபசாரம்‌ செய்திருக்கிறாய்‌. நான்‌ 
உன்னைப்‌ பல சமயங்களில்‌ கடிந்து பேசியிருக்கிறேன்‌. வருத்தப்படாதே. நீ நல்ல 
பெண்‌" என்று சொல்லிவிட்டுத்‌ தம்‌ தலைமாட்டிலுள்ள சிறுமூட்டையை எடுத்தார்‌. 
அதில்‌ ஒரு முடிச்சை மெல்ல அவிழ்த்தார்‌. "இவைகளை நான்‌ நெடுநாளாக 
வைத்திருக்கிறேன்‌. எனக்கு மிகவும்‌ உபயோகமாக இருந்தன. இந்தா, என்னுடைய 
ஞாபகமாக இவைகளை வைத்துக்‌ கொள்‌. உனக்கு வேறு என்ன தரப்போகிறேன்‌! நீ 
ச்ஷேமமாயிருப்பாய்‌" என்று இரண்டு பழைய ஊசிகளை எடுத்துக்கொடுத்தார்‌. என்‌ 
தாயார்‌ அவற்றை பக்தியோடு வாங்கிக்‌ கொண்டார்‌. என்‌ பாட்டனார்‌ அடிக்கடி 
தம்முடைய வஸ்திரத்தை அந்த ஊசிகளைக்‌ கொண்டு தைத்துக்‌ கொள்வார்‌. என்‌ 
தாயார்‌ அவற்றைப்‌ பல வருஷங்கள்‌ வரையில்‌ பாதுகாத்து வந்ததுண்டு. 


அவருடைய முதுமைப்‌ பருவத்தின்‌ நிகழ்ச்சிகளைத்தான்‌ நான்‌ ஞாபகத்தில்‌ 
வைக்க முடிந்ததென்றாலும்‌ அவைகளைக்‌ கொண்டே அவருடைய இயல்பை 
அறிந்துகொள்ள முடியாது. முதுமைப்‌ பருவத்தில்‌ சில இயல்புகள்‌ எல்லோருக்குமே 


உண்டாவது வழக்கம்‌. 


அவர்‌ முயற்சியுள்ளவர்‌. ஜீவனாதாரமாக இருந்த நிலத்தைப்‌ போக்கியம்‌ 
வைத்துக்‌ கடனைத்‌ தீர்த்தது அவருடைய தைரியத்தையும்‌ மானத்தையும்‌ 
வெளிப்படுத்தியது. அவர்‌ பிறகு ஜீவனத்தின்‌ பொருட்டுப்‌ பள்ளிக்கூடம்‌ வைத்து 
உபாத்தியாயராக இருந்து கெளரவமாக வாழ்ந்து வந்தார்‌. இந்த விஷயங்கள்‌ 
அவருக்குப்‌ பெருமையைத்‌ தருவதற்குரியனவாகும்‌. -- அடிக்குறிப்பு 
ஓதனவனேசுவரரென்பது திருச்சோற்றுத்துறை யென்னும்‌ ஸ்தலத்தில்‌ எழுந்தருளியுள்ள 
சிவபெருமான்‌ திருநாமம்‌. 


36 


அத்தியாயம்‌ 4 : சில பெரியோர்கள்‌ 


ஐயாக்குட்டி ஐயர்‌ 


என்‌ சிறிய பாட்டனாராகிய ஐயாக்குட்டி ஐயர்‌ முதலில்‌ நன்றாக 
வேதாத்தியயனம்‌ செய்தார்‌; பிறகு வடமொழியில்‌ காவிய நாடகங்களைக்‌ கற்றார்‌; 
இராமாயணம்‌, பாரதம்‌, பாகவதம்‌, ஹாலாஸ்ய மாஹாத்மியம்‌ முதலியவற்றைப்‌ படித்து 
உபந்நியாசம்‌ செய்யும்‌ திறமை அவர்பால்‌ இருந்தது; வைத்தியம்‌, ஜோஸ்யம்‌, மந்திரம்‌, 
யோகம்‌ இவற்றிலும்‌ அவருக்கு நல்ல பயிற்சி உண்டு, சங்கீதமும்‌ வரும்‌; 
மலையாளத்தில்‌ இருந்த ஒரு பெரியாரிடம்‌ மந்திர உபதேசம்‌ செய்துகொண்டார்‌. 


ஒருவர்‌ பின்‌ ஒருவராக மூன்று மனைவியரை அவர்‌ மணந்துகொண்டார்‌. 
மூவரும்‌ காலம்‌ சென்றனர்‌. அவருக்குக்‌ குழந்தையொன்றும்‌ பிறக்கவில்லை. 
குடும்பத்துக்குரிய நிலம்‌ கடன்‌ தொல்லையினால்‌ போக்கியம்‌ வைக்கப்பட்ட பிறகு 
அவர்‌ உத்தமதானபுரத்தில்‌ ஒருவித முயற்சியுமின்றி இருப்பதை விரும்பவில்லை. 
தம்முடைய தமையனார்‌ பள்ளிக்கூடம்‌ ஒன்றை நடத்த ஆரம்பித்ததை அறிந்தும்‌ அந்தக்‌ 
கிராமத்திலே அடைப்பட்டுக்‌ கிடப்பது அவருடைய இயல்புக்கு விரோதமாக இருந்து 
வந்தது. புராணப்‌ பிரசங்கம்‌ செய்பவர்களுக்கு அந்தக்‌ காலத்தில்‌ இந்நாட்டில்‌ நல்ல 
மதிப்பு உண்டு. ஆதலின்‌ எங்கே போனாலும்‌ தமக்கு ஜீவனத்திற்குக்‌ குறைவில்லை 
என்பதை ஜயாக்குட்டி ஐயர்‌ உணர்ந்து தமிழ்நாட்டிலுள்ள பல ஊர்களுக்குச்‌ சென்று 


புராணப்‌ பிரசங்கங்கள்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌. 


அவரோ ஏகாங்கி; அதிக ஆசையற்றவர்‌; ஜனங்களுடைய மனத்தைக்‌ 
கவர்வதற்கு வேண்டிய இயல்புகள்‌ அவரிடம்‌ நிரம்பியிருந்தன. அவருடைய பூஜை 


மிகவும்‌ சிறப்பாக இருக்கும்‌. ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர்‌ பூஜையையும்‌ அவர்‌ செய்து 
வந்தார்‌. அவர்‌ பூஜை செய்த விக்கிரகம்‌ இப்பொழுது உத்தமதானபுரம்‌ சிவாலயத்தில்‌ 
வைக்கப்பெற்று ஆராதனை செய்யப்பட்டு வருகிறது. 


சென்ற இடங்களிலெல்லாம்‌ அவருக்குச்‌ சிறப்பு உண்டாயிற்று. தெய்வ பக்தியும்‌ 
ஜோஸ்யம்‌, மந்திரம்‌ முதலியவைகளில்‌ மிகவும்‌ உறுதியான நம்பிக்கையும்‌ கிராமத்தில்‌ 
உள்ளவர்களிடம்‌ இருந்தன. ஆதலின்‌ ஐயாக்குட்டி ஐயரை ஒரு பெரிய யோகியென்றும்‌ 


ஞானியென்றும்‌, ஆசாரியரென்றும்‌ பலர்‌ போற்றிப்‌ பாராட்டி வந்தனர்‌. அவர்‌ மணி 


மந்திர ஒளஷதங்களின்‌ மூலமாகப்‌ பலருக்கு உபகாரம்‌ செய்து வந்தார்‌. 


37 


அவரை நான்‌ நன்றாகக்‌ கவனித்திருக்கிறேன்‌. இடையிடையே சில காலங்களில்‌ 
அவர்‌ உத்தமதானபுரம்‌ வந்து சில நாட்கள்‌ தங்குவார்‌. அக்காலங்களிலெல்லாம்‌ 
அவரைச்‌ சுற்றி ஜனங்கள்‌ கூடிக்கொண்டேயிருப்பார்கள்‌. ஒருவருக்கு ஜோஸ்யம்‌ 
சொல்வார்‌; மற்றொருவருக்கு மந்திரிப்பார்‌: வேறொருவருக்கு மருந்துச்‌ சரக்குகளைச்‌ 
சொல்வார்‌. இரவில்‌ புராணப்‌ பிரசங்கம்‌ செய்வார்‌. பெரும்பாலும்‌ தாமே சமையல்‌ 


செய்துகொண்டு உண்பார்‌; அயலிடங்களில்‌ உண்பதில்லை. 


உத்தமதானபுரத்தில்‌ குளத்தின்‌ மேல்கரையில்‌ இப்பொழுது பள்ளிக்கூடம்‌ உள்ள 
இடத்தில்‌ ஓர்‌ ஆசிரமம்‌ அமைத்துக்‌ கொண்டு அதில்‌ அவர்‌ யோகாப்பியாசம்‌ செய்து 
வந்தார்‌. தினந்தோறும்‌ காலையில்‌ யோகப்‌ பட்டையைத்‌ தரித்து யோக தண்டத்தையும்‌ 
ஊன்றிக்கொண்டு யோகம்‌ செய்ய உட்கார்ந்து விடுவார்‌. மணிக்கணக்காக 
அந்நிலையிலேயே அமர்ந்திருப்பார்‌. மத்தியானத்தில்‌ பூஜை செய்யும்போது யாராக 
இருந்தாலும்‌ அவரது தோற்றத்தைக்‌ கண்டு ஈடுபடாமல்‌ இருக்க முடியாது. 


வானவெளியில்‌ உத்ஸாகமாகப்‌ பறந்து செல்லும்‌ பறவையைப்போல்‌ அவர்‌ 
வாழ்ந்து வந்தார்‌. மனைவியில்லை, பிள்ளை இல்லை என்ற கவலை சிறிதளவும்‌ 
அவருக்கு உண்டாகவில்லை. அவர்‌ ஒரு யோகி என்பதை அந்த நிலை காட்டியது. 


எழுபது பிராயத்துக்குமேல்‌ அவர்‌ வாழ்ந்திருந்தார்‌. இறக்கும்‌ வரையில்‌ அவர்‌ தலை 
நரைக்கவேயில்லை. 


தமிழ்‌ வித்துவான்கள்‌ 


எங்கள்‌ பந்துக்களில்‌ தமிழ்‌ வித்துவான்களும்‌ சிலர்‌ உண்டு. முன்னே கூறிய என்‌ 
பாட்டனாரின்‌ மாமனாராகிய ஓதனவனேசுவரைய ரென்பவர்‌ தமிழ்‌ இலக்கண, 
இலக்கியங்களைக்‌ கற்றுத்‌ தேர்ந்தவர்‌. சங்கீதத்திலும்‌ அவருக்கு நல்ல பழக்கம்‌ 
இருந்தது. அவர்‌ தமிழில்‌ பிரசங்கம்‌ செய்யும்‌ திறமையுடையவர்‌. அடிக்கடி புதுச்சேரி 
முதலிய வெளியூர்களுக்குச்‌ சென்று திருவிளையாடல்‌, கம்பராமாயணம்‌, பாரதம்‌ 
முதலிய நூல்களைத்‌ தொடர்ந்து சில நாட்கள்‌ பிரசங்கம்‌ செய்துவிட்டு ஊரார்‌ அளிக்கும்‌ 


சம்மானங்களைப்‌ பெற்று வருவார்‌. 


உத்தமதானபுரத்தில்‌ லிங்கப்பையர்‌ என்ற வித்துவான்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. 
அவரும்‌ தமிழ்ப்‌ புலமை மிகுந்தவர்‌; செய்யுள்‌ இயற்றும்‌ ஆற்றலும்‌ உடையவர்‌; சங்கீதப்‌ 


பயிற்சியும்‌ பெற்றவர்‌; கம்பராமாயணப்‌ பிரசங்கம்‌ செய்வதிற்‌ புகழ்‌ வாய்ந்தவர்‌. 


38 


அவர்‌ பல தமிழ்க்‌ கீர்த்தனங்களை இயற்றியிருக்கிறார்‌. கும்பகோணத்துக்கு 
அருகேயுள்ள சுவாமிமலை என்னும்‌ சுப்பிரமணிய ஸ்தல விஷயமாக ஒரு குறவஞ்சி 
நாடகத்தை அவர்‌ பாடி அரங்கேற்றினார்‌. உத்தமதானபுரம்‌ கோவிலிலுள்ள 
அம்பிகையாகிய ஸ்ரீ ஆனந்தவல்லி மீதும்‌ மகாகணபதியின்‌ மீதும்‌ பல கீர்த்தனங்களை 
அவர்‌ இயற்றியிருக்கின்றார்‌. அவற்றை அக்காலத்தில்‌ எங்கள்‌ ஊரில்‌ அவர்‌ 
குமாரர்களும்‌ பிறரும்‌ பாடக்‌ கேட்டிருக்கிறேன்‌. இப்பொழுது ஒரு கீர்த்தனமும்‌ 


கிடைக்கவில்லை. 


சங்கீதத்திலும்‌ சாகித்தியத்திலும்‌ வல்ல வித்துவான்கள்‌ பலர்‌ தமிழில்‌ 
கீர்த்தனங்களை இயற்றியிருக்கிறார்கள்‌. பாடுவோரும்‌ பாராட்டுவோரும்‌ 
இல்லாமையால்‌ வரவர அக்கீர்த்தனங்கள்‌ மறைந்து போயின. ஆயிரக்கணக்கான 
தமிழ்க்‌ கீர்த்தனங்கள்‌ இந்நாட்டில்‌ முன்பு வழங்கி வந்தன. கர்நாடக ராகங்களின்‌ 
கதிக்கு மிகவும்‌ பொருத்தமாக அவை அமைந்திருந்தன. அன்று நான்‌ கேட்ட அவை, 
இன்று இருந்தவிடம்‌ தெரியாமல்‌ மறைந்து போய்விட்டன. "தமிழில்‌ கீர்த்தனங்களே 
இல்லை" என்று கூறவும்‌ சிலர்‌ அஞ்சுவதில்லை. எல்லாம்‌ சற்றேறக்‌ குறைய அறுபது 
வருஷங்களில்‌ நிகழ்ந்த மாறுபாடு. இந்த மாறுபாட்டின்‌ வேகத்திலே லிங்கப்பையரின்‌ 
சாகித்தியங்களும்‌ அகப்பட்டு மறைந்தன. 


லிங்கப்பையருக்குச்‌ சேஷு வையர்‌, சாமிநாதையர்‌ என்ற இரண்டு குமாரர்கள்‌ 
இருந்தார்கள்‌. தந்தையாரைப்‌ போல்‌ அவர்கள்‌ தமிழிலும்‌ சங்கீதத்திலும்‌ பயிற்சியும்‌ 
வாக்குவன்மையும்‌ பெற்றிருந்தார்கள்‌. ஊர்தோறும்‌ சென்று அருணாசல கவியின்‌ 
இராமாயணக்‌ கீர்த்தனங்களைப்‌ பாடிப்‌ பொருள்சொல்லிக்‌ காலக்ஷேபம்‌ செய்து 
வந்தனர்‌. அவ்வாறு சொல்லும்பொழுது இடையிடையே கம்ராமாயணத்திலிருந்து 
சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற செய்யுட்களை இசையுடன்‌ சொல்லிக்‌ கேட்போரை 
மகிழ்விப்பார்கள்‌. அவர்களுடைய இனிய சாரீரமும்‌, அருணாசலகவி இராமாயணக்‌ 
கீர்த்தனங்களின்‌ அமைப்பும்‌, கம்பராமாயணச்‌ செய்யுட்களின்‌ பொருளாழமும்‌ 


கேட்போர்‌ மனத்தைக்‌ கவர்ந்தன. 


அந்தக்காலத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ இராமாயண, பாரத, பாகவதங்களிலும்‌ புராணக்‌ 
கதைகளிலும்‌ ஜனங்களுக்கு அதிக விருப்பம்‌ இருந்தது. புலவர்கள்‌ புராணங்களைப்‌ 
பாடுவதில்‌ ஈடுபட்டனர்‌. திருச்சிராப்பள்ளியைச்‌ சார்ந்த பம்பரஞ்சுற்றி யென்னும்‌ 
ஊரிலிருந்த சுப்பையரென்னும்‌ வித்துவான்‌ ஒருவர்‌ மயில்ராவணன்‌ சரித்திரத்தைத்‌ 
தமிழில்‌ கீர்த்தனங்களாகப்‌ பாடியிருந்தார்‌. அச்சரித்திரக்‌ கீர்த்தனங்களையும்‌ 
அவ்விரண்டு சகோதரர்களும்‌ கற்றுக்கொண்டு சில சில இடங்களில்‌ அவற்றைப்‌ பாடிப்‌ 


39 


பொருளுரைத்து வந்தார்கள்‌. இராமாயணக்‌ கீர்த்தனத்தைப்‌ பாடுகையில்‌ 
இடையிடையே கம்பராமாயணச்‌ செய்யுட்களைச்‌ சொல்வதுபோல, மயில்ராவணன்‌ 
சரித்திரக்‌ கீர்த்தனத்தைப்‌ பாடிப்‌ பொருள்‌ சொல்லுகையில்‌ உபயோகிப்பதற்கு 
அச்சரித்திர சம்பந்தமான செய்யுட்கள்‌ இல்லை; ஆதலின்‌ சந்தர்ப்பத்திற்குத்‌ தக்கபடி 
வேறு பொதுவான செய்யுட்களைச்‌ சொல்லி வந்தார்கள்‌. ஆனாலும்‌ அச்சரித்திர 


சம்பந்தமான பாடல்கள்‌ இல்லையே யென்ற குறை அவர்களுக்கு இருந்து வந்தது. 
"அப்பா இருந்தால்‌ அவரைப்‌ புதிய செய்யுட்களைப்‌ பாடும்படி சொல்லலாம்‌. இப்போது 


யார்‌ நமக்குப்‌ பாடித்‌ தருவார்கள்‌?" என்று எண்ணி வருந்தினார்கள்‌. 


இவ்வாறு இருக்கும்போது ஒரு சமயம்‌ அவர்கள்‌ திருச்சிராப்பள்ளிக்கு 
அருகிலுள்ள பூவாளூர்‌ என்னும்‌ ஊருக்குச்‌ சென்றிருந்தார்கள்‌. அங்கே அவர்கள்‌ சில 
நாள்‌ தங்கி இராமாயணக்‌ கீர்த்தன காலக்ஷேபம்‌ செய்து காலங்‌ கழித்தார்கள்‌. 
இடையே ஒருநாள்‌ அவ்வூருக்குத்‌ திரிசிரபுரம்‌ மகாவித்துவானாகிய ஸ்ரீ 
மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ வந்திருப்பதாகக்‌ கேள்வியுற்றார்கள்‌. 
பிள்ளையவர்கள்‌ திரிசிரபுரத்தில்‌ வசித்து வந்த காலம்‌ அது. அவருடைய பெருமை 
அந்நகரத்தைச்‌ சுற்றியுள்ள இடங்களிலெல்லாம்‌ பரவியிருந்தது. 


சேஷுவையரும்‌ சாமிநாதையரும்‌ அப்புலவர்பிரான்‌ வந்திருப்பது தெரிந்து 
நெடுநாட்களாகத்‌ தங்கள்‌ மனத்திலிருந்த குறையை நிறைவேற்றிக்கொள்ளலா மென்ற 
எண்ணத்தோடு சென்று அவரைக்‌ கண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. தமிழ்‌ 
வித்துவான்‌ ௧ளைக்‌ கண்டால்‌ உபசரித்து அன்போடு உபகாரம்‌ செய்வது 
அப்பெரியாருடைய வழக்கம்‌. தமிழ்க்‌ கல்வியில்‌ ஒருவருக்குச்‌ சிறிதளவு 
அன்பிருந்தாலும்‌ அதைப்‌ பெரிதாகப்‌ பாராட்டி ஊக்க மூட்டுவார்‌. 


இரண்டு சகோதரர்களும்‌ தம்முடைய வரலாற்றைக்‌ கூறினார்கள்‌; தம்‌ 


தந்தையார்‌ இயற்றிய குறவஞ்சியிலிருந்து சில பாட்டுக்களைப்‌ பாடிக்‌ காட்டினார்கள்‌. 


பிள்ளையவர்கள்‌:- எல்லாம்‌ நன்றாக இருக்கின்றன. தமிழ்‌ வித்துவானாகிய 
உங்களுடைய தந்தையாரை நான்‌ பாராவிட்டாலும்‌ உங்கள்‌ இயல்பே அவருடைய 


பெருமையை விளக்குகின்றது. உங்களுக்கும்‌ செய்யுள்‌ இயற்றும்‌ பழக்கம்‌ உண்டோ? 


சகோதரர்கள்‌:- இல்லை; இனிமேல்‌ பழகிக்கொள்வதும்‌ இயலாத காரியம்‌, 
தங்களிடம்‌ ஒரு வேண்டுகோள்‌ செய்துகொள்ள வந்திருக்கிறோம்‌. 


பிள்ளை:- என்ன அது? 


சகோ:- பம்பரஞ்சுற்றி யென்னும்‌ ஊரினராகிய சுப்பையரென்பவர்‌ இயற்றிய 
மயில்ராவணன்‌ சரித்திரக்‌ கீர்த்தனங்களை நாங்கள்‌ பாடிப்‌ பொருள்‌ சொல்வதுண்டு. 
அச்சரித்திர சம்பந்தமான செய்யுட்கள்‌ இருப்பின்‌ இடையிடையே சொல்ல 
அனுகூலமாக இருக்கும்‌. தாங்கள்‌ சில கவிகள்‌ இயற்றித்‌ தந்தால்‌ இசையுடன்‌ பாடி 


யாவரையும்‌ மகிழச்‌ செய்து பிழைப்போம்‌. 


பிள்ளை:- அப்படியே செய்து தருகிறேன்‌. 


40 


இவ்வாறு சொல்லி அக்கவிஞர்‌ அங்கிருந்தபோதே மயில்ராவணன்‌ சரித்திரத்தை 


அவர்களைச்‌ சொல்லச்‌ செய்து கேட்டு அதனை நூறு செய்யுட்களாக எளிய நடையிற் 
பாடி அளித்தனர்‌. அந்த இரண்டு வித்துவான்களும்‌ அளவற்ற திருப்தியையும்‌ 
சந்தோஷத்தையும்‌ அடைந்தார்கள்‌. அதுமுதல்‌ தங்கள்‌ குறை நீங்கிய அவர்கள்‌ 
மயில்ராவணன்‌ சரித்திரக்‌ கீர்த்தனங்களைப்‌ பாடும்போது அச்சரித்திரச்‌ 
செய்யுட்களையும்‌ இடையிடையே கூறிப்‌ பொருள்விரித்து வந்தனர்‌. 


அவ்விருவரையும்‌ நான்‌ பார்த்துப்‌ பழகியிருக்கிறேன்‌. பிற்காலத்தில்‌ 
சாமிநாதையர்‌ உத்தமதானபுரத்திலே சில வருஷங்கள்‌ பள்ளிக்கூடம்‌ வைத்திருந்தார்‌. 
அவரிடம்‌ நான்‌ இளமையிற்‌ சில காலம்‌ படித்ததுண்டு. அவரே இவ்வரலாற்றை 
எனக்குச்‌ சொன்னவர்‌. 


அத்தியாயம்‌ 5 : கனம்‌ கிருஷ்ணையர்‌ 


சென்ற நூற்றாண்டில்‌ தமிழ்நாட்டில்‌ இருந்து புகழ்‌ பெற்ற சங்கீத 
வித்துவான்‌௧ளுள்‌ இவர்‌ ஒருவர்‌. என்னுடைய பாட்டியாருக்கு இவர்‌ அம்மான்‌. 
இவருடைய இயற்பெயர்‌ [1]கிருஷ்ணைய ரென்பது. சங்கீத மார்க்கங்களாகிய கனம்‌, 
நயம்‌, தேசிகம்‌ என்னும்‌ மூன்றனுள்‌ ஒன்றாகிய கனமார்க்கத்தை மிக்க ஊக்கத்துடன்‌ 


அப்பியாசம்‌ செய்து அதிற்‌ சிறந்த திறமையைப்‌ பெற்றார்‌. 


இவர்‌ உடையார்பாளையம்‌ தாலூகாவில்‌ உள்ளதாகிய திருக்குன்றம்‌ என்ற 
ஊரிலே பிறந்தவர்‌. இவருடைய பரம்பரையினர்‌ சங்கீத வித்துவான்கள்‌. இவருக்கு 
நான்கு தமையன்மார்கள்‌ இருந்தனர்‌. அவர்களும்‌ சங்கீதத்தில்‌ பயிற்சியுள்ளவர்களே. 


41 


ஆயினும்‌ சகோதரர்‌ ஐவரிலும்‌ முத்தவராகிய சுப்பராமைய ரென்பவரும்‌, யாவரினும்‌ 
இளையவராகிய கிருஷ்ணையரும்‌ சங்கீத சாகித்தியங்களிற்‌ பெருமை பெற்றனர்‌. 


இவர்‌ இளமையில்‌ தம்‌ தந்தையாராகிய இராமசாமி ஐயரிடத்தும்‌ அப்பால்‌ 
தஞ்சாவூர்‌ ஸமஸ்தான சங்கீத வித்துவானாக இருந்த பச்சைமிரியன்‌ ஆதிப்பைய 
ரிடத்தும்‌ சங்கீத சிசைஷ பெற்றார்‌. பிறகு சில காலம்‌ தஞ்சாவூர்‌ ஸமஸ்தானத்துச்‌ 
சங்கீத வித்துவான்௧ளுள்‌ ஒருவர்‌ ஆனார்‌. 


அக்காலத்தில்‌ பொப்பிலி ஸமஸ்தானத்தைச்‌ சேர்ந்த கேசவையா என்னும்‌ 
பிரபல சங்கீத வித்துவான்‌ ஒருவர்‌ தஞ்சைக்கு வந்தார்‌. அவர்‌ கனமார்க்கத்தில்‌ மிகச்‌ 
சிறந்த வன்மை பெற்றவர்‌. தஞ்சை அரசருடைய சபையில்‌ அவர்‌ பாடினார்‌. 
கனமார்க்கத்தின்‌ தன்மையை அரசரும்‌ பிறரும்‌ அறிந்து பாராட்டினர்‌. தமிழ்நாட்டில்‌ 
அக்காலத்தில்‌ கனமார்க்கம்‌ வழக்கத்தில்‌ இல்லை. அதனால்‌, 'இந்த வித்துவானுடைய 
உதவியால்‌ யாரேனும்‌ கனமார்க்கத்தை அப்பியாசம்‌ செய்துகொண்டால்‌ எவ்வளவு 


நன்றாக இருக்கும்‌! நமது ஸமஸ்தானத்திற்கும்‌ கெளரவமாக இருக்குமே!' என்று அரசர்‌ 
எண்ணினார்‌. ஸமஸ்தான வித்துவான்கள்‌ கூடியிருந்த சபையில்‌ அவ்விருப்பத்தை 
அவர்‌ வெளியிட்டபோது ஒருவரேனும்‌ அங்ஙனம்‌ செய்ய முன்வர வில்லை. கனமார்க்க 
சங்கீதத்திற்கு நல்ல தேகபலமும்‌ இடைவிடாத முயற்சியும்‌ வேண்டும்‌. அதனால்‌ 
வித்துவான்‌௧ள்‌ அதனைப்‌ புதிதாகப்‌ பயில்வதற்கு முன்வர வில்லை. 


அப்போது இளைஞராக இருந்த கிருஷ்ணையர்‌ தாம்‌ அப்பியாசம்‌ செய்வதாகத்‌ 
தைரியத்துடன்‌ கூறினார்‌. பொப்பிலி கேசவையாவிடம்‌ அந்த மார்க்கத்தின்‌ 
இயல்புகளையும்‌ அதனைச்‌ சார்ந்த சக்கரதானத்தைப்‌ பாடும்‌ முறையையும்‌ 
தெரிந்துகொண்டு கபிஸ்தல மென்னும்‌ ஊருக்குச்‌ சென்று இராமபத்திர 
மூப்பனாரென்னும்‌ செல்வருடைய ஆதரவில்‌ அப்பியாசம்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌. 
அந்த அப்பியாசம்‌ வரவர முதிர்ச்சி அடைந்தது. கடைசியில்‌ தஞ்சை அரசர்‌ 


முன்னிலையில்‌ பொப்பிலி கேசவையாவே வியந்து பாராட்டும்படி பாடிக்‌ காட்டினார்‌. 
அது முதல்‌ இவர்‌ கனம்‌ கிருஷ்ணையரென்றே வழங்கப்‌ பெற்றார்‌. 


கனம்‌ கிருஷ்ணையர்‌ சில காலம்‌ திருவிடைமருதூரில்‌ மகாராஷ்டிர மன்னர்‌ 
வமிசத்தைச்‌ சேர்ந்த அமர சிம்மரது சமூக வித்துவானாக இருந்தார்‌. நந்தன்‌ சரித்திரக்‌ 
கீர்த்தனையின்‌ ஆசிரியராகிய ஸ்ரீ கோபால கிருஷ்ண பாரதியார்‌ அங்கே வந்து 
அரண்மனை வித்துவானாகிய ராமதாசரென்னும்‌ பெரியாரிடத்தில்‌ சங்கீத அப்பியாசம்‌ 
செய்து வந்தார்‌. இடையிடையே கனம்‌ கிருஷ்ணையருடன்‌ பழகி இவரிடமும்‌ சில 


கீர்த்தனைகளைக்‌ கற்றுக்கொண்டார்‌. 


42 


பிறகு கனம்‌ கிருஷ்ணையர்‌ உடையார்பாளையம்‌ ஸமஸ்தானாதிபதியாக 
அப்போதிருந்த கச்சிரங்கப்ப உடையாரால்‌ அழைக்கப்‌ பெற்றுத்‌ தம்‌ வாழ்வு முழுவதும்‌ 
அந்த ஸமஸ்தானத்துக்கு வித்துவானாகவே விளங்கி வந்தார்‌. இவர்‌ தமிழில்‌ 
கீர்த்தனங்களை இயற்றும்‌ சக்தியும்‌ பெற்றிருந்தார்‌. 


திருவையாற்றுக்கு இவர்‌ ஒரு முறை சென்ற காலத்தில்‌ ஸ்ரீ தியாகையரைச்‌ 
சந்தித்து அவருடைய விருப்பத்தின்படி அடாணா ராகத்தில்‌, "சும்மா சும்மா வருகுமா 
சுகம்‌" என்னும்‌ கீர்த்தனம்‌ ஒன்றை இயற்றியிருக்கிறார்‌. 


இவருடைய பெருமையினால்‌ சிலருடைய பொறாமைத்‌ தீ மூண்டு எரியத்‌ 
தொடங்கியது. யாரோ சிலர்‌ உடையார்பாளையம்‌ ஜமீன்தாரிடம்‌ இவரைப்பற்றிக்‌ 
குறைகூறி அவரது மனம்‌ சிறிது சலிக்கும்படி செய்து விட்டார்‌. அந்த ஜமீன்தார்‌ 


கச்சிரங்கப்பருடைய குமாரராகிய கக்சிக்‌ கல்யாணரங்க உடையா ரென்பவர்‌. 


ஒரு நாள்‌ கனம்‌ கிருஷ்ணையர்‌ வழக்கம்போல்‌ ஜமீன்தாரைப்‌ பார்க்கப்‌ 
போனபோது அவர்‌ முகம்‌ கொடுத்துப்‌ பேசவில்லை. ஏதோ 
வேலையாகஇருப்பவரைப்போல்‌ இருந்தார்‌. அறிவாளியாகிய இந்தச்‌ சங்கீத 
வித்துவானுக்கு, 'இது யாரோ செய்த விஷமத்தின்‌ விளைவு' என்று தெரிந்து விட்டது. 
இவர்‌ மனம்‌ வருந்தியது. ஆனாலும்‌ அதைத்‌ தாம்‌ தெரிந்துகொண்டதாக அறிவித்துவிட 


வேண்டுமென்று விரும்பினார்‌. 


தம்முடைய மனவருத்தத்தை வெளிப்படையாகத்‌ தெரிவிப்பது இவருக்கு 
உசிதமாகப்பட வில்லை. குறிப்பாகத்‌ தெரிவிக்க எண்ணினார்‌. சங்கீதமும்‌ 
சாகித்தியமும்‌ இவருக்கு எந்தச்‌ சமயத்திலும்‌ ஏவல்‌ புரியக்‌ காத்திருந்தன. ஒரு நாயகி 
பாடுவதாகப்‌ புதிய கீர்த்தனம்‌ ஒன்றைப்‌ பாட ஆரம்பித்தார்‌. 


"பத்துப்பை முத்துப்பை வஜ்ரப்‌ பதக்கமும்‌ பைபையாப்‌ பணத்தைக்‌ கொடுத்தவர்‌ 
போலப்‌ பாடின பாட்டுக்கும்‌ ஆட்டுக்கும்‌ நீரென்னைப்‌ பசப்பின தேபோதும்‌ பலனறி 


வேன்காணும்‌" 


என்று சுருட்டி ராகத்தில்‌ ஒரு பல்லவியை எடுத்தார்‌. 


43 


ஜமீன்தார்‌ திடுக்கிட்டுப்‌ போனார்‌. இந்தச்‌ சுருட்டி ராகம்‌ அவர்‌ உள்ளத்தைச்‌ 
சுருட்டிப்‌ பிடித்தது. கனம்‌ கிருஷ்ணையர்‌ நினைத்திருந்தால்‌ பெரிய ஸமஸ்தானங்களில்‌ 
இருந்து ராஜபோகத்தில்‌ வாழலாமென்பதை அவர்‌ அறிந்தவர்‌. தம்முடைய 
சம்மானத்தை எதிர்பாராமல்‌ அன்பை மாத்திரம்‌ விரும்பி உடையார்பாளையத்தில்‌ 
இருப்பதும்‌ ஜமீன்தாருக்கு நன்றாகத்‌ தெரியும்‌. இந்த எண்ணங்களைப்‌ 


பொறாமைக்காரருடைய போதனைகள்‌ மறையச்‌ செய்தன. கிருஷ்ணையருடைய 


பல்லவி அந்த ஜமீன்தாருடைய காதில்‌ விழுந்ததோ இல்லையோ உடனே அவரது 
பழைய இயல்பு மேலெழுந்து நின்றது. 'என்ன பைத்தியக்காரத்தனம்‌ 
பண்ணிவிட்டோம்‌! நாம்‌ இவருக்கு முத்துப்‌ பையா தந்திருக்கிறோம்‌! வஜ்ரப்‌ பதக்கமா 
கொடுத்தோம்‌! இவரால்‌ நமக்கு எவ்வளவு பெருமை! நடுக்காட்டிலுள்ள இந்த ஊருக்கு 
வேறு ஸமஸ்தானத்திலிருந்து வித்துவான்‌ ௧ளெல்லாம்‌ வந்து போவது யாராலே? 
இவராலே அல்லவா? இதை நாம்‌ மறந்து விட்டோமே' என்று நினைந்து இரங்கினார்‌. 


"ஸ்வாமீ! க்ஷமிக்க வேண்டும்‌. நான்‌ தெரியாமல்‌ பராமுகமாக இருந்துவிட்டேன்‌" 


என்று ஜமீன்தார்‌ வேண்டிக்‌ கொண்டார்‌. 


நினைத்த காரியத்தைச்‌ சாதித்துக்கொண்ட கிருஷ்ணையர்‌ பழைய பல்லவியை 
ஜமீன்தாரைப்‌ புகழும்‌ முறையில்‌ மாற்றிப்‌ பாடத்‌ தொடங்கினார்‌: 


"பத்துப்பை முத்துப்பை வஜ்ரப்‌ பதக்கமும்‌ பரிந்து கொடுத்து மிகச்சுகந்‌ தந்துபின்‌ 


பஞ்சணை மீதினிற்‌ கொஞ்சி விளையாடி ரஞ்சி ம்‌ ந்த மகராஜனே" 
ஸு ற்‌ ஸு டி ரஞ்சிதமும்‌ அறந்த ஐ 


என்று இவர்‌ அதை மாற்றிப்‌ பாடவே ஜமீன்தார்‌ முகம்‌ மலர்ந்தது. 


"சங்கீதமும்‌ சாகித்தியமும்‌ உங்களுடைய அதிகாரத்தின்‌ கீழ்‌ உங்கள்‌ இஷ்டப்படி 


ஏவல்‌ செய்கின்றனவே!" என்றார்‌ அவர்‌. 


"நான்‌ என்ன ஜமீன்தாரா? ஏவல்‌ செய்ய எனக்கு வேறு யார்‌ இருக்கிறார்கள்‌? 
என்னுடைய அதிகாரத்துக்கு யார்‌ வணங்குவார்கள்‌?" என்று சிரித்துக்கொண்டே 


கிருஷ்ணையர்‌ கூறினார்‌. 


44 


"இதோ, நான்‌ இருக்கிறேன்‌; உங்கள்‌ சங்கீத அதிகாரத்துக்குத்‌ தலைவணங்க 
ஆயிரம்‌ பேர்‌ இருக்கிறார்கள்‌" என்று ஜமீன்தார்‌ சொல்லியபோது அவ்விருவருடைய 
அன்புள்ளங்களும்‌ மீட்டும்‌ பொருந்தி நின்றன. 


இவ்வாறு கனம்‌ கிருஷ்ணையருடைய வாழ்க்கையில்‌ நிகழ்ந்த நிகழ்ச்சிகள்‌ பல 
உண்டு. அந்த அந்தச்‌ சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றபடி இவர்‌ பாடிய கீர்த்தனங்களும்‌ பல. 
இவருடைய சந்தோஷமும்‌, கோபதாபங்களும்‌, வெறுப்பும்‌, பக்தியும்‌ கீர்த்தனங்களாக 


வெளிப்பட்டுள்ளன. 


இவரிடம்‌ என்‌ தந்தையாரும்‌ சிறிய தந்தையாரும்‌ சங்கீத அப்பியாசம்‌ செய்தனர்‌. 
அவ்விருவருக்கும்‌ இவருடைய கீர்த்தனங்கள்‌ பல பாடம்‌ உண்டு. - உ.வே.சா. -- 
அடிக்குறிப்பு கனம்‌ கிருஷ்ணையருடைய சரித்திரத்தை 1936-ம்‌ வருஷத்தில்‌ தனியே 
விரிவாக எழுதிக்‌ கீர்த்தனங்களுடன்‌ வெளியிட்டிருக்கிறேன்‌.-உ.வே.சா. 


அத்தியாயம்‌ 6 : என்‌ தந்தையார்‌ குருகுலவாசம்‌ 


"எப்போதும்‌ சிவபக்தி பண்ணிக்‌ கொண்டிரு" என்பது என்‌ தந்தையார்‌ எனக்குக்‌ 
கடைசியில்‌ கூறிய உபதேசம்‌. அந்த உபதேசத்தை நான்‌ கடைப்பிடிப்பதனால்‌ இந்த 
அளவில்‌ தமிழ்த்‌ தொண்டு புரியவும்‌ அன்பர்களுடைய ஆதரவைப்‌ பெறவும்‌ 
முடிந்ததென்று உறுதியாக நம்பியிருக்கிறேன்‌. அவர்‌ என்‌ விஷயமாக உள்ளத்தே 
கொண்டிருந்த கவலையை நான்‌ முதலில்‌ அறிந்து கொள்ளாவிட்டாலும்‌ நாளடைவில்‌ 
உணர்ந்து உருகலானேன்‌. அவரிடம்‌ எனக்கு இருந்த பயபக்தி வரவர அதிகரித்ததே 
யொழியக்‌ குறையவில்லை. 


இளமையில்‌ எனக்கு ஒரு தக்க ஆசிரியரைத்‌ தேடித்‌ தந்ததும்‌, பின்பு தமிழ்ச்‌ 
சுவடிகளே கதியாகக்‌ கிடந்த எனக்கு லெளகிகத்தொல்லை அணுவளவேனும்‌ 
இல்லாமற்‌ பாதுகாத்ததும்‌, சிவபக்தியின்‌ மகிமையைத்‌ தம்முடைய நடையினால்‌ 
வெளிப்படுத்தியதுமாகிய அரிய செயல்களை நான்‌ மறக்கவே முடியாது. அவருடைய 
ஆசாரசீலமும்‌ சிவபூஜையும்‌ பரிசுத்தமும்‌ சங்கீதத்‌ திறமையும்‌ அவரைத்‌ தெய்வமாக 
எண்ணும்படி செய்தன. அவருக்கு என்பாலுள்ள வாத்ஸல்யம்‌ வெளிப்படையாகத்‌ 
தோற்றாது. அவரது உள்ளமாகிய குகையிலே அது பொன்போற்‌ 
பொதியப்பட்டிருந்தது. அதன்‌ ஒளியைச்‌ சில முக்கியமான சந்தர்ப்பங்களில்‌ நான்‌ 
அறிந்திருக்கிறேன்‌. 


45 


என்‌ தந்தையாருடைய இயல்பான பெயர்‌ வேங்கட சுப்ரமணிய ஐயரென்பது; 
வேங்கட சுப்பையரென்றே அது மருவி விட்டது. அவரது பெயர்‌ முன்னோர்களின்‌ 
பெயரானமையின்‌ வீட்டிலுள்ளவர்கள்‌ அதைக்‌ கூறமாட்டார்கள்‌. அதனால்‌ "ஸாமி" 
என்றே அவரை அழைத்து வந்தனர்‌. என்னுடைய தந்தையாருக்கு இளைய சகோதரர்‌ 
ஒருவர்‌ இருந்தார்‌. இவருக்கு ஸ்ரீநிவாஸையரென்பது முதற்பெயர்‌. ஸாமி என்று என்‌ 
தந்தையாரை அழைத்த காரணம்‌ பற்றி அவரை யாவரும்‌ 'சின்னசாமி' என்று 
வழங்கலாயினர்‌. அவருக்கு அதுவே பெயராக நிலைத்துவிட்டது. என்‌ தந்தையாருக்கு 
ஒரு தமக்கையார்‌ இருந்தார்‌. 


என்‌ தந்தையாருக்கும்‌ சிறிய தந்தையாருக்கும்‌ இளமையில்‌ என்‌ பாட்டனாரே 
வடமொழியையும்‌ தமிழையும்‌ கற்பித்தார்‌. என்‌ பாட்டியார்‌ சங்கீதப்‌ பழக்கம்‌ 
உடையவராதலின்‌ அவருடைய அம்சம்‌ என்‌ தந்தையாரிடமும்‌ இருந்தது. அவருக்குச்‌ 
சங்கீதத்தில்‌ இளமை தொடங்கியே விருப்பம்‌ உண்டாகி வளர்ச்சி யடைந்து வந்தது. 


என்‌ தந்தையாருக்கு உபநயனம்‌ ஆயிற்று. பாட்டியாருக்கு அவரைச்‌ சங்கீதத்‌ 
துறையில்‌ ஈடுபடுத்த வேண்டுமென்ற அவா இருந்து வந்தது. தம்முடைய அம்மானாகிய 
கனம்‌ கிருஷ்ணையர்‌ உடையார்பாளையம்‌ ஸமஸ்தானத்தில்‌ சங்கீத வித்துவானாக 
இருந்து சிறப்படைந்திருந்தமையின்‌ அவரிடமே தம்‌ மூத்த குமாரரை ஒப்பித்துக்‌ 
குருகுலவாசம்‌ செய்யும்படிவிடலா மென்று எண்ணினார்‌. என்‌ பாட்டனாரும்‌ இதற்குச்‌ 
சம்மதித்தார்‌. என்‌ தகப்பனாருக்கோ சங்கீத அப்பியாசத்தில்‌ இருந்த ஆவல்‌ சொல்லும்‌ 
அளவினதன்று. தமக்கு வாய்க்கப்போகிற குரு தாய்வழியினர்‌ என்று தெரிந்தபோது 
அவரோடு சுலபமாகப்‌ பழகலாமென எண்ணி மிக்க சந்தோஷத்தை அடைந்தார்‌. 


"ஸாமி, எங்கள்‌ மாமாவைப்‌ பற்றி நீ நன்றாகத்‌ தெரிந்துகொண்டிருக்க 
மாட்டாய்‌. அவரால்‌ திருக்குன்றத்துக்கும்‌ நம்மைச்‌ சார்ந்தவர்களுக்கும்‌ எவ்வளவு 
பெருமை உண்டாயிருக்கிறது தெரியுமா? அவருக்கு இதுவரையில்‌ நல்ல சிஷ்யன்‌ 
ஒருவனும்‌ கிடைக்கவில்லை. நீ அவரிடம்‌ ஜாக்கிரதையாகப்‌ பழகி அவர்‌ மனம்‌ 
குளிரும்படி நடந்து வந்தால்‌ அவருடைய வித்தை முழுவதும்‌ உனக்கு வராவிட்டாலும்‌ 
முக்காற்‌ பங்காவது வரும்‌. சங்கீதத்தில்‌ அவருடைய மார்க்கமே தனி. அதை நீ 
கற்றுக்கொண்டால்‌ பிற்காலத்தில்‌ நீயும்‌ கியாதியை அடைவாய்‌" என்று என்‌ பாட்டியார்‌ 
கூறினார்‌. அவ்வாறு கூறுகையில்‌ அவர்‌ தம்முடைய குமாரரும்‌ பிற்காலத்தில்‌ ஒரு 
ஸமஸ்தானத்தில்‌ பலரும்‌ பாராட்டும்‌ வண்ணம்‌ சங்கீத வித்துவானாக இருந்து 
விளங்குவதாகப்‌ பாவித்திருக்க வேண்டும்‌. ஒவ்வொரு தாயும்‌ தன்‌ மகனைப்‌ பற்றி 


இவ்வாறு காணும்‌ கனவுகளுக்குக்‌ கணக்கு உண்டோ? 


46 


ஒரு நல்ல நாளில்‌ என்‌ பாட்டியார்‌ தம்‌ அருமைப்‌ புதல்வரை அழைத்துக்கொண்டு 
உடையார்பாளையம்‌ சென்றார்‌. தன்‌ அம்மானிடம்‌ தம்‌ குமாரரை ஒப்பித்துத்‌ தம்‌ 
கருத்தையும்‌ கூறினார்‌. கனம்‌ கிருஷ்ணையர்‌, "அடே, ஏதாவது பாடு பார்க்கலாம்‌" 
என்றார்‌. என்‌ தந்தையாருக்கு என்‌ பாட்டியார்‌ கனம்‌ கிருஷ்ணையர்‌ கீர்த்தனங்கள்‌ 
சிலவற்றைக்‌ கற்றுக்‌ கொடுத்திருந்தார்‌. அவற்றில்‌ ஒன்றை என்‌ தந்தையார்‌ பாடிக்‌ 
காட்டினார்‌. அது ஸ்வர சுத்தமாக இருந்தது கண்ட கிருஷ்ணையர்‌, "உன்‌ பிள்ளைக்குச்‌ 


சாரீரம்‌ இருக்கிறது; நீயும்‌ கொஞ்சம்‌ சொல்லித்‌ தந்திருக்கிறாய்‌. முன்னுக்கு வருவான்‌" 


என்று கூறினார்‌. 


"மாமா, உங்களிடம்‌ இவனை ஒப்பித்து விட்டேன்‌. இனிமேல்‌ இவனுக்கு ஒரு 


குறையும்‌ இல்லை" என்றார்‌ பாட்டியார்‌. ' 


எல்லாம்‌ நன்றாகத்தான்‌ இருக்கின்றன. ஆனால்‌ இவனுக்குத்‌ தேக புஷ்டிதான்‌ 
போதாது. நன்றாகச்‌ சாப்பிட வேண்டும்‌. உடம்பு வளைந்து வேலை செய்ய வேண்டும்‌" 


என்று கிருஷ்ணையர்‌ கூறினார்‌. 


"நமக்குச்‌ சொந்தக்காரராக இருப்பதனால்தான்‌ நம்முடைய தேக 
செளக்கியத்தைப்‌ பற்றி இவ்வளவு தூரம்‌ சொல்லுகிறார்‌" என்று எந்தையார்‌ 


நினைத்துக்‌ கொண்டார்‌. ஆனால்‌ உண்மை வேறு. 


கனமார்க்க சங்கீதம்‌ எல்லோராலும்‌ சாதித்துக்கொள்ள இயலாதது. யானையின்‌ 
பலமும்‌ சிங்கத்தின்‌ தொனியும்‌ இருப்பவர்களே அதை முற்றும்‌ கடைப்பிடிக்கலாம்‌. 
கனம்‌ கிருஷ்ணையருக்குச்‌ சரீரவன்மையும்‌ சாரீரபலமும்‌ நன்றாகப்‌ பொருந்தியிருந்தன. 
அதனால்‌ அவர்‌ அந்த மார்க்கத்தில்‌ நல்ல சாதனை பெற்றார்‌. சங்கீத வித்துவான்கள்‌ 
சாரீரத்தை மாத்திரம்‌ பரீட்சை செய்து பார்ப்பார்கள்‌. கனமார்க்க சங்கீத 
வித்துவானாகிய அவர்‌ சரீரத்தையும்‌ சாரீரத்தையும்‌ ஒருங்கே பார்த்தார்‌. இரண்டு 
வன்மையும்‌ சேர்ந்தால்தான்‌ தம்முடைய வழி பிடிபடுமென்பது அவர்‌ தம்‌ அநுபவத்திற்‌ 


கண்டதல்லவா? 


"இனிமேல்‌ மண்‌ வைத்து ஒட்டிப்‌ புஷ்டிப்படுத்த முடியுமா? இருக்கிற உடம்பைச்‌ 


சரியாகக்‌ காப்பாற்றிக்‌ கொண்டால்‌ போதும்‌" என்று என்‌ பாட்டியார்‌ சொல்லிச்‌ சில 


நாள்‌ அங்கே தங்கியிருந்து பிறகு விடை பெற்று உத்தமதானபுரம்‌ போய்ச்‌ சேர்ந்தார்‌. 


47 


என்‌ தந்தையாருடைய குருகுல வாசம்‌ ஆரம்பமாயிற்று, கனம்‌ கிருஷ்ணையர்‌ 
மனோதைரியமும்‌ பிரபுத்துவமும்‌ உடையவர்‌. என்‌ தந்தையாரை அவர்‌ மிக்க 
அன்போடு பாதுகாத்து வந்தார்‌. ஆனாலும்‌ அவருக்குப்‌ பல வேலைகளை ஏவுவார்‌. 
தினந்தோறும்‌ தம்முடைய ஆசிரியருக்கு என்‌ தந்தையார்‌ வஸ்திரம்‌ துவைத்துப்‌ 
போடுவார்‌; வெந்நீர்‌ வைத்துக்‌ கொடுப்பார்‌. 


அந்த ஸமஸ்தான ஜமீன்தாராகிய கச்சிக்‌ கல்யாணரங்கர்‌, கிருஷ்ணையரையும்‌ 
ஒரு ஜமீன்தாரைப்‌ போலவே நடத்திவந்தார்‌. அவருக்கு எல்லாவிதமான 
செளகரியங்களையும்‌ அமைத்துக்‌ கொடுத்தார்‌. கனம்‌ கிருஷ்ணையர்‌ குதிரையின்‌ மேல்‌ 
சவாரி செய்வதுண்டு. ஜமீன்தார்‌ அவருக்கு ஓர்‌ அழகிய குதிரை வாங்கித்‌ தந்திருந்தார்‌; 
பல்லக்கும்‌ கொடுத்திருந்தார்‌. "எங்கள்‌ மாமாவுக்கு ராஜயோகம்‌. அவருடைய 
மேனியழகும்‌ எடுப்பான பார்வையும்‌ ராஜஸ சுபாவமும்‌ ராஜாவாகப்‌ பிறக்க 
வேண்டியவர்‌ தவறிப்‌ பிராமணராகப்‌ பிறந்து விட்டார்‌ என்றே தோற்றச்‌ செய்யும்‌" 


என்று தந்தையார்‌ கூறுவார்‌. 


தம்முடைய ஆசிரியர்‌ குதிரையில்‌ ஏறிச்‌ செல்லும்போது சில சமயங்களில்‌ என்‌ 
தந்தையார்‌ அக்குதிரையின்‌ லகானைப்‌ பிடித்துச்‌ செல்வதுண்டாம்‌. இளைய 
பிரம்மசாரியாகிய என்‌ தந்தையார்‌ இத்தகைய வேலைகளில்‌ கிருஷ்ணையர்‌ தம்மை 


ஏவுவது குறித்துச்‌ சில சமயங்களில்‌ மனம்‌ வருந்துவார்‌; 'சொந்தக்காரர்‌; மரியாதையாக 


நடத்துவார்‌' என்று தாம்‌ எண்ணியதற்கு மாறாக இருப்பதை நினைந்து 


வெறுப்படைவார்‌. ஆனால்‌ அந்த வருத்தமும்‌ கோபமும்‌ அடுத்த கணத்திலே மறைந்து 
விடும்‌. உணவு விஷயத்திலும்‌ மற்றச்‌ செளகரியங்களிலும்‌ என்‌ தந்தையாருக்கு 
ஒருவிதமான குறைவும்‌ நேரவில்லை. தம்‌ மாணாக்கரின்‌ உடம்பு புஷ்டிப்படுவதற்காக 


இத்தகைய ஏவல்களை அவர்‌ இட்டனரென்றே எனக்கு இப்போது தோற்றுகின்றது. 
முறையாக என்‌ பிதா தம்‌ ஆசிரியரிடம்‌ சங்கீத அப்பியாசம்‌ செய்து வந்தார்‌. ஒவ்வொரு 
நாளும்‌ விடியற்காலையில்‌ எழுந்து உடையார்பாளையம்‌ காண்டீப தீர்த்தத்தின்‌ 
தென்கரையிலுள்ள திருவாவடுதுறை மடத்தில்‌ சாதகம்‌ செய்வது வழக்கம்‌. 
கிருஷ்ணையருடைய கீர்த்தனங்கள்‌ பலவற்றைக்‌ கற்றுக்கொண்டார்‌. அவ்வப்போது 
அப்பெரியார்‌ இயற்றும்‌ சாகித்தியங்களையும்‌ பாடம்‌ பண்ணி ஜமீன்தாருக்கும்‌ அந்த 
ஸமஸ்தானத்துக்கு வரும்‌ வித்துவான்களுக்கும்‌ பாடிக்‌ காட்டுவார்‌. பல பழைய சங்கீத 
வித்துவான்கள்‌ இயற்றிய கீர்த்தனங்கள்‌ அவருக்குப்‌ பாடமாயின. கனம்‌ 
கிருஷ்ணையரையன்றி வேறு யாருக்கும்‌ தெரியாத சக்ரதானத்தையும்‌ 


கற்றுக்கொண்டார்‌. 


48 


இவ்வாறு இரவும்‌ பகலும்‌ குருவின்‌ பணிவிடையிலும்‌ சங்கீதப்‌ பயிற்சியிலும்‌ 
என்‌ தந்தையார்‌ சோம்பலின்றி ஈடுபட்டிருந்தார்‌. பன்னிரண்டு வருஷ காலம்‌ இந்தக்‌ 
குருகுல வாசம்‌ நடைபெற்றது. 


கனம்‌ கிருஷ்ணையருக்கு வரவர என்‌ தந்தையாரிடத்தில்‌ அன்பு அதிகமாயிற்று. 
வேறு சிஷ்யர்‌ சிலர்‌ சில நாள்‌ இருப்பினும்‌ யாரும்‌ அவரிடம்‌ நிலையாக இருந்ததில்லை. 
அதனால்‌ என்‌ தந்தையாரிடத்தில்‌ இருந்த அன்பு வன்மை பெற்றது. முதலில்‌ 
உள்ளத்துள்‌ இருந்த அது நாளடைவில்‌ விரிந்து வெளிப்படலாயிற்று. அவர்தாம்‌ 
செல்லும்‌ இடங்களுக்கெல்லாம்‌ தம்‌ மாணாக்காரை அழைத்துச்‌ சென்றார்‌. 
ஜமீன்தாரிடத்திலும்‌ அடிக்கடி அழைத்துச்‌ சென்று பழக்கம்‌ செய்து வைத்தார்‌. 


ஜமீன்தாருக்கு என்‌ தகப்பனாரிடத்தில்‌ அன்பு உண்டாயிற்று; "வேங்கட சுப்பு" 
என்று பிரியமாக அழைத்துப்‌ பேசி மகிழ்வார்‌. பிறகு மாதச்‌ சம்பளமும்‌ அவருக்கு 
ஏற்படுத்தினார்‌. 


கனம்‌ கிருஷ்ணையர்‌ வித்துவான்கள்‌ கூடிய சபையில்‌ பாடும்‌ போது என்‌ 
தந்தையாரையும்‌ உடன்‌ பாடச்‌ சொல்வார்‌. சில சந்தர்ப்பங்களில்‌ அவரைத்‌ தனியே 
பாடச்‌ செய்து கேட்டு மகிழ்வார்‌. இத்தகைய அன்புச்‌ செயல்களால்‌ என்‌ தந்தையாருக்கு 
ஊக்கமும்‌ சங்கீதத்தில்‌ திறமையும்‌ அதிகமாகிக்‌ கொண்டே வந்தன. 


என்‌ பிதா அவர்கள்‌ உடையார்பாளையம்‌ சென்ற சில வருஷங்களுக்குப்‌ பின்‌ 
என்‌ சிறிய தந்தையாராகிய சின்னசாமி ஐயரும்‌ அங்கே சென்று கனம்‌ 
கிருஷ்ணையரிடம்‌ சங்கீத அப்பியாசம்‌ செய்யத்‌ தொடங்கினர்‌. 


என்‌ தந்தையாருக்குக்‌ கலியாணம்‌ செய்யும்‌ பருவம்‌ வந்தது. அக்காலத்தே 
இவ்விஷயத்தில்‌ பிள்ளை வீட்டாருக்குத்தான்‌ செலவு அதிகம்‌. விவாகச்‌ செலவிற்கும்‌ 
கூறை முதலியவற்றிற்கும்‌ ஆபரணங்களுக்கும்‌ பிள்ளை வீட்டுக்காரர்களே பணம்‌ 
கொடுப்பது வழக்கம்‌; ஒரு திருமாங்கலியம்‌ மட்டும்‌ பெண்‌ வீட்டார்‌ பெண்ணுக்குக்‌ 
கொடுப்பார்கள்‌. ஆதலின்‌ கலியாண விஷயத்தில்‌ இந்தக்‌ காலத்தைப்‌ போலப்‌ பெண்‌ 


வீட்டார்‌ பொருளில்லையே என்ற கவலைகொள்ள மாட்டார்கள்‌. 


தம்முடைய குமாரருக்கு விவாகம்‌ செய்விக்க வேண்டுமென்னும்‌ கவலை என்‌ 
பாட்டியாருக்கு உண்டாயிற்று. பாட்டனார்‌ தம்முடைய ஜீவனத்துக்குப்‌ போதுமான 
வருவாயை மாத்திரம்‌ சம்பாதித்து வந்தார்‌. நிலங்களெல்லாம்‌ போக்கியத்தில்‌ இருந்தன. 
கடன்‌ வாங்குவதற்கும்‌ மார்க்கம்‌ இல்லை. இந்த நிலையில்‌ விவாகச்‌ செலவுக்கு என்ன 


49 


செய்வதென்ற யோசனை பாட்டனாருக்கும்‌ பாட்டியாருக்கும்‌ உண்டாயிற்று. 
"மாமாதான்‌ வழிவிட வேண்டும்‌. ஸாமி இப்போது நமக்குப்‌ பிள்ளையாக இல்லை. 
அவருக்குத்தான்‌ பிள்ளையாக வாழ்ந்து வருகிறான்‌. அவர்‌ முயற்சி பண்ணினால்‌ 
கலியாணம்‌ நிறைவேறும்‌" என்று அவர்‌ நினைத்தார்‌. 


இடையிடையே என்‌ தந்தையாரைப்‌ பார்க்கும்‌ வியாஜத்தால்‌ என்‌ பாட்டனாரும்‌ 
பாட்டியாரும்‌ உடையார்பாளையம்‌ வந்து சில நாள்‌ தங்கிவிட்டுச்‌ செல்வது வழக்கம்‌. 
அங்ஙனம்‌ ஒரு முறை வந்திருந்தபோது என்‌ பாட்டியாராகிய செல்லத்தம்மாள்‌ தன்‌ 
அருமை அம்மானிடம்‌ தம்‌ குமாரருடைய சங்கீதத்‌ திறமையைப்‌ பற்றி விசாரித்தார்‌. 


கனம்‌ கிருஷ்ணையர்‌, "நல்லபிள்ளை; எல்லோருக்கும்‌ பிரியமாக நடந்து 
கொள்ளுகிறான்‌. எனக்கு எவ்வளவோ சகாயம்‌ செய்து வருகிறான்‌. ஜமீன்தாருக்கும்‌ 
அவனிடம்‌ பிரீதி உண்டு" என்றார்‌. 


அதுதான்‌ தம்முடைய விருப்பத்தை வெளியிடுவதற்கு ஏற்ற சமயமென்று 
துணிந்த செல்லத்தம்மாள்‌, "எல்லாம்‌ உங்கள்‌ ஆசீர்வாத விசேஷந்தான்‌. 
உத்தமதானபுரத்தில்‌ இருந்தால்‌ வீணாய்ப்‌ போய்விடுவானென்று உங்களிடம்‌ 
ஒப்பித்தேன்‌. உங்களுடைய கிருபைதான்‌ அவனுக்கு எல்லாப்‌ பெருமையும்‌ 
உண்டாவதற்குக்‌ காரணம்‌. நீங்கள்‌ வைத்த மரம்‌. எனக்கு ஒரு குறை மாத்திரம்‌ 


இருக்கிறது" என்று பேச்சைத்‌ தொடங்கினார்‌. 


"என்ன குறை?" 


"இவனுக்குக்‌ கலியாண வயசாகி விட்டது. நல்ல இடத்திலே கலியாணம்‌ 
ஆகவேண்டும்‌. உங்களுடைய சம்பந்தத்தால்‌ இவனுக்கு நல்ல யோக்கியதை 
உண்டாகியிருக்கிறது. ஆனாலும்‌ இவனுடைய கலியாணச்‌ செலவுக்கு வேண்டிய 
பணம்‌ எங்களிடம்‌ இல்லை. நாங்கள்‌ இவனைப்‌ பெற்றதைத்‌ தவிர வேறொன்றும்‌ 
செய்யவில்லை. எல்லாப்‌ பொறுப்பையும்‌ நீங்களே வகித்துக்கொண்டீர்கள்‌. 


உங்களுடைய கிருபையால்‌ இவனுக்குக்‌ கலியாணமாக வேண்டும்‌." 


"அதைப்‌ பற்றி நீ ஏன்‌ கவலைப்படுகிறாய்‌? ஈசுவர கிருபை எல்லாவற்றையும்‌ 


நடத்தும்‌" என்றார்‌ கிருஷ்ணையர்‌. 


50 


இந்த வார்த்தை என்‌ பாட்டியார்‌ காதில்‌ அமிர்தம்போல்‌ விழுந்தது. தம்‌ 
அம்மானது பெருந்தன்மையான குணத்தை உணர்ந்தவராதலின்‌, "இவர்‌ எப்படியாவது 
கலியாணத்தை நிறைவேற்றி வைப்பார்‌" என்ற தைரியம்‌ அவருக்கு உண்டாயிற்று. 
அந்தத்‌ தைரியத்தோடு அவர்‌ உத்தமதானபுரத்துக்குத்‌ திரும்பிச்‌ சென்றார்‌. 


கனம்‌ கிருஷ்ணையர்‌ இந்தச்‌ சுபகாரியத்தை ஜமீன்தார்‌ உதவியைக்கொண்டு 
நிறைவேற்றுவது மிகவும்‌ சுலபமென்று அறிந்தவர்‌. அதனால்தான்‌ என்‌ பாட்டியாரிடம்‌ 
அவ்வளவு உறுதியாகப்‌ பேசினார்‌. ஒருநாள்‌ தம்‌ கருத்தை அவர்‌ ஜமீன்தாருக்குத்‌ 
தெரிவித்தார்‌. எல்லோரையும்‌ போலத்‌ தெரிவிக்கும்‌ வழக்கந்தான்‌ அவருக்கு 
இல்லையே. ஒரு செய்யுள்‌ மூலமாக அதனைத்‌ தெரிவித்தார்‌. அந்தச்‌ செய்யுள்‌ ஒரு 
கட்டளைக்‌ கலித்துறை. அது முற்றும்‌ இப்போது கிடைக்கவில்லை. 


"வன்ய குலோத்தமன்‌ ரங்க மகீபன்‌ வரிசைமைந்தா" என்ற முதலடி மாத்திரம்‌ 
என்‌ சிறிய தந்தையார்‌ எழுதி வைத்துள்ள குறிப்பிலிருந்து கிடைத்தது. கனம்‌ 
கிருஷ்ணையருடைய வேண்டுகோள்‌ நிறைவேறுவதில்‌ தடையொன்றும்‌ 
உண்டாகவில்லை. கச்சிக்‌ கலியாணரங்கர்‌, கலியாணத்துக்குப்‌ பொருளுதவி 
செய்வதாக ஏற்றுக்‌ கொண்டார்‌. பெண்‌ நிச்சயமானவுடன்‌ பணம்‌ உதவுவதாக 
வாக்களித்தார்‌. அது முதல்‌ என்‌ தந்தையாருக்கு ஏற்ற பெண்ணை என்‌ பாட்டியாரும்‌ 


பாட்டனாரும்‌ ஆராயத்‌ தொடங்கினர்‌. 


இவ்வாறு இருக்கையில்‌ திடீரென்று கனம்‌ கிருஷ்ணையருக்கு வறள்வாயு 
என்னும்‌ ஒருவகை நோய்‌ கண்டது. முதுமையினால்‌ இயல்பாகவே அவருக்கு உடல்‌ 
தளர்ச்சியும்‌ இருந்து வந்தது. அந்த நிலைமையில்‌ உடையார்பாளையத்திலே 
இருப்பதைக்‌ காட்டிலும்‌ தம்முடைய ஊராகிய திருக்குன்றத்தில்‌ போய்‌ இருந்தால்‌ 
நலமென்று அவருக்குத்‌ தோன்றியது. ஜமீன்தாரிடம்‌ விடைபெற்றுக்கொண்டு 
திருக்குன்றம்‌ சென்று இருக்கலானார்‌. ஜமீன்தார்‌ அக்காலங்களில்‌ வேண்டிய பணமும்‌ 
நெல்‌ முதலியனவும்‌ அனுப்பி உதவி புரிந்தார்‌. தக்கவர்களை அடிக்கடி விடுத்துச்‌ 
செய்தியைத்‌ தெரிந்து வரச்‌ செய்தார்‌. 


கிருஷ்ணையர்‌ திருக்குன்றம்‌ சென்றபோது அவருடன்‌ என்‌ தந்தையாரும்‌ 
சென்றார்‌. அவர்‌ நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்தில்‌ அவருக்கு வேண்டிய 
பணிவிடைகளை எல்லாம்‌ எந்தையார்‌ செய்து வந்தார்‌. அவருடைய மெலிவைக்‌ கண்டு 
மிகவும்‌ மனம்‌ வருந்தினார்‌. அவர்‌ தம்மைப்‌ பாதுகாத்து வந்த அருமையை நினைக்கும்‌ 
போதெல்லாம்‌ விம்மினார்‌; அவருடைய கட்டு வாய்ந்த அழகிய மேனிகுலைந்து 
தளர்ந்து வாடுவதைக்கண்டு அழுது புலம்பினார்‌. 


51 


எந்தையாருடைய மன வருத்தத்தைக்‌ கனம்‌ கிருஷ்ணையர்‌ அறிந்து, 
"என்னுடைய வாழ்வு இவ்வளவுதான்‌ என்று தோன்றுகிறது. நான்‌ ராஜயோகத்தை 
அனுபவித்தேன்‌, இனியும்‌ அப்படியே அனுபவிப்பதென்பது இயலாத காரியம்‌. 


அவரவர்கள்‌ கொடுத்து வைத்ததுதான்‌ அவரவர்களுக்குக்‌ கிடைக்கும்‌. அந்த 
அளவுக்குமேல்‌ ஒன்றும்‌ கிடைக்காது" என்று சொல்லிச்‌ சிறிது மெளனமாக இருந்தார்‌. 


பிறகு "அப்பா, வேங்கடசுப்பு ஏட்டை எடு; ஒரு கீர்த்தனம்‌ சொல்லுகிறேன்‌; 
எழுதிக்கொள்‌்" என்று கூறிவிட்டு, 


"கொடுத்துவைத்‌ ததுவரும்‌ ஏறாசை யால்மிகக்‌ 


குறைப்பட்டால்‌ வருகுமோ பேய்மனதே" 


என்ற பல்லவியை முதலாக உடையதும்‌ பைரவி ராகத்தில்‌ அமைந்ததுமாகிய 
கீர்த்தனத்தைச்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌. எல்லாவிதமான பலமும்‌ போன அந்த 
நிலையில்‌ அந்த வித்துவானுக்கு இறைவனது தியானந்தான்‌ பயனுடைய தென்ற 
உணர்வு மேலெழுந்து நின்றது. 


"படுத்தால்‌ பின்னாலே கூட வருவாருண்டோ 


பயறணீ சரைநிதம்‌ பக்தியாய்த்‌ தொழுதிரு" 


என்ற அநுபல்லவியைப்‌ பாடினார்‌. அவர்‌ மனம்‌ உடையார்பாளையம்‌ 
ஆலயத்திலுள்ள சிவபெருமானாகிய பயறணீசரிடம்‌ சென்றது. மேலே மூன்று 
சரணங்களையும்‌ பாடி முடித்தார்‌. என்‌ தந்தையார்‌ அக்கீர்த்தனத்தை எழுதினார்‌. அந்த 
நிலையிலும்‌ அப்பெரியாருடைய சாகித்திய சக்தி முன்‌ நிற்பதை நினைந்தபோது 
வியப்பும்‌, "இத்தகைய பெரியோரை இழந்து விடுவோமோ" என்று எண்ணியபோது 
துக்கமும்‌ உண்டாயின. கண்ணில்‌ நீர்‌ வழிய அதை எழுதினார்‌. அதன்‌ பின்பும்‌ கனம்‌ 
கிருஷ்ணையர்‌ தாம்‌ இறப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு பந்துவராளி ராகத்தில்‌ 
சிதம்பரம்‌ ஆனந்த நடராஜமூர்த்தி விஷயமாக, 


"தில்லையப்‌ பாவுனது பஞ்சா க்ஷரப்படியிற்‌ 
சின்மயமாய்த்‌ தினந்தினமும்‌ வந்துதரி சிப்பேன்‌" 


52 


எனத்‌ தொடங்கும்‌ ஒரு கீர்த்தனத்தைச்‌ சொல்லி எழுதச்செய்தார்‌. 


கனம்‌ கிருஷ்ணையரிடத்தில்‌ இயல்பாகவே பக்தியுடைய என்‌ தந்தையாருக்கு 
அவரது இறுதிக்கால நிகழ்ச்சிகள்‌ அதனைப்‌ பன்மடங்கு அதிகமாக்கின. கனம்‌ 
கிருஷ்ணையருடைய உள்ளத்துள்ளே புதைந்திருந்த பக்தி அப்போது வெளிப்பட்டது. 
அந்தப்‌ பக்தியின்‌ மலர்ச்சியை அதுகாறும்‌ அவ்வளவு விளக்கமாக எந்தையார்‌ 
கண்டதில்லை. அக்காலத்தில்‌ அறிந்தபோது என்‌ தந்தையாரிடம்‌ முளைத்திருந்த 
சிவபக்தி வலிவுடையதாயிற்று. 


கனம்‌ கிருஷ்ணையர்‌ வாழ்க்கை முடிவடைந்தது. அப்போது என்‌ தந்தையார்‌ 
துடித்துப்‌ போனார்‌. தம்‌ அருமைக்‌ குருவினிடத்தில்‌ அவர்‌ வைத்திருந்த பக்தி அவர்‌ 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ மங்கவே இல்லை. அடிக்கடி, "அவர்களைப்போல்‌ இனி யாரைப்‌ 


பார்க்கப்‌ போகிறேன்‌!" என்று சொல்லுவார்‌. அப்போது அவர்‌ கண்‌ கலங்கும்‌. 


அப்பால்‌ என்‌ பிதா உடையார்பாளையம்‌ சென்று ஜமீன்தாருடைய ஆதரவிலே 
இருந்து வரலானார்‌. கனம்‌ கிருஷ்ணையருக்குப்‌ பிறகு அவரது ஸ்தானத்தை 
வகிப்பதற்கேற்ற சங்கீத வித்துவான்‌ ஒருவரைக்‌ கச்சிக்‌ கலியாணரங்கர்‌ தேடிக்‌ 
கொண்டிருந்தார்‌. தாளப்பிரஸ்தாரம்‌ சாமா சாஸ்திரிகளின்‌ குமாரராகிய 
சுப்பராயரென்னும்‌ வித்துவானை வருவித்து அவரைத்‌ தம்முடைய ஆஸ்தான சங்கீத 
வித்துவானாக நியமித்துக்‌ கொண்டார்‌. 


என்‌ தகப்பனார்‌ சுப்பராயரிடம்‌ மிக்க பக்தியோடு ஒழுகியும்‌, கனம்‌ 
கிருஷ்ணையருடைய கீர்த்தனங்களைப்‌ பாடி ஜமீன்தாரையும்‌ மற்றவர்களையும்‌ 
உவப்பித்தும்‌ வாழ்ந்து வந்தனர்‌. இவ்வாறு அவரும்‌ ஸமஸ்தானத்து வித்துவானாகவே 
சில காலம்‌ இருந்து வந்தார்‌. 


அத்தியாயம்‌ 7 : கிருஷ்ண சாஸ்திரிகள்‌ 


வாழ்நாள்‌ முழுவதும்‌ சிவ பூஜையும்‌ ஜபம்‌ முதலிய கர்மானுஷடானங்களுமே 
புரிந்து வந்து வேறு எந்த முயற்சியிலும்‌ ஈடுபடாமல்‌ உள்ளும்‌ புறமும்‌ தூய்மையுடன்‌ 
ஒரு கிருகஸ்தர்‌ வாழ்க்கை நடத்துவதென்றால்‌ அது சாத்தியமென்று இக்காலத்தில்‌ 
தோன்றாது. ஆனால்‌, எங்கள்‌ மாதாமகர்‌ (தாயாரின்‌ தகப்பனார்‌) அவ்வாறு இருந்தவர்‌. 


அவர்‌ பெயர்‌ கிருஷ்ண சாஸ்திரிகளென்பது. 


53 


அவர்‌ காவிரியின்‌ வடகரையில்‌ கஞ்சனூரென்னும்‌ ஸ்தலத்துக்கு வடகிழக்கே 
ஒன்றரை மைலிலுள்ள சூரியமூலை யென்னும்‌ ஊரில்‌ இருந்தார்‌. அவர்‌ ருக்வேதத்திற்‌ 
பாரங்கதர்‌; சிவ பக்தியிற்‌ சிறந்தவர்‌. ஹரதத்த சிவாசாரியார்‌, அப்பைய தீசஷிதர்‌, 
நீலகண்ட தீக்ஷிதர்‌, திருவிசைநல்லூர்‌ ஐயா அவர்களென்னும்‌ ஸ்ரீதர வேங்கடேசர்‌ 
முதலிய பெரியோர்கள்‌ இயற்றிய சிவ ஸ்தோத்திரங்களிலும்‌ நூல்களிலும்‌ அவருக்கு 
நல்ல பயிற்சி உண்டு. எப்பொழுதும்‌ அவருடைய வாயிலிருந்து சிவநாமம்‌ இனிய 
மெல்லிய தொனியிலே வெளிவந்து கொண்டிருக்கும்‌. வண்டின்‌ ரீங்காரத்தைப்‌ போல 
உள்ள அந்தச்‌ சிவநாமத்திலே நான்‌ இளமையிலே ஈடுபட்டேன்‌. என்னை அறியாமல்‌ 
நானும்‌ சிவநாம ஜபம்‌ என்‌ ஆறாம்‌ பிராய முதலே செய்யத்‌ தொடங்கினேன்‌. 
இன்றளவும்‌ 'நின்றும்‌ இருந்தும்‌ கிடந்தும்‌' அந்த ஜபத்தைச்‌ செய்து 
கொண்டுவருகிறேன்‌. 


இளமையில்‌, கிருஷ்ண சாஸ்திரிகளுடைய திருவாக்கிலிருந்து எழுந்த அந்த 
நாமத்தின்‌ இனிமை என்‌ கருத்தில்‌ மிகவும்‌ நன்றாகப்‌ பதிந்து விட்டது. பிறகு நான்‌ 
முறையாகப்‌ பல மந்திர ஜபங்களை உபதேசம்‌ செய்து கொண்டேன்‌. எல்லாவற்றிற்கும்‌ 
முன்‌ எனக்கு முதல்‌ உபதேசமாக என்‌ நெஞ்சில்‌ தானே ஊன்றியது சிவநாமத்தான்‌; 
அதை ஊன்ற வைத்த முதற்‌ குரு என்‌ மாதாமகராகிய கிருஷ்ண சாஸ்திரிகளே யாவர்‌. 


புதுக்கோட்டையைச்‌ சார்ந்த ஆரணப்பட்டி என்னும்‌ ஊரில்‌ அவர்‌ இருந்தார்‌; 
பதினான்கு பிராயத்தில்‌ தம்‌ தந்தையாரிடம்‌ பார்த்திப பூஜையும்‌ ஸ்படிக லிங்க 
பூஜையும்‌ பெற்றுக்கொண்டனர்‌. அந்த ஸ்படிக லிங்கமாகிய மூர்த்திக்குச்‌ 
சிதம்பரேசரென்பது திருநாமம்‌. அவர்‌ நாள்தோறும்‌ லக்ஷம்‌ சிவநாம ஜபம்‌ செய்வார்‌. 
ஆருணம்‌ சொல்லி 124 சூரிய நமஸ்காரம்‌ செய்து ஸஹஸ்ரநாம பாராயணம்‌ 
பண்ணுவார்‌. விடிய நான்கு நாழிகை தொடங்கி இரவு பத்து நாழிகை வரையில்‌ 
பெரும்பாலும்‌ வைதிக மார்க்கத்திலேயே அவருடைய காலம்‌ செல்லும்‌. 


தம்முடைய தந்தையார்‌ காலஞ்சென்ற பிறகு ஆரணப்பட்டியிலே இருந்து 
வருகையில்‌, அவருடைய மூத்த சகோதரியார்‌, புருஷர்‌ காலஞ்‌ சென்றதனால்‌ தம்‌ 
குழந்தைகளுடன்‌ பிறந்த வீட்டிற்கு வந்து விட்டார்‌. அது முதல்‌ அவரே குடும்பத்தின்‌ 
பொறுப்பை வகித்து நடத்தத்‌ தொடங்கினார்‌. சிவ பூஜா துரந்தரராகிய கிருஷ்ண 
சாஸ்திரிகள்‌ தம்முடைய தமக்கையார்‌ அடைந்த கோலத்தைக்‌ கண்டு வருந்தினாலும்‌, 


'எல்லாம்‌ ஈசன்‌ செயல்‌' என்று எண்ணுபவராதலால்‌ "நமக்குக்‌ குடும்பத்‌ தொல்லை 


54 


இராவண்ணம்‌ திருவருள்‌ இவ்வாறு செய்வித்தது போலும்‌" என்று ஒருவாறு 
ஆறுதலுற்றார்‌. சில காலம்‌ அங்கே இருந்து வந்தபோது தம்முடைய பந்துக்கள்‌ 
நிறைந்துள்ள சோழ நாட்டில்‌ காவிரிக்‌ கரையை அடுத்துள்ள ஊர்களில்‌ ஈசுவர 
ஆராதனம்‌ செய்துகொண்டு காலங்‌ கழிக்க வேண்டுமென்ற எண்ணம்‌ உண்டாயிற்று. 
குடும்ப நிர்வாகத்தில்‌ தமக்கு ஒரு சம்பந்தமும்‌ இல்லாமையால்‌ எந்தச்‌ சமயத்திலும்‌ 
புறப்படும்‌ நிலையில்தான்‌ அவர்‌ இருந்தார்‌. 


அவருக்குத்‌ தம்‌ நிலங்கள்‌ முதலியவற்றைப்‌ பற்றியே ஞாபகம்‌ இல்லை. வீடு, 
நிலம்‌ எல்லாவற்றையும்‌ தமக்கையாரிடமே ஒப்பித்து விட்டு அவற்றிற்கு ஈடாக ஒரு 
தொகையைப்‌ பெற்றுக்கொண்டு செல்லலாமென்று எண்ணித்‌ தமக்கையாரிடம்‌ தம்‌ 
கருத்தைச்‌ சொன்னார்‌. அவர்‌ தம்‌ தம்பியாருடைய மனோபாவத்தை உணர்ந்து ஐந்நூறு 
ரூபாயை அவரிடம்‌ கொடுத்து அவர்‌ விருப்பப்படியே செல்லும்படி கூறினர்‌. 


கிருஷ்ண சாஸ்திரிகள்‌ அத்தொகையில்‌ செலவுக்கு வேண்டியதை 
வைத்துக்கொண்டு எஞ்சியதைக்‌ காவிரியின்‌ வடபாலுள்ள கோட்டூரென்னும்‌ ஊரில்‌ 
இருந்த தம்‌ முதல்‌ மைத்துனி குமாரர்களுக்கு அனுப்பிவிட்டு ஆரணப்பட்டியை விட்டுப்‌ 


புறப்பட்டார்‌. தம்முடைய பூஜையுடன்‌ மனைவியாரை அழைத்துக்கொண்டு சோழ 


நாட்டை நோக்கி வருகையில்‌ இடையிடையே பல ஊர்களில்‌ தங்கினர்‌. சிவ பூஜையும்‌ 


வைதிக ஒழுக்கமும்‌ உடைய அவரை அங்கங்கே உள்ளவர்கள்‌ ஆதரித்து உபசரித்தனர்‌. 


அக்கிரகாரங்களில்‌ அத்தகைய பக்தரைக்‌ கண்டுவிட்டால்‌ சிவகணத்தைச்‌ 
சேர்ந்த ஒருவரே வந்ததாகக்‌ கருதி அவரை உபசரித்துப்‌ பாராட்டுதல்‌ அக்காலத்து 
வழக்கம்‌. தெய்வ பக்தியும்‌ உபகார சிந்தையும்‌ உடையவர்கள்‌ ஒவ்வொரு கிராமத்திலும்‌ 
இருந்தனர்‌. எல்லா வகை வருணத்தினரும்‌ பக்தியுடையவர்களிடத்தில்‌ பெருமதிப்பு 
வைத்திருந்தார்கள்‌. ஆதலின்‌ கிருஷ்ண சாஸ்திரிகளுக்குப்‌ பிரயாணத்தில்‌ எந்தவிதமான 
இடையூறும்‌ நேரவில்லை. 


அவருக்கு உலக வியாபாரம்‌ ஒன்றும்‌ தெரியாது. செல்வம்‌, அதிகாரம்‌, கல்வி 
முதலியன அவருக்கு இல்லை. ஆனாலும்‌ அவருடைய சிவபக்தி நிறைந்த மனமும்‌, 
கவலையின்‌ தோற்றம்‌ இல்லாமல்‌ கடவுள்‌ திருவருளையே நம்பியிருக்கும்‌ தெளிவைக்‌ 
காட்டும்‌ முகமும்‌, சாந்த நடையும்‌ அவருக்கு மதிப்பை உண்டாக்கின. அவர்‌ ஒரு 
முயற்சியும்‌ செய்யாமலே பெருமையை அடைந்தார்‌; அவருடைய மெளனமே புலவர்‌ 
பேச்சைவிடக்‌ கவர்ச்சி தந்தது; அலங்காரமற்ற அவரது உருவத்தின்‌ தூய்மையே 
அவருக்கு மிக்க அழகை அளித்தது. 


55 


இடையிடையே சில ஸ்தலங்களைத்‌ தரிசித்துக்கொண்டு கிருஷ்ண சாஸ்திரிகள்‌ 
உடையார்பாளையம்‌ வந்து சேர்ந்தார்‌. அங்கே அப்பொழுது கச்சிக்‌ கலியாண ரங்கப்ப 
உடையார்‌ ஸமஸ்தானாதிபதியாக இருந்தார்‌. தானாதிகாரியாக இருந்த ஸ்ரீ சுப்பராய 
சாஸ்திரிகளென்பவர்‌ என்‌ மாதாமகருடைய இயல்பை அறிந்து அவரைத்‌ தம்‌ வீட்டுக்கு 
அழைத்துச்‌ சென்று உபசரித்தார்‌. அப்பால்‌ அந்த ஸமஸ்தானத்தைச்‌ சார்ந்த இடத்தில்‌ 
அவரைச்‌ செளக்கியமாக இருக்கச்‌ செய்ய வேண்டுமென்று எண்ணிய தானாதிகாரி 
அருகிலிருக்கும்‌ கங்கைகொண்ட சோழபுரத்திலுள்ள சிவாலயத்தில்‌ அவரை 
அத்தியாபகராக நியமித்தார்‌. கிருஷ்ண சாஸ்திரிகள்‌, "பரமசிவனது கைங்கரியம்‌ 
கிடைத்தது ஈசுவர கிருபையே" என்று எண்ணி அங்கே இருந்து வரலானார்‌. 


கங்கை கொண்ட சோழபுரத்திலுள்ள சிவாலயம்‌ இராஜேந்திரனென்னும்‌ சோழ 
சக்கரவர்த்தியால்‌ அமைக்கப்‌ பெற்றது. அந்த ஆலயத்தின்‌ பெயர்‌ கங்கைகொண்ட 
சோழீச்சுரமென்பது. கோயில்‌ மிகப்‌ பெரியது. அந்தப்‌ பெரிய கோவிலுக்கு ஏற்றபடி 
சிவலிங்கப்‌ பெருமானும்‌ மிகப்பெரிய திருவுருவத்தை உடையவர்‌. அங்கே சாரத்தில்‌ 
ஏறித்தான்‌ அபிஷேகம்‌ முதலியன செய்வார்கள்‌. அரிய சிற்பத்‌ திறன்‌ அமைந்த 
அவ்வாலயம்‌ சரித்திரப்‌ பிரசித்தி பெற்றது. வடநாட்டுக்குச்‌ சென்று வெற்றிகொண்ட 
இராஜேந்திரசோழன்‌ வடநாட்டு அரசர்கள்‌ தலையில்‌ கங்கா ஜலத்தை ஏற்றிக்‌ 
கொணர்ந்தானென்றும்‌ அதனால்‌ அவனுக்குக்‌ கங்கைகொண்ட சோழனென்னும்‌ 
சிறப்புப்‌ பெயர்‌ வந்ததென்றும்‌ சொல்வர்‌. தனது வடநாட்டு வெற்றிக்குப்‌ பின்‌ 
அச்சக்கரவர்த்தி கங்கைகொண்ட சோழபுரத்தை நிருமாணம்‌ செய்து அங்கே 
சிவாலயத்தையும்‌ அரண்மனையையும்‌ அமைத்தான்‌. பழைய காலத்தில்‌ சோழ 
ராஜதானியாக இருந்த அந்நகரம்‌ இப்போது சிற்றூராக இருக்கிறது. ஆலயம்‌ பழைய 
நிலை மாறிப்‌ பல இடங்களில்‌ குலைந்து காணப்படுகின்றது. 


அந்த ஆலயத்தில்‌ சிங்கக்‌ கிணறு என்ற ஒரு தீர்த்தம்‌ உண்டு. சிங்கத்தின்‌ 
வாய்க்குள்‌ புகுந்து செல்வதுபோல அதன்‌ படிகள்‌ அமைந்துள்ளன. வட நாட்டு 
அரசர்களால்‌ எடுப்பித்து வந்த கங்கா ஜலத்தை அந்தக்‌ கிணற்றில்‌ விடும்படி அரசன்‌ 
கட்டளையிட்டான்‌. அதனால்‌ அதனைக்‌ கங்கையென்றே கூறுவார்கள்‌. பிற்காலத்தில்‌ 


கங்கை அதில்‌ ஆவிர்ப்பவித்தாக ஓர்‌ ஐதிஹ்யம்‌ ஏற்பட்டு விட்டது. 


கிருஷ்ண சாஸ்திரிகள்‌ தமக்கு அளிக்கப்‌ பெற்ற ஒரு வீட்டில்‌ இருந்து தமக்குரிய 
வருவாயைப்‌ பெற்றுத்‌ திருப்தியுற்றார்‌. தம்முடைய நித்திய கர்மங்களைத்‌ தவறாமல்‌ 
முடித்துக்கொண்டும்‌, ஆலயத்திற்குச்‌ சென்று தம்முடைய கடமையைச்‌ 
செய்துகொண்டும்‌ வாழ்ந்து வந்தார்‌. சிங்கக்‌ கிணற்றில்‌ விடியற்‌ காலம்‌ ஸ்நானம்‌ 
செய்வது அவர்‌ வழக்கம்‌. ஆலயத்தின்‌ தேவகோஷ்டத்தைச்‌ சூழ்ந்து சுவரில்‌ 


56 


அமைந்துள்ள சிவபெருமானுடைய அறுபத்து நான்கு மூர்த்தங்களையும்‌ தரிசித்து 
இன்புறுவர்‌. தேவகோஷ்டத்தின்‌ முன்பு தெற்கும்‌ வடக்கு முள்ள வாயில்களில்‌ கீழ்ப்‌ 
பக்கத்துச்‌ சுவரில்‌ மேற்கு முகமாக மிகப்‌ பெரியனவாகவும்‌ அழகுடையனவாகவும்‌ 


லக்ஷ்மி வடிவமும்‌, ஸரஸ்வதி வடிவமும்‌ உள்ளன. அவ்விரண்டு தேவிகளிடத்தும்‌ 
அவருக்கு அன்பும்‌ ஈடுபாடும்‌ அதிகம்‌. 


கங்கைகொண்ட சோழபுரத்தில்‌ அவர்‌ இருந்த காலத்தில்‌ மூன்று பெண்கள்‌ 
பிறந்தனர்‌ அவர்களுக்கு முறையே லக்ஷ்மி பாகீரதி, ஸரஸ்வதி என்னும்‌ பெயர்களை 
வைத்தனர்‌. தேவ கோஷ்டத்திலுள்ள பிம்பங்களும்‌ சிங்கக்‌ கிணற்றின்‌ கங்கையுமே 


அப்பெயர்களை வைப்பதற்குக்‌ காரணமாயின. 


மூன்றாம்‌ பெண்ணாகிய ஸரஸ்வதியே என்‌ தாயார்‌, என்‌ தாயாரது முகத்தின்‌ 
முகவாய்க்கட்டையில்‌ ஒரு தழும்பு உண்டு. என்‌ மாதாமகர்‌ கங்கைகொண்ட 
சோழபுரத்தில்‌ இருந்ததற்கு அடையாளம்‌ அது. என்‌ அன்னையார்‌ சிறு குழந்தையாக 
இருக்கையில்‌ திண்ணையில்‌ விளையாடும்பொழுது அங்கே சுவரிற்‌ சார்ந்திருந்த 


காசாங்‌ கட்டையின்‌ நுனி கிழித்து விட்டதாம்‌. அதனால்‌ காயம்‌ உண்டாகிச்‌ சில காலம்‌ 


இருந்ததாம்‌ அந்தத்‌ தழும்பே அது. 


சில வருஷங்கள்‌ கிருஷ்ண சாஸ்திரிகள்‌ கங்கைகொண்ட சோழபுரத்தில்‌ இருந்து 
வருகையில்‌ ஒரு நாள்‌ அங்கிருந்த பிராமணர்‌ ஒருவர்‌ இறந்தார்‌. அவரை 
ஸ்மசானத்துக்குக்‌ கொண்டு போவதற்குப்‌ பிராமணர்‌ நால்வர்‌ வேண்டுமல்லவா? 
கிருஷ்ண சாஸ்திரிகள்‌ அந்தக்‌ கைங்கரியத்தைச்‌ செய்வதாக முன்‌ வந்தார்‌. 
மற்றொருவரும்‌ உடன்பட்டார்‌. பின்னும்‌ இருவர்‌ வேண்டுமே; அகப்படவில்லை. வேறு 


வழியின்மையால்‌, வேறு ஜாதியினராகிய இருவரைப்‌ பிடிக்கச்‌ செய்து நால்வராகக்‌ 


காரியத்தை நிறைவேற்றினர்‌. 


வைதிக சிரத்தைமிக்க கிருஷ்ண சாஸ்திரிகளுக்கு அந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய 
கவலையை உண்டாக்கியது "நமக்கும்‌ இவ்வாறு நேர்ந்தால்‌ என்ன செய்வது?" என்று 


அவர்‌ யோசித்தார்‌. "இத்தகைய இடத்தில்‌ இருப்பது தவறு" என்று நினைத்துக்‌ 
கோயிலதிகாரியிடம்‌ விடைபெற்று அவ்வூரைவிட்டுப்‌ புறப்பட்டார்‌. 


அப்பால்‌ அவர்‌ தம்முடைய மைத்துனி குமாரர்களாகிய இருவர்‌ உள்ள 
கோட்டூருக்கு வந்து சேர்ந்தார்‌. அக்கினீச்சுவர ஐயர்‌, குருசாமி ஐயர்‌ என்னும்‌ 


பெயருடைய அவ்விருவரும்‌ நிரம்பிய செல்வர்கள்‌. மிகுதியான 


57 


பூஸ்திதியையுடையவர்கள்‌; வைதிக சிரத்தையும்‌ தெய்வ பக்தியும்‌ பொருந்தியவர்கள்‌. 
யார்‌ வந்தாலும்‌ அன்னமளித்து உபசரிப்பார்கள்‌. எந்த ஜாதியினரானாலும்‌ உபகாரம்‌ 
செய்வார்சள்‌. அவர்கள்‌ பலருக்கு விவாகங்களும்‌ உபநயனங்களும்‌ செய்து 
வைத்தார்கள்‌. உத்யோகஸ்தர்களும்‌ வித்துவான்களும்‌ மிராசுதார்களும்‌ அவர்களிடம்‌ 
நல்ல மதிப்பு வைத்திருந்தார்கள்‌. 


கிருஷ்ண சாஸ்திரிகளைக்‌ கண்டவுடன்‌ அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி 
உண்டாயிற்று. "எங்கள்‌ தகப்பனாருடைய ஸ்தானத்தில்‌ நீங்கள்‌ இருக்கிறீர்கள்‌. பல 
இடங்களில்‌ நீங்கள்‌ ஏன்‌ அலைய வேண்டும்‌? இங்கேயே இருந்து உங்கள்‌ பூஜை 
முதலியவற்றைக்‌ கவலையில்லாமல்‌ செய்துகொண்டு எங்களை ஆசீர்வதிக்க 
வேண்டும்‌" என்றார்கள்‌. அவர்கள்‌ விருப்பப்படியே அவர்‌ சிலகாலம்‌ அங்கே 
தங்கியிருந்தார்‌. ஆயினும்‌, அவருடைய மனம்‌ தனியே இருத்தலை நாடியது. 
கவலையற்றுத்‌ தனியே வாழவேண்டுமென்று விரும்பினார்‌. தம்‌ கருத்தை 
அச்சகோதரர்களிடம்‌ தெரிவிக்கவே, அவர்கள்‌ முன்பே தம்மிடம்‌ கிருஷ்ண சாஸ்திரிகள்‌ 
அனுப்பியிருந்த தொகையோடு தாமும்‌ சிறிது பொருள்‌ சேர்த்துச்‌ சூரியமூலையில்‌ 
நன்செய்‌ புன்செய்கள்‌ அடங்கிய முப்பதுமா நிலம்‌ வாங்கி அளித்துத்‌ தமக்குரிய 


வீடொன்றையும்‌ உதவி அங்கே சுகமாக வசித்து வரும்படி கேட்டுக்கொண்டனர்‌. 


"பரமேசுவரனது கிருபை இந்த இடத்தில்‌ சாந்தியோடு வாழ வைத்தது" என்ற 
எண்ணத்தோடு கிருஷ்ண சாஸ்திரிகள்‌ சூரிய மூலையில்‌ தனியே வாழ்ந்து வரலானார்‌. 
நிலங்களைக்‌ குத்தகைக்கு விட்டுச்‌ சிவ பூஜையிலும்‌ மந்திர ஜபங்களிலும்‌ 
ஆனந்தமாகப்‌ பொழுதைப்‌ போக்கிச்‌ சிவ கிருபையை துணையாகக்கொண்டு 


திருப்தியோடு இருந்து வந்தார்‌. 


நிலங்களைக்‌ குத்தகை எடுத்த குடியானவர்கள்‌ அவருக்குக்‌ கவலை வைக்காமல்‌ 


அவற்றைப்‌ பாதுகாத்தும்‌ அவருக்கு வேண்டியவற்றைக்‌ கவனித்து அளித்தும்‌ வந்தனர்‌. 


சூரியமூலை இப்போது சூரியமலை யென்று வழங்குகிறது. கஞ்சனூருக்கு 
ஈசானிய மூலையில்‌ அவ்வூர்‌ இருக்கின்றது. ஈசானிய மூலைக்குச்‌ சூரியமூலை 
யென்பது ஒரு பெயர்‌. அதனால்‌ இப்பெயர்‌ வந்தது. இதனைச்‌ சூரியகோடி யென்று 
வடமொழியில்‌ வழங்குவர்‌. அவ்வூர்ச்‌ சிவாலயத்திலுள்ள சிவபெருமானுக்குச்‌ 
சூரியகோடீசுவர ரென்பது திருநாமம்‌. சூரியமூலை பெரிய ஊரன்று; பெரிய 
ஸ்தலமுமன்று. ஆனால்‌ அடக்கமாக வாழ விரும்பிய கிருஷ்ண சாஸ்திரிகளுக்கு அந்த 
மூலை ஊரே சிறந்ததாகத்‌ தோன்றியது. "இந்தச்‌ சின்ன ஊரிலே நீங்கள்‌ 


58 


இருக்கிறீர்களே" என்று யாராவது கேட்டால்‌, "அனாசாரத்திற்கு இடமில்லாதது இந்த 
ஊர்‌. திரண காஷ்ட ஜல சமர்த்தியுள்ளது. வேறு என்ன வேண்டும்‌?" என்று 
விடையளிப்பார்‌. (திரணம்‌-புல்‌; காஷ்டம்‌-விறகு.) பசுவுக்குப்‌ புல்லும்‌, சமைப்பதற்கு 
விறகும்‌, ஸ்நானத்திற்குத்‌ தீர்த்தமும்‌ நிரம்பின இடம்‌ வசிப்பதற்குக்‌ தகுதியுள்ள 
தென்பது அவர்‌ கருத்து. 


சூரியமூலைக்கு வடபால்‌ பழவாறு என்ற நதி ஓடுகிறது. காவிரியிலிருந்து 
வயல்களுக்குப்‌ பாய்ந்த கழிவு நீரோடை அது. அது முதலில்‌ ஓட்டை 
வாய்க்காலென்னும்‌ பெயரோடு வருகிறது. அதுவே பழவாறாகிப்‌ பிறகு விநாயகநதி 
யென்ற பெயரைப்‌ பெறுகிறது. திருவெண்காட்டுக்கருகில்‌ மணிகர்ணிகை என்னும்‌ 
தீர்த்தமாகிப்‌ புராணத்தாற்‌ பாராட்டப்படும்‌ பெருமையை உடையதாக 


விளங்குகின்றது. 


கிருஷ்ண சாஸ்திரிகள்‌ அந்தப்‌ பழவாற்று ஸ்நானத்தையே கங்கா ஸ்நானத்திலும்‌ 


பெரியதாக நினைத்தார்‌. தம்முடைய வீட்டின்‌ பின்புறத்திலும்‌ மேல்‌ பக்கத்திலும்‌ உள்ள 
விசாலமான இடங்களில்‌ பலவகையான புஷ்ப மரங்களும்‌ செடிகளும்‌ கொடிகளும்‌ 
பஞ்ச பில்வங்களும்‌ வைத்துப்‌ பயிர்‌ செய்தார்‌. அவற்றிலிருந்து நாள்தோறும்‌ 
மிகுதியான புஷ்பங்களையும்‌ பத்திரங்களையும்‌ பறித்துப்‌ பூஜை செய்வார்‌. 
அபிஷேகத்திற்குப்‌ பசுவின்‌ பாலும்‌ அருச்சனைக்கு வில்வமும்‌ இல்லாமல்‌ பூஜை 
செய்யமாட்டார்‌. அருச்சனைக்கு மலர்‌ தரும்‌ பூஞ்செடிகளை வைத்துப்‌ பாதுகாத்தது 
போலவே அபிஷேகத்துக்குப்‌ பால்‌ தரும்‌ பசுக்களையும்‌ அவர்‌ அன்போடு வளர்த்து 
வந்தார்‌. மாலை வேளையில்‌ தாமே புல்‌ பறித்து எடுத்து வந்து பசுக்களுக்குப்‌ 
போடுவார்‌. அவர்‌ நினைத்திருந்தால்‌ தம்‌ நிலங்களில்‌ பயிர்செய்து 
பொழுதுபோக்கலாம்‌. அவர்‌ கருத்து அதில்‌ ஊன்றவில்லை. தம்முடைய பூஜைக்கு 
வேண்டிய மலர்களை உதவும்‌ மலர்‌ வனத்தைப்‌ பயிர்‌ செய்வதில்தான்‌ அவருடைய 
விருப்பம்‌ சென்றது. மகா கைலாச அஷ்டோத்தரம்‌ சொல்லி அம்மலர்களால்‌ அருச்சனை 
புரிவதே அவருக்கு இன்பத்தைத்‌ தந்தது. 


விடியற்காலையில்‌ எழுந்திருப்பதும்‌ பழவாற்றில்‌ ஸ்நானம்‌ செய்வதும்‌ 
அனுஷ்டானங்கள்‌ செய்வதும்‌ விரிவாகப்‌ பூஜை செய்வதும்‌ ஆகிய காரியங்கள்‌ 
நிறைவேறப்‌ பிற்பகல்‌ இரண்டு மணி வரையில்‌ ஆகும்‌. அப்பால்‌ போஜனம்‌ செய்வார்‌. 
பிறகு சிவநாமம்‌ செய்துகொண்டே இருப்பார்‌. மாலையில்‌ சென்று பசுவுக்குப்‌ புல்‌ 
எடுத்து வருவார்‌. சந்தியா காலத்தில்‌ சந்தியா வந்தனம்‌ செய்துவிட்டுத்‌ தம்முடைய 
ஆத்மார்த்த மூர்த்தியாகிய சிதம்பரேசருக்கு அர்ச்சனையும்‌ நிவேதனமும்‌ கற்பூர 


ஹாரத்தியும்‌ செய்வார்‌. பிறகு உண்பார்‌. எப்போதும்‌ சிவநாமஸ்மரணையை மறவார்‌. 


சூரியமூலைக்கு வந்த பிறகு அவருக்குச்‌ சுப்பலக்ஷ்மி யென்னும்‌ பெண்ணும்‌ 
சிவராமையர்‌ என்னும்‌ குமாரரும்‌ மீனாக்ஷி யென்னும்‌ குமாரியும்பிறந்தார்கள்‌. 


என்‌ தந்தையாருக்கு விவாகம்‌ செய்விக்க ஏற்ற பெண்ணைத்‌ 
தேடிக்கொண்டிருந்த என்‌ பாட்டனாரும்‌ பாட்டியாரும்‌ கிருஷ்ண சாஸ்திரிகளின்‌ 
இயல்பை உண்ர்ந்து அவருடைய மூன்றாம்‌ குமாரியாகிய ஸரஸ்வதியைத்‌ தம்‌ 


குமாரனுக்கு மணம்‌ செய்துகொள்ள ஏற்பாடு செய்தனர்‌. விவாகம்‌ நிச்சயமானது 


59 


தெரிந்து உடையார்பாளையம்‌ ஜமீன்தார்‌ பொருளுதவி செய்ய, என்‌ தந்தையாருடைய 


விவாகம்‌ இனிது நிறைவேறியது. 


அத்தியாயம்‌ 8 : எனது பிறப்பு 


விவாகம்‌ ஆன பிறகு என்‌ தந்தையார்‌ உடையார்பாளையத்திலேயே இருந்து 
வந்தனர்‌. அக்காலத்தில்‌ தம்‌ தாய்‌ தந்தையரையும்‌ தம்பியாரையும்‌ அழைத்து வந்து 
தம்முடன்‌ இருக்கச்‌ செய்தனர்‌. நடுவில்‌ சில காலம்‌ உத்தமதானபுரம்‌ சென்று இருக்க 
வேண்டுமென்ற ஆவல்‌ அவருக்கு உண்டாயிற்று. அதனால்‌ உடையார்பாளையம்‌ 
ஜமீன்தாரிடம்‌ உத்தரவு பெற்றுக்கொண்டு தாய்‌ தந்தையாரோடும்‌ தம்பியாரோடும்‌ 
உத்தமதானபுரம்‌ வந்து தம்‌ வீட்டில்‌ தங்கியிருந்தார்‌. தம்முடைய தந்தையாரால்‌ 
போக்கியத்திற்கு விடப்பட்ட குடும்ப நிலங்களை மீட்க வேண்டுமென்ற கவலை 
அவருக்கு அதிகமாக இருந்தது. 


அக்காலத்தில்‌ நிலங்களின்‌ விலை அதற்கு முன்பிருந்ததைவிட ஏறிக்கொண்டு 
வந்தது. குடும்ப நிலமாகிய பன்னிரண்டு மாவும்‌ கணபதி அக்கிரகாரத்தில்‌ இருந்த 


அஸ்தாந்தரம்‌ கணபதி ராமைய ரென்பவரிடம்‌ 500 ரூபாய்க்காக என்‌ பாட்டனாரால்‌ 


போக்கியத்துக்கு வைக்கப்பட்டிருந்தது. உத்ததானபுரத்தில்‌ இருந்த [1]அண்ணாத்துரை 


ஐய ரென்பவரிடம்‌ என்‌ பிதா 500 ரூபாய்‌ கடன்‌ வாங்கி அத்தொகையைக்‌ கொண்டு 


பன்னிரண்டு மாநிலத்தையும்‌ மீட்டார்‌. 


அப்பால்‌ அந்நிலத்தில்‌ ஆறு மாவை அண்ணாதுரை ஐயரிடம்‌ தாம்‌ பெற்ற 
தொகைக்காகப்‌ போக்கியத்துக்கு வைத்தார்‌. எஞ்சியிருந்த ஆறு மாநிலத்தில்‌ ஒரு 
பாதியாகிய மூன்று மாவைத்‌ தம்‌ சிறிய தந்தையாராகிய ஐயாக்குட்டி ஐயருக்கு 
அளித்தார்‌. எல்லாம்‌ போக இருந்தது மூன்று மாநிலமே. 


60 


அதிலிருந்து கிடைத்த வருவாய்‌ குடும்பச்‌ செலவுக்குப்‌ போதவில்லை. 
அக்காலத்தில்‌ புன்செய்‌ நிலங்களில்‌ கறிகாய்‌ போட்டு வீட்டுக்கு உபயோகித்துக்‌ 


கொள்வதும்‌ மிகுந்தனவற்றை விற்று மற்றச்‌ செலவுக்கு வைத்துக்‌ கொள்வதும்‌ 
வழக்கம்‌. அப்படிச்‌ செய்து பார்த்தும்‌ கஷ்டம்‌ தீரவில்லை. 


பரம்பரையாக வந்த நிலத்தில்‌ ஒரு பகுதி ஸ்வாதீனமானது குறித்து என்‌ 
பாட்டனாருக்கும்‌ தந்தையாருக்கும்‌ ஒரு வகையில்‌ திருப்தி உண்டாயிற்று. ஆயினும்‌ 
எஞ்சியுள்ள பகுதியையும்‌ கடனிலிருந்து மீட்பதற்கு வழியில்லையே என்ற வருத்தம்‌ 
என்‌ பிதாவுக்கு இருந்து வந்தது. இந்த நிலையில்‌ அவர்‌ என்‌ தாயாருடன்‌ இல்லறம்‌ 
நடத்தத்‌ தொடங்கினார்‌. 


அக்காலத்தில்‌ கபிஸ்தலம்‌ 'எஸ்டேட்‌'டில்‌ மானேஜராகத்‌ தாவீது பிள்ளை 
என்னும்‌ கிறிஸ்தவ கனவான்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ சங்கீதத்தில்‌ விருப்பம்‌ 
உடையவர்‌. கனம்‌ கிருஷ்ணையருடைய நண்பர்‌. என்‌ தந்தையார்‌ கிருஷ்ணையருடைய 
மாணாக்கரென்பதை அறிந்தவராதலின்‌ அவர்‌ என்‌ தந்தையாருடைய க்ஷேம 
லாபங்களைப்‌ பற்றி விசாரித்துக்கொண்டே இருப்பார்‌. உத்தமதானபுரத்தில்‌ 


எந்தையார்‌ இருப்பதையும்‌, அவரது குடும்ப நிலையையும்‌ உணர்ந்து தம்மாலான 
உதவி புரிய வேண்டுமென்று எண்ணினார்‌. என்‌ பிதாவை அடிக்கடி கபிஸ்தலத்துக்கு 
வருவித்து அவருடைய சங்கீதத்தைக்‌ கேட்டு மகிழ்ந்து பொருளுதவி செய்து வந்தார்‌. 
அவர்‌ எந்தையார்‌ பால்‌ காட்டிய மரியாதையைக்‌ கண்ட பிறரும்‌ அவருடைய 


பெருமையை அறிந்து கொண்டனர்‌. ஐயம்பேட்டையிலிருந்த செளராஷ்டிரச்‌ 


செல்வர்களும்‌, கணபதி அக்கிரகாரத்தில்‌ இருந்த அப்பாவைய ரென்பவரும்‌ 
இங்ஙனமே உபகாரம்‌ செய்து வந்தனர்‌. இத்தகைய அன்பர்களுடைய உதவியைப்‌ 
பெற்றுச்‌ சில காலம்‌ என்‌ தகப்பனார்‌ உத்தமதானபுரத்தில்‌ தங்கியிருந்தனர்‌. அப்போது 
அவருக்கு ஸீமந்தம்‌ நடைபெற்றது. 


இவ்வாறு இருக்கையில்‌ மேற்கூறிய தாவீது பிள்ளை வேறு உத்தியோகத்தை 
மேற்கொண்டு அயலூருக்குச்‌ சென்றுவிட்டமையால்‌ அவரால்‌ கிடைத்து வந்த 
பொருளுதவி நின்று போயிற்று. அதனால்‌, காலசேஷபத்திற்குக்‌ கஷ்ட 
முண்டாகுமென்று அறிந்த என்‌ தந்தையார்‌ மீட்டும்‌ குடும்பத்துடன்‌ 
உடையார்பாளையம்‌ சென்று ஜமீன்தாருடைய உதவியைப்‌ பெற்று வாழ்ந்து 


வரலானார்‌. 


61 


அவர்‌ உடையார்பாளையம்‌ சென்ற சமயத்தில்‌ கர்ப்ப தீசைஷ வளர்த்திருந்தார்‌. 
கறுகறுவென்று மீசையும்‌ தாடியும்‌ செழிப்பாக வளர்ந்திருந்தன. அவற்றைக்‌ கண்ட 
ஜமீன்தார்‌, "வேங்கடசுப்பு, உனக்கு இருக்கும்‌ இந்த மீசையைக்‌ கண்டு எனக்கு அதிகப்‌ 
பொறாமை உண்டாகிறது. எனக்கு இப்படி இல்லையே என்று வருந்துகின்றேன்‌" 


என்றாராம்‌. 


ஒரு சமயம்‌ அரியிலூர்‌ ஜமீன்தார்‌ உடையார்பாளையத்திற்கு வந்திருந்தார்‌. 
அவர்‌ உடையார்பாளையம்‌ ஜமீன்தாருக்கு மாப்பிள்ளை. அவர்‌ வந்த காலத்தில்‌ 
அவருக்கும்‌ என்‌ தந்தையாருக்கும்‌ பழக்கம்‌ உண்டாயிற்று. என்‌ தந்தையாரது சங்கீத 
ஞானத்தை அவர்‌ அறிந்து தம்முடன்‌ வந்து அரியிலூரில்‌ இருக்கும்படி வேண்டினார்‌; 
தம்முடைய மாமனாராகிய கச்சிக்‌ கல்யாண ரங்கரிடமும்‌ தமது கருத்தைத்‌ தெரிவித்தார்‌. 
அவர்‌ அதற்கு இணங்கவே என்‌ தந்தையார்‌ தம்‌ குடும்பத்துடன்‌ அரியிலூர்‌ சென்று 
அந்த ஜமீன்‌ சங்கீத வித்துவானாக இருந்து வரத்‌ தொடங்கினார்‌. 


அக்காலத்தில்‌ என்‌ தந்தையார்‌ தம்முடைய சங்கீதத்தால்‌ யாவரையும்‌ 
மகிழ்விக்கும்‌ ஆற்றலை நன்றாகப்‌ பெற்றிருந்தார்‌. அவருக்குப்‌ பல பெரியோர்களின்‌ 
கீர்த்தனங்கள்‌ பாடமாக இருந்தன. கனம்‌ கிருஷ்ணையர்‌, பெரிய திருக்குன்றம்‌ 
சுப்பராமையர்‌, ஸ்ரீரங்கம்‌ ஸ்ரீநிவாஸன்‌ , பல்லவி கோபாலையர்‌, பாபநாச முதலியார்‌, 
ஆனை ஐயா முதலியவர்களுடைய கீர்த்தனங்களை அவர்‌ பாடுவார்‌. பல்லவி 
பாடுவதும்‌ கீர்த்தனங்கள்‌ பாடுவதும்‌ ராக ஆலாபனம்‌ செய்வதும்‌ ஆகியவைகளில்‌ 
அவர்‌ நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார்‌. தாம்‌ பாடும்போது கனமார்க்க முறையைப்‌ 
புலப்படுத்துவார்‌; அருணாசல கவி இயற்றிய இராம நாடக கீர்த்தனங்கள்‌ அவருக்கு 
முற்றும்‌ பாடம்‌. தனியே சங்கீத வினிகைகள்‌ நடத்துவதையன்றி இராமாயண 
கீர்த்தனங்களை இசையுடன்‌ பாடிச்‌ சுருக்கமாகப்‌ பொருள்‌ கூறுதலும்‌ அவருக்கு 
வழக்கமாக இருந்தது. அவர்‌ பாடும்‌ போதெல்லாம்‌ என்‌ சிறிய தகப்பனாராகிய 


சின்னசாமி ஐயரும்‌ சேர்ந்து பாடுவார்‌; பின்பாட்டும்‌ பாடுவதுண்டு. தமிழ்‌, தெலுங்கு, 


வடமொழி என்னும்‌ மூன்று பாஷைகளிலும்‌ உள்ள பல உருப்படிகள்‌ எந்தையாருக்குப்‌ 
பாடமாக இருந்தன. பக்திச்‌ சுவையுள்ள கீர்த்தனங்களையும்‌ வேதாந்த பரமான 


கீர்த்தனங்களையும்‌ மனத்தை உருக்கும்‌ வண்ணம்‌ பாடுவார்‌. 


இத்தகைய ஆற்றல்‌ இருந்தமையால்‌ ஜனங்களுக்கு அவரிடத்தில்‌ மிக்க மதிப்பு 
இருந்தது. கனம்‌ கிருஷ்ணையருடைய மாணாக்க ரென்பதனாலும்‌ பெருமை 
உண்டாயிற்று. கனம்‌ கிருஷ்ணையருடன்‌ சில காலம்‌ என்‌ தகப்பனார்‌ திருக்குன்றத்தில்‌ 
இருந்த காரணம்‌ பற்றி அவரைத்‌ திருக்குன்றத்து ஐயரென்றே பெரும்பாலோர்‌ வழங்கி 


62 


வந்தனர்‌. சங்கீத வித்தையினால்‌ ஒருவாறு காலக்ஷேபம்‌ செய்யலாம்‌ என்ற தைரியம்‌ 
தந்தையாருக்கு இருந்து வந்தது. 


அரியிலூரில்‌ இருந்தபோது அவ்வூர்‌ ஜமீன்தார்‌ எந்தையாரை மரியாதையோடு 
ஆதரித்து வந்தார்‌. அந்த ஜமீனைச்‌ சேர்ந்த இலந்தங்குழி என்னும்‌ கிராமத்தில்‌ 
பத்துக்காணி நிலம்‌ அவருக்கு ஸர்வமானியமாக அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு 
காணிக்கும்‌ வருஷம்‌ ஒன்றுக்கு ஐந்து ரூபாயாக ஐம்பது ரூபாய்‌ வரும்படி கிடைத்தது. 
அதைக்‌ கொண்டும்‌, இடையிடையே அன்பர்களிடமிருந்து கிடைக்கும்‌ உதவியைக்‌ 
கொண்டும்‌ அரியிலூரில்‌ திருப்தியாக என்‌ தந்தையார்‌ வாழ்ந்து வந்தார்‌. அரண்மனை 
உத்தியோகஸ்தர்களுடைய அன்பையும்‌ அந்த ஆஸ்தானத்துச்‌ சங்கீத வித்துவானும்‌ 
தமிழ்‌ வித்துவானுமாக இருந்த சடகோப ஐயங்காரென்பவருடைய பிரீதியையும்‌ அவர்‌ 
பெற்றார்‌. அந்த உத்தியோகஸ்தர்களாகிய கார்காத்த வேளாளச்‌ செல்வர்களும்‌ வேறு 
சிலரும்‌ அவரை ஸ்திரமாகவே அவ்வூரில்‌ இருக்கச்‌ செய்ய வேண்டுமென்று எண்ணி, 
பெருமாள்‌ கோயில்‌ சந்நிதி வீதியில்‌ வட சிறகின்‌ கீழ்‌ கோடியில்‌ அனுமந்தராயன்‌ 
கோயிலுக்கு வடக்கே ஒரு கூரை வீடு கட்டிக்‌ கொடுத்தனர்‌. இது சென்ற ஆனந்த 


வருஷத்திற்கு முந்திய ஆனந்த வருஷம்‌ நிகழ்ந்தது (1854). 


உத்தமதானபுரத்தில்‌ என்‌ தந்தையாருக்கு ஸீமந்தம்‌ நடைபெற்ற பிறகு என்‌ 
மாதாமகர்‌ என்‌ தாயாரைத்‌ தம்‌ ஊராகிய சூரியமூலைக்கு ஒரு நல்ல தினம்‌ பார்த்து 


அழைத்துச்‌ சென்றனர்‌. அங்கே ஆனந்த வருஷம்‌ மாசி மாதம்‌ 9-ஆம்‌ தேதி 
திங்கட்கிழமை (19-2-1855) இரவு நான்‌ பிறந்தேன்‌. என்‌ ஜாதகம்‌ வருமாறு: 


ஆனந்த ' மாசி "9-ஆம்‌ திங்கட்கிழமை; திரிதியை 35, உத்திரட்டாதி 39? 
சாத்யநாம யோகம்‌ 26?, தைதுலாகரணம்‌ 16?, திவி 5?; இந்தச்‌ சுபதினத்தில்‌ ராத்திரி 5? 


நாழிகை யளவில்‌ கன்னியா லக்கினத்தில்‌ சுப ஜனனம்‌. 


HOROSCOPE TABLE ?? 
சந்‌ ரா சனி புசுகேகுருலசனிசூசெசெ புசு ராசி அம்சம்‌ குரு கேலசூசந்ரா 


நான்‌ பிறந்த பிறகு ஐந்து மாதங்கள்‌ என்‌ அன்னையார்‌ சூரியமூலையில்‌ 
இருந்தனர்‌. பிறகு என்‌ பாட்டனார்‌ என்‌ அன்னையாரையும்‌ என்னையும்‌ 
அரியிலூருக்குக்‌ கொணர்ந்து வந்து விட்டுச்‌ சென்றனர்‌. எங்களுக்காகப்‌ புதிதாகக்‌ 
கட்டப்பெற்ற வீட்டில்‌ நான்‌ என்‌ தாயாருடன்‌ புகுந்தேன்‌. 


63 


ஒவ்வொரு தாயும்‌ தன்னுடைய குழந்தையை அதிர்ஷ்டசாலி யென்று கருதுவது 
வழக்கம்‌. தங்களுக்குக்‌ கிடைத்த லாபங்களெல்லாம்‌ அக்குழந்தையின்‌ அதிர்ஷ்ட 
பலனாகவே பாராட்டுவர்‌. என்னுடைய அன்னையாரும்‌ அவ்வாறு சொல்லுவதுண்டு. 
நான்‌ பிறந்த வருஷத்தில்‌ எங்களுக்கென்று அரியிலூரில்‌ ஒரு வீடு ஏற்பட்டது என்‌ 
அதிர்ஷ்டத்தின்‌ பலனென்றே நம்பினார்‌. அது மட்டுமன்று; அந்தப்‌ பக்கத்தில்‌ இருந்த 
ஒரு சந்நியாசி இறந்து போகும்போது, "ஆனந்த வருஷத்தில்‌ இங்கே ஓர்‌ அதிசயம்‌ 
நடக்கப்‌ போகிறது; அதைக்‌ காணாமல்‌ போகிறேன்‌" என்று சொல்லி உயிர்‌ நீத்தாராம்‌. 
இந்த நாட்டிற்கு முதல்‌ முதலாக ரெயிலும்‌ தந்தியும்‌ வந்தமையே அவர்‌ கூறிய அதிசயம்‌ 
என்று எல்லோரும்‌ கூறினார்கள்‌. அந்த அதிசயம்‌ நிகழ்ந்த வருஷத்தில்‌ நான்‌ பிறந்ததும்‌ 
ஒர்‌ அதிசயமென்றே என்‌ தாயாரின்‌ உள்ளத்துள்‌ ஒரு சந்தோஷ உணர்ச்சி உண்டாகி 
யிருக்கக்கூடும்‌. ஆனால்‌ அதை வெளிப்படையாகச்‌ சொல்வதில்லை. "இப்படி ஒரு 
சந்நியாசி சொன்னராம்‌. அந்த வருஷத்தில்தான்‌ நீ பிறந்தாய்‌" என்று பிற்காலத்தில்‌ 
பலமுறை என்‌ அருமை அன்னையார்‌ அன்புடன்‌ கூறியிருக்கிறார்‌. 


அடிக்குறிப்பு 6.A. வைத்தியராமையர்‌, ராவ்பகதூர்‌ 6.A. நடேசையர்‌ 
இவர்களுடைய பாட்டனார்‌ இவர்‌. 


அத்தியாயம்‌ 9 : குழந்தைப்‌ பருவம்‌ 


அரியிலூரில்‌ என்‌ தந்தையார்‌ ஒருவாறு திருப்தியோடு காலங்கழித்து 
வந்தாராயினும்‌, அவருடைய உள்ளத்துள்ளே ஒரு வருத்தம்‌ இருந்தே வந்தது. தம்‌ 
குடும்பக்‌ கடனாகிய 500 ரூபாயைத்‌ திருப்பிக்‌ கொடுக்க முடியவில்லையே என்ற 
எண்ணமே அதற்குக்‌ காரணம்‌. அதனால்‌ அவருக்கு இடையிடையே ஊக்கக்குறைவு 


ஏற்பட்டது. 'எவ்வாறேனும்‌ 500 ரூபாய்‌ சம்பாதித்துக்‌ குடும்பக்‌ கடனைத்‌ தீர்த்து 
நிலங்களை மீட்க வேண்டும்‌' என்ற கவலை அவருக்கு வரவர அதிகரித்து வந்தது. 


இல்லற தர்மத்தை மேற்கொண்ட பிறகு அவருக்குக்‌ குடும்ப பாரம்‌ 
அதிகமாயிற்று. 'குடும்பத்தைப்‌ பாதுகாப்பதற்கே பெரு முயற்சி செய்ய 
வேண்டியிருக்கையில்‌ பழங்கடனைத்‌ தீர்ப்பதற்கு மார்க்கம்‌ ஏது? என்று அவர்‌ எண்ணி 


எண்ணிக்‌ கலக்க முற்றார்‌. ஸமஸ்தான சங்கீத வித்துவானாக இருந்ததில்‌ அவருக்குப்‌ 


64 


பெருமையும்‌ பல அன்பர்களுடைய பழக்கமும்‌ உண்டாயின. ஸமஸ்தான 
நிலத்திலிருந்து கிடைத்த வருஷ வருவாய்‌ ரூபாய்‌ ஐம்பது; ஊரிலுள்ள மூன்று மா 


நிலத்திலிருந்து வந்த வரும்படி அதிகமன்று. இந்த நிலையில்‌ நண்பர்களிடமிருந்து 
காரணமின்றிப்‌ பொருளுதவி பெறுவதையும்‌ அவர்‌ விரும்பவில்லை. அதனால்‌ 


இராமாயண கீர்த்தனங்களை இசையுடன்‌ முறையாகச்‌ சில நாட்கள்‌ படித்துப்‌ பொருள்‌ 


சொல்லிப்‌ பட்டாபிஷேகம்‌ செய்து முடிக்கும்‌ ஒரு முயற்சியைத்‌ தொடங்கினார்‌. 
அம்முயற்சியினால்‌ நல்ல பயன்‌ உண்டாயிற்று. சில இடங்களில்‌ உள்ளவர்கள்‌ 
அவரைத்‌ தங்கள்‌ தங்கள்‌ ஊருக்கு வருவித்து இராமாயண கீர்த்தனம்‌ கேட்கத்‌ 


தொடங்கினர்‌. 


ஒவ்வொரு முறையும்‌ இராமாயணம்‌ நிறைவேறியவுடன்‌ அன்பர்கள்‌ ஒரு 
தொகை தொகுத்து அளிப்பார்கள்‌. அந்தத்‌ தொகை குடும்பத்துக்கு மிகவும்‌ 
உபயோகமாக இருக்கும்‌, இவ்வாறு தொடங்கிய இராமாயண முயற்சியே என்னுடைய 
தந்தையாரின்‌ உள்ளக்‌ கவலையைத்‌ தீர்ப்பதற்கு உதவியாயிற்று. 


அரியிலூருக்கு கிழக்கே மணலேரி என்னும்‌ ஊரொன்று உண்டு. அங்கே 
மணிகட்டி உடையார்‌ என்ற செல்வர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ என்‌ தந்தையாரிடம்‌ 


அன்புடையவர்‌; அடிக்கடி தம்‌ ஊருக்கு வருவித்து அவர்‌ பாட்டைக்‌ கேட்டு 


இராமாயணப்‌ பிரசங்கமும்‌ நடைபெறச்‌ செய்து பொருளுதவி செய்து வந்தார்‌. ஒரு 
சமயம்‌ குடும்பக்‌ கடனைத்‌ தாமே தீர்த்து விடுவதாகவும்‌ சொன்னார்‌. அது கேட்ட என்‌ 
தகப்பனாரது கவலை குறைந்தது. எவ்வாறேனும்‌ கடன்‌ சுமையைப்‌ 


போக்கிவிடலாமென்ற நம்பிக்கை உதயமாயிற்று. 


மணிகட்டி உடையாரைப்‌ போன்ற பல வேளாளச்‌ செல்வர்களுடைய ஆதரவு 
அக்காலத்தில்‌ என்‌ பிதாவுக்குக்‌ கிடைத்தது. என்‌ ஆண்டு நிறைவு அரியிலூரிலே 
மிகவும்‌ சிறப்பாக நடந்தது. முற்கூறிய செல்வர்கள்‌ செய்த உதவிகளே அச்சிறப்புக்குக்‌ 


காரணம்‌. 


அக்காலத்தில்‌ என்‌ தந்தையாரை ஆதரித்தவர்கள்‌ [1] அல்லிநகரம்‌ சோமசுந்தரம்‌ 
பிள்ளை, சுந்தர சபாபதி பிள்ளை, கொத்தவாசல்‌ குமர பிள்ளை, சிவசிதம்பரம்‌ பிள்ளை, 
இராமகிருஷ்ண பிள்ளை, இராமசாமி பிள்ளை, முத்துவேலாயுதம்‌ பிள்ளை, 
பாலகிருஷ்ண பிள்ளை, ஆறுமுகம்‌ பிள்ளை முதலியோர்‌. அரண்மனையில்‌ ராயஸமாக 
இருந்த ராம பத்திரைய ரென்பவரும்‌, ஜமீன்தாரின்‌ குருவாகிய தாத்தாசாரியா 


ரென்பவரும்‌, கிராம முன்சீபாக இருந்த வேங்கட சுப்பைய ரென்பவரும்‌ வக்கீல்‌ 


65 


ரங்காசாரியா ரென்பவரும்‌ அவ்வப்போது தங்கள்‌ தங்களால்‌ இயன்ற உபகாரத்தைச்‌ 


செய்து வந்தார்கள்‌. 


நான்‌ பிறந்தபோது எனக்குச்‌ சாமிநாதன்‌ என்னும்‌ பெயர்‌ இடப்பட்டது. 
சாமிமலை என்னும்‌ ஸ்தலத்திலுள்ள முருகக்‌ கடவுளுக்குச்‌ சாமிநாத னென்பது 
திருநாமம்‌. எங்கள்‌ ஊரினரும்‌ பிறரும்‌ அந்த ஸ்தலத்துக்குச்‌ சென்று வருவார்கள்‌. 
எங்கள்‌ குடும்பத்தினருக்கும்‌ அதில்‌ ஈடுபாடு அதிகம்‌. அது பற்றியே எனக்கு அப்பெயர்‌ 
இட்டார்கள்‌. எல்லோரும்‌ என்னை, 'சாமா' என்றே அழைப்பார்கள்‌. 


சாமிநாதனென்பதே மருவி அவ்வாறு ஆயிற்று. 


என்‌ தந்தையார்‌ இராமாயணப்‌ பிரசங்கம்‌ செய்யுங்‌ காலங்களில்‌ என்‌ சிறிய 
தந்தையாரான சின்னசாமி ஐயர்‌ உதவி புரிவார்‌. அரியிலூர்ச்‌ சஉடஉகோபையங்கார்‌ 
வீணை வாசிப்பதிற்‌ பழக்கமுள்ளவராதலின்‌ அவரிடம்‌ என்‌ சிறிய தகப்பனார்‌ வீணை 


பயின்றார்‌. 


நாங்கள்‌ அரியிலூரில்‌ இருந்த காலத்தில்‌ என்‌ சிறிய தந்தையாருக்குக்‌ 
கலியாணம்‌ நடைபெற்றது. மாயூரத்தில்‌ மகாதானத்‌ தெருவில்‌ இருந்த 
சேஷையரென்பவர்‌ குமாரியாகிய லக்ஷ்மியை அவர்‌ மணந்து கொண்டார்‌. 
இராமாயணப்‌ பிரசங்கத்தினாற்‌ கிடைத்த பணமும்‌ சில செல்வர்களுடைய உதவியாற்‌ 


கிடைத்த பொருளும்‌ அந்தக்‌ கலியாணத்திற்கு உபயோகமாயின. 


அந்த மணத்தின்‌ முன்பும்‌ பின்பும்‌ என்‌ தந்தையார்‌ சில முறை மாயூரம்‌ செல்ல 
நேர்ந்தது. அக்காலத்தில்‌ அங்கே கோபால கிருஷ்ண பாரதியார்‌ இருந்து வந்தார்‌. 
அவருடைய பழக்கம்‌ என்‌ தந்தையாருக்கு உண்டாயிற்று. கோபால கிருஷ்ண 
பாரதியார்‌ சில காலம்‌ கனம்‌ கிருஷ்ணையரிடம்‌ பயின்றவராதலின்‌ அந்த 
வித்துவானுடைய பந்துவும்‌ மாணாக்கருமாகிய என்‌ பிதாவிடம்‌ அவருக்கு மிக்க அன்பு 
உண்டாயிற்று. என்‌ தந்தையாரை அவர்‌ காணும்‌ போதெல்லாம்‌ கனம்‌ 
கிருஷ்ணையருடைய கீர்த்தனங்களைச்‌ சொல்லச்‌ செய்து கேட்டு இன்புறுவார்‌. 
அவருடன்‌ பழகும்போது என்‌ பிதாவுக்குத்‌ தம்‌ குருகுல வாசம்‌ நினைவுக்கு வந்தது. 
இருவரும்‌ சங்கீத சம்பந்தமான சம்பாஷணையிற்‌ பொழுது போக்குவார்கள்‌. இரண்டு 


பேரும்‌ சிவபக்தர்கள்‌; அத்துவைத சாஸ்திரப்‌ பயிற்சியுடையவர்கள்‌. 


அக்காலத்தில்‌ [2] கோபாலகிருஷ்ண பாரதியார்‌ நந்தனார்‌ சரித்திரக்‌ 


கீர்த்தனத்தை இயற்றிப்‌ புகழ்‌ படைத்திருந்தார்‌. பல இடங்களில்‌ அந்தச்‌ சரித்திரத்தைப்‌ 
பிரசங்கம்‌ செய்து வந்தார்‌. தமிழ்நாடு முழுவதும்‌ நந்தன்‌ சரித்திரத்திற்கு ஒரு பிரசித்தி 


66 


உண்டாகி இருந்தது. தாம்‌ நந்தனார்‌ சரித்திரத்தை இயற்றுவதற்குக்‌ காரணமாக இருந்த 
நிகழ்ச்சிகளையும்‌ தம்‌ அநுபவங்களையும்‌ என்‌ தந்தையாரிடம்‌ அவர்‌ சொல்லி 


மகிழ்வார்‌; தம்முடைய கீர்த்தனங்களையும்‌ பாடிக்‌ காட்டுவார்‌. என்‌ தத்தையார்‌ 
அவரிடமிருந்து பல கீர்த்தனங்களைத்‌ தெரிந்துகொண்டார்‌; மாயூரத்திற்கு எந்தையார்‌ 


எப்பொ சென்றாலும்‌ பாரதியாரைப்‌ பாராமல்‌ வருவதில்லை. 
முது ற ® 


பாரதியாருடைய பழக்கம்‌ ஏற்பட்ட பின்பு நந்தன்‌ சரித்திரக்‌ கீர்த்தனங்களிற் 
சிலவற்றையும்‌ என்‌ தந்தையார்‌ தம்‌ இராமாயணப்‌ பிரசங்கத்தினிடையே பாடிக்‌ 
காட்டலானார்‌. அக்கீர்த்தனங்களின்‌ எளிய நடையும்‌ அவற்றில்‌ அமைந்திருந்த பக்திச்‌ 


சுவையும்‌ கேட்போர்‌ உள்ளங்களைக்‌ கவர்ந்தன. 


என்‌ குழந்தைப்‌ பிராயத்தில்‌ எனக்கிருந்த பழக்கம்‌ ஒன்றை என்‌ தாயார்‌ 
சொல்லியிருக்கிறார்‌; நான்‌ காலையில்‌ எழும்பொழுதே எனக்கு ஏதேனும்‌ ஆகாரம்‌ 
கொடுக்க வேண்டுமாம்‌. ரொட்டி, பிஸ்கோத்து முதலிய உணவுப்‌ பொருள்கள்‌ அந்தக்‌ 
காலத்தில்‌ இல்லை. என்‌ தாயார்‌ எனக்காக ஒரு கரண்டியப்பம்‌ ஊற்றி ஓர்‌ இலையில்‌ 
என்‌ படுக்கையின்‌ பக்கத்தில்‌ வைத்து ஒரு பாத்திரத்தால்‌ மூடி வைத்திருப்பாராம்‌. நான்‌ 


எழுந்தவுடன்‌ அந்தப்‌ பாத்திரத்தை ஒரு தட்டுத்‌ தட்டிவிட்டு உள்ளே இருக்கும்‌ 
கரண்டியப்பத்தை எடுத்துத்‌ தின்பேனாம்‌. காலையில்‌ எந்தக்‌ காரியத்தைச்‌ செய்ய 


மறந்தாலும்‌ எனக்காகக்‌ கரண்டியப்பம்‌ பண்ணி வைப்பதை மாத்திரம்‌ என்‌ தாயார்‌ 


மறக்க மாட்டாராம்‌. கரண்டியப்பம்‌ சாப்பிட்ட சிறிது நேரத்துக்குப்‌ பிறகு பழையமுதும்‌ 


சாப்பிடுவதுண்டு. 


நாங்கள்‌ அரியிலூரில்‌ இருந்து வருகையில்‌ என்‌ பாட்டனாருக்கும்‌ 
பாட்டியாருக்கும்‌ முதுமைப்‌ பருவத்‌ தளர்ச்சி மிகுதியாயிற்று. எந்தச்‌ சமயத்தில்‌ தமக்கு 
மரணம்‌ சம்பவிக்குமோ என்று என்‌ பாட்டனார்‌ கலக்கமடைந்திருந்தார்‌. பரம்பரையாக 
இருந்த ஊரைவிட்டு வேறு ஊருக்கு வந்து இருப்பதில்‌ அவருக்குத்‌ திருப்தி 
உண்டாகவில்லை. வேறுவழி இல்லாமையால்‌ அரியிலூரில்‌ வந்து இருந்தார்‌. 
ஆயினும்‌, வந்த ஊரிலே இறப்பதை அவர்‌ விரும்பவில்லை. "நம்முடைய ஊரில்‌ நம்‌ 
வீட்டில்‌ பந்துக்கள்‌ சூழ்ந்த இடத்தில்‌ மரணமடைய வேண்டும்‌" என்றே அவர்‌ 
விரும்பினார்‌. நதி தீரத்தைச்‌ சார்ந்துள்ள உத்தமதானபுரத்தை விட்டுக்‌ காட்டு நாட்டில்‌ 
உயிர்‌ நீப்பதைப்பற்றி நினைக்கும்‌ போதே அவருக்குத்‌ துக்கம்‌ பொங்கும்‌. 


ஒரு நாள்‌ என்‌ தகப்பனாரிடம்‌ தம்முடைய கருத்தை என்‌ பாட்டனார்‌ 
தெரிவித்தார்‌. குடும்ப பாரத்தினால்‌ நைந்த மனமுடைய அவருக்கு மீண்டும்‌ கவலை 
உண்டாயிற்று. "ஏதோ ஒருவிதமாக இங்கே வந்து நிலையாக வாழத்‌ தொடங்கினோம்‌. 


67 


கடவுள்‌ கிருபையால்‌, கடன்‌ வாங்காமல்‌ தம்பிக்குக்‌ கலியாணம்‌ நடத்தினோம்‌. 
ஊருக்குப்‌ போனால்‌ நாம்‌ எவ்வாறு காலசேஷபம்‌ செய்ய முடியும்‌?" என்ற 


யோசனையில்‌ ஆழ்ந்தார்‌. 


என்‌ பாட்டனாரோ அடிக்கடி தம்‌ கருத்தை வற்புறுத்தி வந்தார்‌. முதுமைப்‌ 
பருவத்தில்‌ அவருக்கு இருக்கும்‌ ஆசையை நிறைவேற்றாமல்‌ இருப்பது பாவமென்ற 
நினைவும்‌ என்‌ பிதாவுக்கு உண்டாயிற்று. இருதலைக்கொள்ளி எறும்பு போலக்‌ 
கலங்கினார்‌. தம்‌ பெற்றோரை உத்தமதானபுரத்திற்கு அனுப்பிவிடலாமா என்றும்‌ 
எண்ணினார்‌. இறுதிக்‌ காலத்தில்‌ தம்‌ குமாரர்‌ அருகில்‌ இருக்கவேண்டுமென்று கருதியே 
என்பாட்டனார்‌ உடையார்பாளையத்திற்கும்‌ பின்பு அரியிலூருக்கும்‌ வந்தார்‌. ஆதலின்‌ 


தம்மைப்‌ பிரிந்து அவர்‌ இருத்தல்‌ அரிது என்பதை நினைத்துப்‌ பார்த்த எந்தையார்‌, 
"எவ்வாறானாலும்‌ சரி; அவருடைய இஷ்டத்தைப்‌ பூர்த்தி செய்வதுதான்‌ நம்‌ கடமை" 
என்ற உறுதிபூண்டு அரியிலூர்‌ ஜமீன்தாரிடமும்‌ மற்ற அன்பர்களிடமும்‌ விடை 
பெற்றுக்கொண்டு தம்‌ குடும்பத்துடன்‌ உத்தமதானபுரம்‌ வந்து சேர்ந்தார்‌. 


உத்தமதானபுரம்‌ வந்த பின்பும்‌ சில வருஷங்கள்‌ என்‌ பாட்டனாரும்‌ பாட்டியாரும்‌ 
ஜீவித்திருந்தனர்‌. இடையிடையே என்‌ தந்தையார்‌ வெளியூர்களுக்குச்‌ சென்று 
இராமாயணப்‌ பிரசாங்கம்‌ செய்து பொருள்‌ ஈட்டி வருவார்‌. அப்படிச்‌ சென்றிருக்கும்‌ சில 
நாட்களில்‌ என்‌ பாட்டனாருக்கு மனக்கலக்கம்‌ அதிகமாகிவிடும்‌. எந்தையார்‌ 
அரியிலூருக்கும்‌ சென்று ஜமீன்தாரையும்‌ தம்‌ அன்பர்களையும்‌ பார்த்து அவர்களால்‌ 
கிடைக்கும்‌ பொருளையும்‌ தம்‌ ஸர்வ மானியத்திலிருந்து கிடைப்பதையும்‌ பெற்று 
வருவார்‌. பாபநாசத்தில்‌ இருந்த வக்கீல்களாகிய கபிஸ்தலம்‌ கிருஷ்ணசாமி ஐயங்கார்‌, 
வேங்கடராவ்‌ என்பவர்களும்‌, போலீஸ்‌ இன்ஸ்பெக்டர்‌ முத்தியாலு நாயக்க 


ரென்பவரும்‌ அக்காலத்தில்‌ அவருக்குப்‌ பொருளுதவி செய்து ஆதரித்து வந்தனர்‌. 


எனது மூன்றாம்‌ பிராயத்தில்‌ எனக்கு ஒரு சகோதரி பிறந்தாள்‌. 
அப்பெண்ணுக்குத்‌ தையல்நாயகி என்ற பெயர்‌ வைத்தார்கள்‌. ஸ்திரீகளுக்குப்‌ பெண்‌ 
குழந்தைகளிடம்‌ அதிக அன்பு இருப்பது உலக இயல்பு. என்‌ அன்னையார்‌ 
அக்குழந்தையிடம்‌ மிக்க வாத்ஸல்யம்‌ உடையவராக இருந்தார்‌. அந்தக்‌ குழந்தை சில 
வருஷம்‌ வாழ்ந்திருந்து இறந்து போயிற்று. அப்போது என்‌ தாயார்‌ துடிதுடித்துப்‌ 
போனார்‌. அந்தக்‌ குழந்தை இறந்த துக்கம்‌ அவருடைய நெஞ்சில்‌ பல வருஷங்கள்‌ 
ஆறாமல்‌ இருந்தது நான்‌ இளம்பருவத்தில்‌ விஷமம்‌ செய்தபோது சில சமயங்களில்‌ என்‌ 


தாயார்‌ என்னை அடித்து வைவார்‌. அவ்வாறு வையும்‌ சில சமயங்களில்‌ அவர்‌ கூறும்‌ 
வார்த்தைகள்‌ இறந்துபோன அக்குழந்தையின்பால்‌ அவருக்கு எவ்வளவு பற்று 
இருந்ததென்பதைப்‌ புலப்படுத்தும்‌. பெண்‌ குழந்தையை இழந்த குறை என்‌ 


68 


தாயாருக்குத்‌ தீரவே இல்லை; அந்தக்‌ குழந்தைக்குப்‌ பிறகு எனக்குத்‌ தங்கையே 


பிறக்கவில்லை. 


எனக்கு ஐந்தாம்‌ பிராயம்‌ நடைபெற்ற போது வித்தியாப்‌ பியாசம்‌ 
செய்வித்தார்கள்‌. என்‌ பாட்டனார்‌ அரிச்சுவடி சொல்லித்‌ தந்தார்‌. முதலில்‌ 
உத்தமதானபுரத்தில்‌ தெற்கு வடக்குத்‌ தெருவில்‌ இருந்த பள்ளிக்கூடத்தில்‌ நாராயண 
ஐய ரென்பவரிடம்‌ சில மாதங்களும்‌, பிறகு வடக்குத்‌ தெருவில்‌ இருந்த 
பள்ளிக்கூடத்தில்‌ சாமிநாதைய ரென்பவரிடம்‌ சில வருஷங்களும்‌ படித்தேன்‌. தமிழில்‌ 
கீழ்வாயிலக்கம்‌. நெல்‌ இலக்கம்‌ முதலியவற்றையும்‌, வடமொழியில்‌ சில நூல்களும்‌ 
படித்தேன்‌. பள்ளிக்கூடத்தில்‌ படிப்பதோடு வீட்டிலும்‌ என்‌ பாட்டனார்‌, தந்தையார்‌, 
சிறிய தகப்பனார்‌ ஆகியவர்களும்‌ எனக்குக்‌ கற்பித்து வந்தனர்‌. 


அடிக்குறிப்பு இவர்‌ தஞ்சையில்‌ வக்கீலாக இருந்தவரும்‌ தமிழறிஞரும்‌ என்‌ 
அன்பருமாகிய ராவ்பகதூர்‌ ஸ்ரீ கே. எஸ்‌. ஸ்ரீநிவாச பிள்ளையின்‌ தந்தையார்‌. 
இவற்றை நான்‌ எழுதிப்‌ பதிப்பித்துள்ள கோபால கிருஷ்ண பாரதியார்‌ சரித்திரத்திற்‌ 
காணலாம்‌. 


அத்தியாயம்‌ 10 : இளமைக்‌ கல்வி 


முதலில்‌ உத்தமதானபுரத்தில்‌ எனக்கு உபாத்தியாயராக இருந்த நாராயணையர்‌ 
சற்றேறக்குறைய முப்பத்தைந்து பிராயம்‌ கொண்டவர்‌; நல்ல வடிவம்‌ உடையவர்‌. 
அவரைக்‌ காணும்போது எனக்கும்‌ மற்றப்‌ பிள்ளைகளுக்கும்‌ பயம்‌ உண்டாகும்‌; 
பிரம்பை அதிகமாக அவர்‌ உபயோகிப்பார்‌. அவரை நினைக்கும்போதெல்லாம்‌ 


அவருடைய பிரம்படிதான்‌ எனக்கு ஞாபகம்‌ வருகிறது. 


அவரது பள்ளிக்கூடத்தில்‌ அக்கிரகாரத்துப்‌ பிள்ளைகளும்‌ குடியானத்‌ தெருப்‌ 
பிள்ளைகளும்‌ படித்தார்கள்‌. அடிக்கிற விஷயத்தில்‌ அவர்‌ யாரிடமும்‌ பக்ஷபாதம்‌ 
காட்டுவதில்லை. பிள்ளைகளுக்குள்‌ பிச்சு என்று ஒருவன்‌ இருந்தான்‌. அவன்‌ 
தகப்பனார்‌ பணக்காரர்‌. அதனால்‌ அவனுக்குச்‌ சிறிது கர்வமும்‌ தைரியமும்‌ இருந்தன. 
உபாத்தியாயர்‌ அடிக்கும்போது அவன்‌ திருப்பி அடிக்க முயல்வான்‌. 
முரட்டுத்தனத்தினால்‌ குழந்தைகளை அடக்கியாள்வது கஷ்டமென்பதை அந்த 
உபாத்தியாயர்‌ தெரிந்து கொள்ளவில்லை. அவருக்கு அவருடைய கைப்பிரம்பே 
செங்கோலாக இருந்தது. எல்லாப்‌ பிள்ளைகளும்‌ தம்முடைய தண்டனையை ஏற்றுக்‌ 


69 


கொள்ளும்போது பிச்சு மாத்திரம்‌ எதிர்த்தால்‌ அவர்‌ சும்மா இருப்பாரா? மேலும்‌ மேலும்‌ 
கடுமையான தண்டனைகளை விதித்தார்‌. அவன்‌ சிறிதும்‌ அடங்கவில்லை. பிறகு 
அவனைப்‌ பள்ளிக்கூடத்தை விட்டே நீக்கிவிட்டார்‌. "அவன்‌ பெற்ற விடுதலை நமக்கும்‌ 


கிடைக்காதா?" என்று விரும்பிய பிள்ளைகளும்‌ உண்டு. 


பள்ளிக்கூடத்‌ தொல்லையிலிருந்து நீங்கிய பிச்சு பிறகு படிப்பைப்‌ பற்றி 


நினைப்பதே இல்லை. பிற்காலத்தில்‌ கையெழுத்துப்‌ போடுவதைத்தவிர வேறு ஒன்றும்‌ 
எழுதவோ படிக்கவோ இயலாதவனாக இருந்தான்‌. பணக்காரப்‌ பிச்சுவையருக்குப்‌ 


படிப்பிருந்தால்‌ என்ன? இராவிட்டால்‌ என்ன? 


நாராயணையர்‌ அரிச்சுவடி, எண்சுவடி முதலியவைகளைத்தான்‌ கற்பிப்பார்‌. 
அவரிடம்‌ நான்‌ கற்ற பின்பு சாமிநாதையரது பள்ளிக்கூடத்தில்‌ சேர்ந்தேன்‌. 
அங்கேதான்‌ ஏட்டில்‌ எழுதக்‌ கற்றுக்கொண்டேன்‌. அக்காலத்தில்‌ காகிதம்‌ பள்ளிக்கூடம்‌ 
வரைக்கும்‌ வரவில்லை. சிலேட்டும்‌ இல்லை. முதலில்‌ மாணாக்கன்‌ மணலில்‌ எழுதிப்‌ 
பழக வேண்டும்‌. பிறகு அவனே எழுத்தாணியால்‌ ஓலைச்சுவடியில்‌ எழுதக்‌ 


கற்றுக்கொள்ள வேண்டும்‌. 


சாமிநாதையர்‌ சங்கீதமும்‌ ஸம்ஸ்கிருதமும்‌ தெரிந்தவர்‌. முன்பே அவரைப்‌ பற்றி 
எழுதியிருக்கிறேன்‌. எனக்கு அவர்‌ சம்சேஷப ராமாயணம்‌, விஷ்ணு ஸஹஸ்ரநாமம்‌, 
நீதி சாரம்‌, அமரம்‌ மூன்று காண்டங்கள்‌ என்பவற்றைப்‌ போதித்தார்‌. அவ்வளவும்‌ 
எனக்கு மனப்பாடமாக இருந்தன. தமிழும்‌ கணக்கும்‌ கற்பித்தார்‌. அவர்‌ 
நாராயணையரைப்போல்‌ கடுமையானவர்‌ அல்லர்‌. ஆனாலும்‌ அந்தக்‌ காலத்துக்‌ கிராம 


உபாத்தியாயர்களுக்குப்‌ பிரம்பு ஆடாவிட்டால்‌ மாணாக்கர்கள்‌ படிக்க 


மாட்டார்களென்ற எண்ணம்‌ பரம்பரையாக இருந்து வந்தது; அவருக்கும்‌ அந்தக்‌ 


கொள்கை உண்டு. 


கிராமத்துப்‌ பள்ளிக்கூடங்களைத்‌ திண்ணைப்‌ பள்ளிக்‌ கூடங்கள்‌ என்றும்‌ 
சொல்லுவார்கள்‌. அந்தப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ மாணாக்கர்கள்‌ பயிலும்‌ முறையே வேறு. 


இப்போது அதனை எங்கும்‌ பார்க்க முடியாது. 


பிள்ளைகள்‌ யாவரும்‌ விடியற்காலையில்‌ ஐந்து மணிக்கே எழுந்து 
சுவடித்தூக்கோடு பள்ளிக்கூடத்திற்கு வந்துவிடவேண்டும்‌. சுவடிகளை யெல்லாம்‌ 
வைத்துத்‌ தூக்கிச்‌ செல்லும்‌ கயிறுகள்‌ சேர்ந்த பலகைக்குச்‌ சுவடித்தூக்கென்று பெயர்‌. 
அந்தத்‌ தூக்கு ஒருவகை உறியைப்‌ போல இருக்கும்‌. தூக்கைப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ 


70 


ஓரிடத்தில்‌ மாட்டிவிட்டுப்‌ பிள்ளைகள்‌ முறைப்படி இருந்து முதல்‌ நாள்‌ நடந்த 
பாடங்களைப்‌ பாராமல்‌ ஒப்பிக்க வேண்டும்‌. அதற்கு முறை சொல்லுதல்‌ என்று பெயர்‌. 


அப்போது உபாத்தியாயர்‌ வீட்டிற்குள்‌ படுத்துக்‌ கொண்டிருப்பார்‌; அல்லது வேறு 
ஏதேனும்‌ செய்து வருவார்‌. அவரை எதிர்பாராமல்‌ பிள்ளைகள்‌ பாடங்களை முறை 


சொல்ல வேண்டும்‌. அதை அவர்‌ உள்ளே இருந்தபடியே கவனிப்பார்‌. பெரும்பாலும்‌ 


திண்ணைப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ உபாத்தியாயரது வீட்டுத்‌ திண்ணையிலேயே இருக்கும்‌. 


ஆறு மணிக்குமேல்‌ பிள்ளைகளைல்லாம்‌ வாய்க்கால்‌ அல்லது குளம்‌ முதலிய 
இடங்களுக்குப்‌ போய்த்‌ தந்த சுத்தி செய்து தங்கள்‌ தங்கள்‌ குலத்திற்கேற்ற 
சின்னங்களைத்‌ தரித்துக்கொண்டு ஸந்தியா வந்தனமோ வேறு அனுஷ்டானமோ 
செய்வார்கள்‌. பிறகு தங்கள்‌ வஸ்திரங்களில்‌ மணலை எடுத்துக்கொண்டு 
மூஷிகவாகனம்‌, ஸரஸ்வதி ஸ்தோத்திரம்‌ முதலியவற்றைச்‌ சொல்லிக்கொண்டே 
பள்ளிக்கூடத்திற்கு வருவார்கள்‌. முன்பிருந்த பழைய மணலை அகற்றிவிட்டுப்‌ புதிய 
மணலைப்‌ பரப்புவார்கள்‌. எழுதுவதற்குரியவர்கள்‌ அதில்‌ எழுதுவார்கள்‌; மற்றவர்கள்‌ 


தங்கள்‌ பாடங்களைப்‌ படிப்பார்கள்‌. 


ஒன்பது மணிக்குப்‌ பிள்ளைகளைப்‌ பழையது (பழைய அமுது) சாப்பிடவிடுவது 
வழக்கம்‌. அப்பொழுது உபாத்தியாயர்‌ ஒரு பக்கத்தில்‌ வீற்றிருந்து ஒவ்வொரு 
பிள்ளையின்‌ கையிலும்‌ பிரம்பால்‌ அடித்து அனுப்புவார்‌. பழைய சோற்று ருசியில்‌ 


பள்ளிக்கூட ஞாபகம்‌ மறக்கக்‌ கூடாதென்பதற்காக அங்ஙனம்‌ செய்வார்‌ போலும்‌! 


பிள்ளைகளுக்குள்ளே கெட்டிக்காரனாகவும்‌ பலசாலியாகவும்‌ இருப்பவனை 
உபாத்தியாயர்‌ சட்டாம்‌ பிள்ளையாக நியமிப்பார்‌. அவன்‌ புத்திசாலியாக 
இராவிட்டாலும்‌ பலசாலியாக இருக்க வேண்டியது அவசியம்‌. உபாத்தியாயருக்குப்‌ 
பிரதிநிதியாகப்‌ பிள்ளைகளை அடக்கி யாள்வதும்‌ பாடம்‌ ஒப்பிக்கக்‌ கேட்பதும்‌ அவன்‌ 
வேலைகள்‌. அவனிடம்‌ எல்லோரும்‌ அடங்கி நடக்க வேண்டும்‌. சில பிள்ளைகள்‌ 
அவனுக்கு வேண்டிய தின்பண்டங்களைக்‌ கொடுத்துத்‌ தம்‌ வசப்படுத்தி 
உபாத்தியாயருடைய பிரியத்தையும்‌ அவன்‌ மூலமாகச்‌ சம்பாதிப்பார்கள்‌. சில 
சமயங்களில்‌ உபாத்தியாயரது கடுமையைக்‌ காட்டிலும்‌ சட்டாம்‌ பிள்ளையின்‌ கடுமை 


அதிகமாக இருக்கும்‌. 


மாணாக்கர்களுக்குள்‌ பழையவர்கள்‌ புதியவர்களுக்குக்‌ கற்பிப்பதும்‌ பள்ளிக்கூட 


வழக்கங்களில்‌ ஒன்று. 


71 


பன்னிரண்டு மணிக்குமேல்‌ மத்தியானச்‌ சாப்பாட்டுக்குப்‌ பிள்ளைகள்‌ வீட்டுக்குச்‌ 


செல்வார்கள்‌. பிறகு மூன்று மணிக்கு மீண்டும்‌ பாடம்‌ தொடங்கப்படும்‌. இரவு ஏழு 


மணி வரையிற்கூடப்‌ பள்ளிக்கூடம்‌ நடைபெறுவதுண்டு. 


ஒவ்வொரு நாளும்‌ பாடங்கள்‌ முடிந்தவுடன்‌ பிள்ளைகளை வீட்டுக்கு 
அனுப்பும்போது அவர்களது ஞாபக சக்தியை விருத்தி செய்விப்பதற்காக 
அவ்வொருவருக்கும்‌ பூ, மிருகம்‌, பட்சி, ஊர்‌ இவற்றின்‌ பெயர்களில்‌ வகைக்கு 
ஒவ்வொன்றை உபாத்தியாயர்‌ சொல்லி அனுப்புவார்‌. அந்தப்‌ பெயர்களை மறுநாள்‌ 
மறவாமல்‌ வந்து சொல்ல வேண்டும்‌. 'மறந்து போய்விடுவோமோ' என்ற பயத்தால்‌ சில 
பிள்ளைகள்‌ வீடு சென்றவுடன்‌ தமக்கு உபாத்தியாயர்‌ சொன்ன பொருள்களின்‌ 
பெயர்களைத்‌ தம்‌ தாய்‌ தகப்பனாரிடம்‌ சொல்லி விடுவார்கள்‌. மறுநாள்‌ 
விடியற்காலையில்‌ அவர்களிடம்‌ அவற்றைத்‌ கேட்டுத்‌ தெரிந்துகொண்டு வந்து 


சொல்வார்கள்‌. 


பள்ளிக்கூடத்திற்குக்‌ காலையில்‌ ஐந்து மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால்‌ 
துணைக்கு யாரையேனும்‌ பிள்ளைகள்‌ அழைத்து வருவார்கள்‌; பெரும்பாலும்‌ முதிய 
ஸ்திரீகளை அழைத்து வருவதே வழக்கம்‌. நேரம்‌ கழித்து வந்தால்‌ பிரம்படி பலமாகக்‌ 
கிடைக்குமே என்ற பயத்தால்‌ ஒவ்வொருவனும்‌ எல்லோருக்கும்‌ முன்பே வந்துவிட 
முயல்வான்‌. இவ்வாறு வருவதன்‌ பிரயோசனம்‌ பழையதுக்கு உபாத்தியாயர்‌ வீட்டுக்கு 
விடும்போது தெரியும்‌. வழக்கப்படி பிள்ளைகளைப்‌ பிரம்பினால்‌ அடித்து 
அனுப்பும்போது, முதலில்‌ வந்தவன்‌ கையில்‌ பிரம்பினால்‌ தடவி விடுவார்‌; இரண்டாம்‌ 
பையனை மெல்ல அடிப்பார்‌. வரவர அடி அதிகமாகும்‌; பலமாகவும்‌ விழும்‌. இதனால்‌, 
முதல்‌ நாள்‌ பலமான அடி வாங்கினவன்‌ அதற்குப்‌ பயந்து மறுநாள்‌ எல்லோருக்கும்‌ 
முன்பே வந்து விடுவான்‌. முதலில்‌ வருபவனை வேத்தான்‌ என்று சொல்வார்கள்‌. 
வேற்றான்‌ என்னும்‌ சொல்லே அவ்வாறு வந்தது. மற்றவர்களை விட வேறான 
தனிப்பெருமை உடையவனென்பது அதன்‌ பொருள்‌. உபாத்தியாயரது கைக்கோலின்‌ 


அடியைப்‌ பெறாமல்‌ தடவுதலை மாத்திரம்‌ பெறுவது ஒரு தனிப்பெருமை யல்லவா? 


சில சமயங்களில்‌, 'நாமே இன்று முதலில்‌ வந்து விட்டோம்‌' என்ற 
பெருமிதத்தோடு ஒரு பிள்ளை தன்‌ துணைக்கு வந்த பாட்டியோடு பள்ளிக்கூடத்தில்‌ 
நுழைவான்‌. ஆனால்‌ இவனுக்கு முன்பே ஒருவன்‌ அங்கே இருப்பான்‌. இருட்டில்‌ அவன்‌ 
இருப்பது இவனுக்குத்‌ தெரியாது. ஆனாலும்‌ தான்‌ முன்‌ வந்ததாக எண்ணி இவன்‌ 
சந்தோஷப்படக்‌ கூடாதென்னும்‌ நினைவினால்‌ அங்கிருப்பவன்‌ இவன்‌ புகுந்தவுடன்‌ 
சிறிது கனைப்பான்‌. அப்போது இவனுடைய மகிழ்ச்சி எங்கோ பறந்து போய்விடும்‌. 


72 


பிள்ளைகளுக்கு மணல்தான்‌ சிலேட்டின்‌ ஸ்தானத்தில்‌ இருந்தது. 
பனையேடுதான்‌ புஸ்தகம்‌. எழுத்தாணியே பேனா. உபாத்தியாயர்‌ எழுதித்‌ தரும்‌ ஏட்டுச்‌ 
சுவடியிலிருந்து முதலில்‌ நெடுங்கணக்கை (அரிச்சுவடியை)க்‌ கற்றுக்‌ கொள்வான்‌ 
மாணாக்கன்‌. அப்பால்‌ எண்சுவடி முதலிய சுவடிகள்‌ பெற்றுப்‌ படிப்பான்‌. ஓலை 
வாரவும்‌, சுவடி சேர்க்கவும்‌, நன்றாக எழுதவும்‌ தெரிந்துகொள்வதற்குப்‌ பல நாளாகும்‌. 
சுவடியைப்‌ பிரித்து ஒழுங்காகக்‌ கட்டுவதற்குக்கூடப்‌ பழக்கம்‌ வேண்டும்‌. 
பிள்ளைகளுக்கு எழுத்துப்‌ பழக்கம்‌ உண்டாக உபாத்தியாயர்‌ ஓர்‌ ஓலையில்‌ எழுதித்‌ 
தருவார்‌. பிள்ளைகள்‌ அதே மாதிரி எழுதிப்‌ பழகுவார்கள்‌. அந்த மூல ஓலைக்குச்‌ சட்டம்‌ 


என்று பெயர்‌. 


ஏட்டுச்‌ சுவடிகளில்‌ மஞ்சள்‌, ஊமத்தையிலைச்சாறு, வசம்புக்கரி 
முதலியவற்றைத்‌ தடவிப்‌ படிப்பது வழக்கம்‌, எழுத்துக்கள்‌ தெளிவாகத்‌ தெரிவதற்கும்‌ 
பூச்சிகள்‌ வராமல்‌ இருப்பதற்கும்‌ அவ்வாறு செய்வார்கள்‌. ஏட்டுச்‌ சுவடிகளுக்குக்‌ 
குறிப்பிட்ட அளவு ஒன்றும்‌ இல்லை. வெவ்வேறு அளவில்‌ அவை இருக்கும்‌. 
சுவடிகளில்‌ ஒற்றைத்‌ துவாரம்‌ இருக்கும்‌. ஒரு நூற்கயிற்றைக்‌ கிளிமூக்கு என்ற ஒன்றில்‌ 
முடிந்து சுவடியின்‌ துவாரத்தின்‌ வழியே செலுத்தி அதைக்‌ கட்டுவார்கள்‌. 
பனையோலையை நரம்போடு சேர்த்துச்‌ சிறுசிறு துண்டுகளாக நறுக்கிக்‌ 
கிளிமூக்குகளாக உபயோகப்படுத்துவார்கள்‌. கிளிமூக்கிற்குப்‌ பதிலாகப்‌ 
பொத்தானையோ, துவாரம்‌ பண்ணின செம்புக்‌ காசையோ, சோழியையோ முடிவதும்‌ 


உண்டு. 


ஏடுகளின்‌ ஆரம்பத்திலும்‌ இறுதியிலும்‌ வெற்றேடுகள்‌ சில சேர்த்திருப்பார்கள்‌. 


எழுத்தாணிகளில்‌ குண்டெழுத்தாணி, வாரெழுத்தாணி, மடக்கெழுத்தாணி என 
வெவ்வேறு வகை உண்டு. வாரெழுத்தாணிக்குப்‌ பனையோலையினாலே உறைசெய்து 
அதற்குள்‌ செருகி வைப்பார்கள்‌. மடக்கெழுத்தாணிக்குப்‌ பிடி இருக்கும்‌; மடக்கிக்‌ 
கொள்ளலாம்‌, அந்தப்பிடி மரத்தினாலோ தந்தத்தினாலோ மாட்டுக்‌ கொம்பினாலோ 


அமைக்கப்படும்‌. 


ஒரு பையன்‌ புதியதாக ஒரு நூலைப்‌ படிக்கத்‌ தொடங்குவதைச்‌ சுவடி துவக்கல்‌ 
என்பார்கள்‌. பனையோலையில்‌ அந்த நூலை எழுதி மஞ்சள்‌ தடவி விநாயக பூஜை 
முதலியவற்றைச்‌ செய்து பையனிடம்‌ கொடுத்து உபாத்தியாயர்‌ படிப்பிப்பார்‌. அவன்‌ 
வீட்டிலிருந்து வந்த காப்பரிசி நிவேதனம்‌ செய்யப்படும்‌. அது தேங்காய்த்‌ துண்டு, 


73 


எள்ளு, வெல்லம்‌ இவைகள்‌ சேர்க்கப்‌ பெற்று மிகச்சுவையாக இருக்கும்‌. அதைப்‌ 
பிள்ளைகளுக்கும்‌ பிறருக்கும்‌ விநியோகம்‌ செய்வார்கள்‌. அன்றைத்‌ தினம்‌ 


பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை நாளாகும்‌. 


சுவடி துவக்கலென்றால்‌ பிள்ளைகளுக்கு அளவற்ற சந்தோஷம்‌ உண்டாகும்‌. 
புதிய நூலைக்‌ கற்பதனால்‌ உண்டாவதன்று அது; "காப்பரிசி கிடைக்கும்‌; பள்ளிக்கூடம்‌ 


இராது" என்ற ஞாபகமே அதற்குக்‌ காரணம்‌. 


பெளர்ணமி, அமாவாசை, பிரதமை, அஷ்டமியாகிய தினங்களில்‌ பள்ளிக்கூடம்‌ 
நடைபெறாது. அந்த விடுமுறை நாட்களை 'வாவு' என்று சொல்வார்கள்‌. உவா 
என்பதே அவ்வாறு மருவியது. உவா என்பது பெளர்ணமிக்கும்‌ அமாவாசைக்கும்‌ 


பெயர்‌. 


ஒவ்வொரு பிள்ளையும்‌ தினந்தோறும்‌ உபாத்தியாயருக்கு ஏதேனும்‌ ஒரு 
பொருள்‌ கொண்டுவந்து கொடுப்பான்‌; ஒரு விறகோ, வறட்டியோ, காயோ, பழமோ 
தருவது வழக்கம்‌. விசேஷ தினங்களில்‌ அந்த விசேஷத்திற்கு உபயோகப்படும்‌ 
பொருள்களைத்‌ தருவார்கள்‌. விடுமுறை நாட்களில்‌ பணமும்‌ கொடுப்பதுண்டு. அதை 


'வாவுக்‌ காசு' என்று சொல்லுவர்‌. 


உபாத்தியாயருக்கு மாதம்‌ கால்‌ ரூபாய்‌ சம்பளம்‌ ஒவ்வொரு பையனும்‌ 
கொடுப்பான்‌. பணக்காரர்கள்‌ வருஷாசனமாக நெல்‌ கொடுப்பார்கள்‌. விசேஷ 
காலங்களில்‌ மரியாதையும்‌ செய்வார்கள்‌. நவராத்திரி காலங்களில்‌ உபாத்தியாயருக்கு 


ஒரு வகையான வரும்படி உண்டு. அந்த உத்ஸவத்தை 'மானம்பூ' என்று சொல்வார்கள்‌; 


மகா நோன்பு என்னும்‌ சொல்லே அந்த உருவத்தை அடைந்தது. அக்காலத்தில்‌ 
பிள்ளைகள்‌ நன்றாக அலங்கரித்துக்கொண்டு வந்து பாட்டுப்‌ பாடுவார்கள்‌; 
கோலாட்டம்‌ போடுவார்கள்‌. அதற்கெனவே தனியே பாட்டுக்கள்‌ உண்டு. 
ஒவ்வொருவர்‌ வீட்டுக்கும்‌ பிள்ளைகளை அழைத்துச்‌ சென்று பாடச்‌ செய்வது 
உபாத்தியாயர்‌ வழக்கம்‌. வெளியூருக்கும்‌ அழைத்துச்‌ செல்வது உண்டு. அவரவர்கள்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ நிலைமைக்குத்‌ தக்கபடி பணம்‌ தருவார்கள்‌. இந்தப்‌ பணம்‌ முழுவதையும்‌ 
உபாத்தியாயர்‌ எடுத்துக்‌ கொள்வார்‌. மானம்பூ வருவாயினால்தான்‌ உபாத்தியாயர்கள்‌ 


தங்கள்‌ வீட்டுக்‌ கல்யாணம்‌ முதலிய காரியங்களைச்‌ சிறப்பாக நடத்துவார்கள்‌. 


உபாத்தியாயருக்கு அக்காலத்தே கணக்காயரென்ற ஒரு பெயருண்டு. கிராமத்து 


ஜனங்கள்‌ உபாத்தியாயரிடம்‌ மரியாதையோடு பழகுவார்கள்‌. பிள்ளைகளை அவர்‌ 


74 


என்ன செய்தாலும்‌ அது குறித்து வருத்தமடைய மாட்டார்கள்‌. அவரைக்‌ கேட்கவும்‌ 
மாட்டார்கள்‌. வீட்டில்‌ விஷமம்‌ செய்யும்‌ பிள்ளைகளை உபாத்தியாயரிடம்‌ சொல்லி 
அடக்குவார்கள்‌. இளமைப்‌ பருவம்‌ முழுவதும்‌ பிள்ளைகள்‌ உபாத்தியாயருடைய 


ஆட்சியின்‌ கீழ்‌ இருக்கவேண்டும்‌. 


அவரையே தெய்வமாக மதிப்பதும்‌ இன்றியமையாத வேளைகளில்‌ அவர்‌ வீட்டு 


வேலைகளைச்‌ செய்வதும்‌ மாணாக்கர்களுக்கு இயல்பு. 


பள்ளிக்கூடத்தில்‌ உபாத்தியாயர்‌ செய்விக்கும்‌ தண்டனைகள்‌ மிகவும்‌ 
கடுமையானவை. அவரது பிரம்படி ஒன்றினாலேயே மாணாக்கர்கள்‌ 
கதிகலங்குவார்கள்‌. விட்டத்தில்‌ கயிற்றைக்‌ கட்டி அதைப்‌ பிடித்துத்‌ தொங்கிக்‌ 
கொண்டு சில நேரம்‌ இருக்கும்படி செய்வது ஒரு தண்டனை. அதைக்‌ கோதண்டம்‌ 
என்று கூறுவர்‌. அப்படிப்‌ பையன்‌ தொங்கும்போது கீழிருந்து உபாத்தியாயர்‌ அவனது 
காலில்‌ அடிப்பதும்‌ உண்டு. நான்‌ ஒரு முறை இந்தத்‌ தண்டனையை 
அடைந்திருக்கிறேன்‌. பாடம்‌ நன்றாய்ச்‌ சொன்னவனைச்‌ சொல்லாதவன்‌ முதுகில்‌ 
ஏறச்செய்து பிற்பகலில்‌ பிள்ளைகளைச்‌ சுற்றி வரச்செய்வது வழக்கம்‌. அதற்குக்‌ 
குதிரையேற்றம்‌ என்று பெயர்‌. அவ்விதம்‌ நான்‌ ஒரு முறை சவாரி செய்திருக்கிறேன்‌. 


இவ்வாறு மாணாக்கர்கள்‌ மனத்தில்‌ அச்சத்தை உண்டாக்கிக்‌ கல்வி புகட்டும்‌ 
இந்த வழக்கம்‌ இக்காலத்தில்‌ யாவராலும்‌ கண்டிக்கப்படுகிறது. அக்காலத்தில்‌ 
பெரும்பாலான திண்ணைப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ இந்த முறையில்தான்‌ நிதழ்ந்து வந்தன. 
அடிக்குப்‌ பயந்தாவது பையன்‌ படித்து வந்தான்‌. அவனுக்குப்‌ பல விஷயங்கள்‌ மனனம்‌ 
ஆகும. 


காகிதம்‌, புஸ்தகம்‌ என்பவை வழக்கத்தில்‌ வராத அக்காலத்தில்‌ மாணாக்கனுக்கு 
ஞாபகசக்தியை அபிவிருத்தி செய்வதற்கு உபாத்தியாயர்கள்‌ சிரமப்படுவார்கள்‌. ஒரு 
மனிதன்‌ தன்‌ வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயங்களை இளமையில்‌ பள்ளிக்கூட 
வாழ்வில்‌ மனப்பாடமாகத்‌ தெரிந்து கொள்வான்‌. எண்சுவடியிலுள்ள கீழ்வாயிலக்கம்‌, 
மேல்வாயிலக்கம்‌ குழிமாற்று, நெல்‌ இலக்கம்‌ முதலிய வாய்ப்பாடுகள்‌ பெரிய 
வியாபாரிகள்‌ தங்கள்‌ வியாபாரத்தை நடத்துவதற்கும்‌, ஜனங்கள்‌ பெரிய 
உத்தியோகங்களை வகிப்பதற்கும்‌ உரிய வழியைப்‌ புலப்படுத்தின. எல்லாம்‌ 
பெரும்பாலும்‌ மனக்‌ கணக்காகவே இருக்கும்‌. அக்காலத்தில்‌ பள்ளிக்கூடத்தில்‌ 
பிரபவாச்‌ சுவடி (பிரபவாதிச்‌ சுவடி) என்ற ஒரு புஸ்தகம்‌ பாடமாக இருந்தது. அதில்‌ 
வருஷங்கள்‌, மாதங்கள்‌, நட்சத்திரங்கள்‌, யோகம்‌, கரணம்‌, ராகு காலம்‌, குளிகை காலம்‌, 


யமகண்டம்‌ முதலிய சோதிட விஷயங்களும்‌, லோகங்கள்‌, சக்கரவர்த்திகள்‌, 


75 


மன்வந்தரம்‌, தீவுகள்‌ முதலிய பல விஷயங்களும்‌ இருக்கும்‌. அவற்றை நன்றாக 
மனப்பாடம்‌ பண்ணிக்கொண்ட மாணாக்கன்‌ பிறகு பல சந்தேகங்களை 


ஆசிரியரின்றியே தெரிந்து கொள்ளும்‌ சக்தியைப்‌ பெறுவான்‌. 


பண்டிகை நாட்களில்‌ பிள்ளைகள்‌ யாவரும்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து கோயிலுக்குச்‌ 
செல்வார்கள்‌. ஆடி மாதம்‌ பதினெட்டாந்‌ தேதியில்‌ பழஞ்சுவடிகளை எல்லாம்‌ சேர்த்து 
அழகான ஒரு சப்பரத்தில்‌ வைத்து மேளதாளத்துடன்‌ இழுத்துச்‌ சென்று ஆற்றிலோ 
குளத்திலோ விடுவார்கள்‌. பிள்ளையார்‌ சதுர்த்தியன்று ஏழு பிள்ளையாரைத்‌ தரிசிக்க 
வேண்டுமென்பது ஒரு சம்பிரதாயம்‌. ஸ்ரீ ஜயந்தியிலும்‌ சிவராத்திரியிலும்‌ பிள்ளைகள்‌ 
சேர்ந்து பாடிச்‌ சென்று வீடுதோறும்‌ எண்ணெய்‌ தண்டி இரவில்‌ கண்விழித்துப்‌ 
பாடிக்கொண்டும்‌ கதை சொல்லிக்கொண்டும்‌ வேடிக்கையாகப்‌ பொழுது 
போக்குவார்கள்‌. 


அத்தியாயம்‌ 11 : விளையாட்டும்‌ விந்தையும்‌ 


விடுமுறை நாட்களில்‌ நான்‌ உடன்படிக்கும்‌, பிள்ளைகளோடு விளையாடுவது 
வழக்கம்‌. ஆயினும்‌, என்‌ தந்தையார்‌ காணாமல்‌ விளையாடுவேன்‌. கண்டால்‌ 


அடித்துவிடுவா ரென்ற பயம்‌ இருந்தது. நான்‌ பள்ளிக்கூடத்தில்‌ படிப்பதோடு வீட்டிலும்‌ 
எப்போதும்‌ படிக்க வேண்டு மென்பது அவரது நினைவு. 


என்‌ சிறிய தகப்பனார்‌ எனக்கு வீட்டில்‌ பாடம்‌ சொல்லித்‌ தந்தார்‌. அவர்‌ 
நயமாகக்‌ கற்பிப்பார்‌. என்‌ பாட்டனாரும்‌ கற்பிப்பதுண்டு; அவர்‌ வார்த்தைகளால்‌ 
கடிந்துகொண்டு போதிப்பார்‌; சில சமயம்‌ அடிப்பார்‌. என்‌ தந்தையாரோ கற்பிக்கும்‌ 
போதெல்லாம்‌ அடிப்பார்‌; வைவார்‌; அவரிடம்‌ கற்றுக்கொள்வதைவிட 
அடிபடுவதுதான்‌ அதிகமாக இருக்கும்‌. அப்பொழுது என்‌ தாயார்‌ வந்து, "குழந்தையை 
ஏன்‌ இப்படி அடிக்கிறீர்கள்‌? அடிக்க வேண்டாம்‌" என்று கூறுவார்‌. அந்த 


வேண்டுகோள்‌ என்‌ தந்தையாருக்குப்‌ பின்னும்‌ கோபத்தையே உண்டாக்கும்‌. 


பிள்ளைகளோடு பிள்ளையார்‌ பந்து, கிட்டுப்புள்‌, பாண்டி, பட்டம்‌ விடுதல்‌ 
முதலிய விளையாட்டுக்களை விளையாடுவேன்‌. வீட்டிலிருந்தபடியே ஒட்டி, 
பல்லாங்குழி, பதினைந்தாம்‌ புள்ளி முதலிய ஆட்டங்களும்‌ ஆடுவேன்‌. 


ஜலகண்டம்‌ 


எனக்கு நீச்சல்‌ தெரியாது. வாய்க்காலிலும்‌ குளத்திலும்‌ என்‌ தோழர்கள்‌ நீந்தி 
விளையாடுவதைப்‌ பார்க்கும்போது எனக்கு அவர்களிடம்‌ பொறாமை உண்டாகும்‌. 
அவர்கள்‌ நீந்துவதை வேடிக்கை பார்ப்பதோடு நிற்பேன்‌. ஆயினும்‌ ஒருமுறை 
பிள்ளைகளோடு சேர்ந்து எங்கள்‌ ஊர்க்‌ குளத்தில்‌ நீராடிக்கொண்டிருந்த போது 
ஆழத்திற்குச்‌ சென்று மூழ்கி விட்டேன்‌. ஒருவர்‌ வந்து என்னை எடுத்தார்‌. என்‌ தாயார்‌ 
என்‌ ஜாதகத்தில்‌ எனக்கு மூன்று ஜலகண்டங்கள்‌ ஏற்படுமென்று இருப்பதாகச்‌ 
சொல்வார்‌. அன்று நான்‌ மூழ்கியதே முதற்‌ கண்டம்‌. பிறகு பட்டீச்சுரத்திலும்‌, 
அவிநாசியிலும்‌ இரண்டுமுறை நான்‌ ஜலகண்டத்திற்கு உட்பட்டு மீண்டேன்‌. 


சங்கீத அப்பியாசம்‌ 


எனக்கு ஆறாம்‌ பிராயம்‌ நடக்கும்போதே சங்கீதத்தில்‌ பிரியம்‌ உண்டாயிற்று. 
எங்கள்‌ குடும்பத்திற்குச்‌ சொந்தமான அந்த வித்தையில்‌ இயல்பாகவே எனக்கு 
விருப்பம்‌ இருப்பதை அறிந்து என்‌ சிறிய தந்தையார்‌ சரளி வரிசை சொல்லித்‌ தந்தார்‌ 
அவரும்‌ என்‌ தந்தையாரும்‌ பாடுவதைக்‌ கேட்டுக்‌ கேட்டு அவ்வாறே பாட முயன்று 


பார்ப்பேன்‌. 


சித்திரப்‌ பழக்கம்‌ 


சித்திரம்‌ எழுதுவதிலும்‌ எனக்கு இயற்கையாகவே ஒரு முயற்சி இருந்து வந்தது. 


காகிதங்களைப்‌ பலவிதமான பூக்களைப்‌ போலக்‌ கத்தரித்து அமைக்கும்‌ பழக்கமும்‌ 
உண்டாயிற்று. பலவகையான மிருகங்களையும்‌ பறவைகளையும்‌ போல எழுதுவேன்‌; 
அன்னபட்சி போலவும்‌ யானை போலவும்‌ வரைவேன்‌. சில தெய்வங்களின்‌ 
படங்களையும்‌ எழுதுவேன்‌. எந்தக்‌ கோயிலுக்குப்‌ போனாலும்‌ அங்கேயுள்ள 
சித்திரங்களில்‌ என்‌ கருத்துச்‌ செல்லும்‌. ஒவ்வொன்றையும்‌ கவனித்து ஆராய்வேன்‌. 


இராத்திரி காலங்களில்‌ எங்கள்‌ ஊரில்‌ நடைபெறும்‌ புராணக்‌ கதைகளைக்‌ 
கேட்பதனாலும்‌, என்‌ சிறிய தகப்பனாரது போதனையினாலும்‌ எனக்குச்‌ சில புராண 
வரலாறுகள்‌ தெரிந்தன. அந்த அறிவினால்‌ கோயிலிலுள்ள சித்திரங்களைக்‌ கண்டு 
தெளிந்து இன்புறும்‌ உணர்ச்சி ஏற்பட்டது. 


76 


77 


ஒரு சமயம்‌ என்‌ தந்தையார்‌ என்னையும்‌ என்‌ தாயாரையும்‌ அழைத்துக்கொண்டு 
சுவாமிமலைக்குப்‌ போனார்‌. அங்கே கோயிலுக்குச்‌ சென்று ஸ்வாமி தரிசனம்‌ 
செய்தோம்‌. கோயிலில்‌ பாவு கல்லிலே பல சித்திரங்கள்‌ அழகாக எழுதப்‌ பெற்றிருந்தன. 
நானும்‌ தந்தையாரும்‌ பிறரும்‌ அவற்றைக்‌ கவனித்து வந்தோம்‌. ஒரு சித்திரத்தில்‌ ஒரு 
பெரியவர்‌ கை கட்டி வாய்‌ புதைத்து வணக்கக்‌ குறிப்புடன்‌ நின்றிருந்தார்‌. அருகில்‌ ஒரு 
குழந்தை ஆசனத்தில்‌ உட்கார்ந்திருந்தது. 'இந்தப்‌ படம்‌ எதைக்‌ குறிக்கின்றது?' என்று 
என்‌ தகப்பனார்‌ யோசித்தபடியே அதை உற்றுக்‌ கவனித்தார்‌. நான்‌, 'சுப்பிரமணிய 
சுவாமி பரமசிவனுக்கு உபதேம்‌ செய்ததாக இருக்கலாமோ?" என்று சொன்னேன்‌. என்‌ 
தகப்பனார்‌ முகத்தில்‌ சந்தோஷம்‌ பொங்கியது; என்னை எடுத்து அணைத்துக்‌ 
கொண்டார்‌. முருகக்‌ கடவுள்‌ சிவபெருமானுக்கு உபதேசம்‌ செய்த அவசரமே சுவாமி 
மலையில்‌ உள்ள ஐதிஹ்யம்‌. 


உத்தமதானபுரத்தில்‌ இரண்டு நந்தவனங்கள்‌ இருந்தன. நானும்‌ வேறு சில 
பிள்ளைகளும்‌ அங்கே சென்று எங்கள்‌ வீட்டுப்‌ பூஜைக்குவேண்டிய பத்திர 
புஷ்பங்களை எடுத்துவந்து கொடுப்போம்‌. 


மாதாமகர்‌ உபதேசம்‌ 


இடையிடையே என்‌ தாயார்‌ தம்முடைய பிறந்தகமாகிய சூரியமூலைக்கு 
என்னை அழைத்துச்‌ சென்று வருவார்‌. அப்போது இடைவழியில்‌ என்‌ பெரியதாயார்‌ 
இருந்த தியாகசமுத்திரத்திலும்‌, சிறியதாயார்‌ இருந்த கோட்டூரிலும்‌ தங்கிச்‌ செல்வோம்‌. 
சூரியமூலையில்‌ என்‌ மாதாமகருடைய நித்திய கர்மானுஷ்டானங்களையும்‌ சிவ 
பூஜையையும்‌ சாந்தமான இயல்பையும்‌ கவனித்தபோது எனக்கு அவரிடத்தில்‌ பக்தி 
உண்டாயிற்று. அவர்‌ பூஜையை முடித்துக்கொண்டு பகல்‌ இரண்டு மணிக்கு உண்பார்‌; 
அப்போது அவரோடு நானும்‌ உண்பேன்‌. அவ்வாறு உண்ணும்போது எனக்கு ஒருவித 
இன்பம்‌ உண்டாகும்‌; உடம்பில்‌ ஒரு புதிய வேறுபாடு தோற்றும்‌. தெய்வப்‌ 
பிரஸாதத்தை உண்ணுகிறோமென்ற நினைவே அதற்குக்‌ காரணம்‌. அவருடைய 
தூய்மை என்‌ உள்ளத்தைக்‌ குளிரச்‌ செய்தது. 


விடியற்காலத்திலும்‌ பிற்பகலிலும்‌ இரவிலும்‌ அவர்‌ செய்து வந்த சிவநாம 
ஸ்மரணை என்‌ காதில்‌ விழும்‌; அது மெல்ல மெல்ல என்‌ உள்ளத்திலும்‌ 
இடங்கொண்டது. நானும்‌ அதில்‌ ஈடுபட்டு ஓய்ந்த நேரங்களில்‌ சிவ நாமத்தைச்‌ 
சொல்லி வரலானேன்‌. 


78 


ஒரு நாள்‌ நான்‌ சிவ நாமம்‌ சொல்லிக்கொண்டிருந்தபோது என்‌ மாதாமகராகிய 
கிருஷ்ண சாஸ்திரிகள்‌ அதனை அறிந்து வியந்தார்‌. அப்போது என்னிடத்தில்‌ 
அவருக்குக்‌ கருணை பிறந்தது. உடனே மிருத்தியுஞ்சய ஸ்தோத்திர சுலோகங்கள்‌ 
பதினாறையும்‌ எனக்கு உபதேசித்தார்‌; மார்க்கண்டேயர்‌ அந்த மந்திரத்தால்‌ 
சிரஞ்சீவியாக வாழலானாரென்ற புராண வரலாற்றையும்‌ கூறி, "அப்பா, இந்த 
மந்திரங்களைத்‌ தினந்தோறும்‌ சூரியாஸ்தமனத்திற்குப்‌ பின்பு ஒவ்வொரு சுலோகமாகச்‌ 
சொல்லி ஈசுவரத்‌ தியானம்‌ செய்து நமஸ்காரம்‌ செய்வாயானால்‌ நல்ல செளக்கியம்‌ 
ஏற்படும்‌; ஆயுர்‌ விருத்தியும்‌ உண்டாகும்‌" என்று கட்டளையிட்டார்‌. அப்படியே 
நாள்தோறும்‌ செய்யத்‌ தொடங்கினேன்‌ சில வருஷங்களுக்கு முன்பு வரையில்‌ 
நமஸ்காரம்‌ செய்ய முடிந்தது. சில காலமாகச்‌ சுலோகத்தை மாத்திரம்‌ சொல்லி 
வருகிறேன்‌. 


இங்கிலீஷ்‌ எழுத்துக்கள்‌ 


என்‌ இளமைக்‌ காலத்தில்‌ கிராமங்களுக்கு இங்கிலீஷ்‌ படிப்பு வரவில்லை, 
நகரங்களில்‌ சில பள்ளிக்கூடங்களில்‌ இங்கிலீஷ்‌ கற்றுத்‌ தந்தார்கள்‌. இங்கிலீஷ்‌ 
தெரிந்தவர்களுக்கு அளவற்ற மதிப்பு இருந்தது. அரைகுறையாகத்‌ 
தெரிந்துகொண்டவர்களுக்குக்கூட எளிதில்‌ ஏதேனும்‌ வேலை கிடைக்கும்‌. 


கிராமப்‌ பள்ளிக்கூடங்களில்‌ தமிழ்‌ எண்களே வழக்கத்தில்‌ இருந்தன. நான்‌ 
இளமையில்‌ அவற்றையே கற்றுக்‌ கொண்டேன்‌. 


உத்தமதானபுரத்தில்‌ நாங்கள்‌ இருந்தபோது எனக்கு உபாத்தியாயராக இருந்த 
சாமிநாதையர்‌ வீட்டிற்கு அவருடைய பந்து ஒருவர்‌ அடிக்கடி வருவார்‌. அவருக்குச்‌ 
சிவஸ்வாமி ஐயரென்று பெயர்‌. அவர்‌ இங்கிலீஷ்‌ படித்தவர்‌. அவர்‌ வந்த காலத்தில்‌ 
என்‌ உபாத்தியாயர்‌ அவரிடம்‌ சொல்லி எனக்கு இங்கிலீஷ்‌ எழுத்துக்களை 
கற்பிக்கும்படி கூறினர்‌. அப்படியே அவர்‌ கற்பிக்க நான்‌ அவற்றைக்‌ 
கற்றுக்கொண்டேன்‌. இங்கிலீஷ்‌ எண்களையும்‌ (1, 2 முதலியவற்றையும்‌) அவரிடமே 
தெரிந்து கொண்டேன்‌. 


இங்கிலீஷ்‌ எழுத்துக்களைத்‌ தெரிந்துகொண்ட போது எனக்குள்‌ இருந்த 
பெருமிதம்‌ இவ்வளவென்று சொல்ல முடியாது. அந்த எழுத்துக்கு அவ்வளவு பிரபாவம்‌ 
இருந்தது. வெறும்‌ எழுத்துக்களைத்‌ தெரிந்து கொண்ட மாத்திரத்தில்‌ பெருமை 


79 


பாராட்டுவதும்‌, கையெழுத்து மாத்திரம்‌ இங்கிலீஷில்போடத்‌ தெரிந்து 


திருப்தியடைவதும்‌ அக்காலத்தில்‌ அதிகமாகக்‌ காணப்பட்டன. 


எனக்கு இங்கிலீஷ்‌ எழுத்துக்களைச்‌ சொல்லித்‌ தந்த சிவஸ்வாமி ஐயர்‌ 
பிற்காலத்தில்‌ திருவனந்தபுரம்‌ ஸமஸ்தானத்தில்‌ தக்க உத்தியோகத்தைப்‌ பெற்று 
வாழ்ந்தனர்‌. 


பாட்டியார்‌ பாட்டனார்‌ பிரிவு 


எனக்கு ஆறாம்‌ பிராயம்‌ நடந்தபோது என்‌ பாட்டியார்‌ மிக்க அசெளக்கியத்தை 
அடைந்தார்‌. ரெளத்திரி வருஷம்‌ வைகாசி மாதம்‌ (1860) அவர்‌ தேக வியோகமானார்‌. 


அதற்குச்‌ சரியாக ஒரு வருஷத்திற்குப்பின்‌, அதாவது துன்மதி வருஷம்‌ வைகாசியில்‌ 


(1861) என்‌ பாட்டனார்‌ உலக வாழ்வை நீத்தார்‌. பாட்டனார்‌ பாட்டியார்‌ இருவரும்‌ 


முதுமையும்‌ தளர்ச்சியும்‌ உடையவர்களாகவே இருந்தனர்‌. பெரும்பாலும்‌ பாட்டனாரே 
முந்தி இறந்துவிடுவார்‌ என்று எண்ணினோம்‌. நல்ல வேளையாகப்‌ பாட்டியார்‌ 
முந்திக்கொண்டார்‌. சுமங்கலியாக இறந்து போவதைப்‌ பெரும்பேறாகக்‌ கருதுவது நம்‌ 
நாட்டு வழக்கம்‌ அல்லவா? என்‌ பாட்டியாரது மரணம்‌ அவருக்கு ஒரு புகழை 
உண்டாக்கியது; "கொடுத்து வைத்த மகராஜி; தாலியோடும்‌ மஞ்சள்‌ குங்குமத்தோடும்‌ 


போனாள்‌" என்று ஊரினர்‌ சொல்லிக்‌ கொண்டனர்‌. 


பாட்டனார்‌ இறந்தபோது அபரக்‌ கிரியைகளெல்லாம்‌ முறையாக என்‌ 
தந்தையார்‌ செய்தார்‌. தாய்‌ தந்தை இருவருடைய மரணத்தாலும்‌ அவருக்கு அதிகச்‌ 
செலவு ஏற்பட்டது. "அன்ன விசாரம்‌ அதுவே விசாரம்‌; அது ஒழிந்தாற்‌, சொன்ன 
விசாரந்‌ தொலையா விசாரம்‌" என்று பட்டினத்தார்‌ கூறியிருக்கிறார்‌. என்‌ தந்தையார்‌ 
நிலை அப்படித்தான்‌ இருந்தது. குடும்ப ஸம்ரசஷணைக்கு வேண்டிய பொருளைத்‌ 
தேடும்‌ முயற்சிக்கு இடையிடையே விசேஷச்‌ செலவுகள்‌ வந்துவிடுவதனால்‌ 
கவலைக்கு உள்ளானார்‌. தம்‌ பெற்றோர்கள்‌ ஊரில்‌ இருக்கவேண்டுமென்று 
விரும்பியது காரணமாகவே உத்தமதானபுரம்‌ வந்தவராதலின்‌, அவ்விருவருடைய 
காலமும்‌ ஆனபிறகு, "இனி நாம்‌ பழையபடியே அரியிலூருக்குப்‌ போய்க்‌ காலக்ஷேபம்‌ 


செய்தால்‌ தான்‌ ஒருவாறு கஷ்டம்‌ நீங்கும்‌" என்ற எண்ணம்‌ அவருக்கு உண்டாயிற்று. 


அரியிலூர்ப்‌ பிரயாணம்‌ 


80 


உறவினர்களெல்லாம்‌ அவரிடம்‌ பற்றுடையவர்கள்‌. ஊரைவிட்டு அவர்‌ 
செல்லுவதில்‌ அவர்களுக்கு மனமில்லை. "மாதம்‌ மாதம்‌ செய்ய வேண்டிய கிரியைகளை 
இங்கே இருந்து நடத்தி ஆப்திக சிராத்தத்தையும்‌ செய்துவிட்டுப்‌ பிறகு போகலாமே" 


என்று சிலர்‌ சொன்னார்கள்‌. 


"அவை கிரமமாக நிறைவேற வேண்டுமானால்‌ பணம்‌ வேண்டாமா? அங்கே 
போனால்‌ பணம்‌ சம்பாதிக்கலாம்‌" என்று கூறி எந்தையார்‌ தம்‌ தம்பியாரை மட்டும்‌ 
உத்தமதானபுரத்தில்‌ வைத்து விட்டு என்னையும்‌ என்‌ தாயாரையும்‌ 
அழைத்துக்கொண்டு அரியிலூரை நோக்கிப்‌ புறப்பட்டனர்‌. 


குடமுருட்டி நதியைக்‌ கடந்து வடக்கே செல்லுகையில்‌ எதிரே எங்கள்‌ 
பந்துவாகிய முதியவர்‌ ஒருவர்‌ வந்தார்‌. என்‌ தந்தையார்‌ ஊரைவிட்டுச்‌ செல்வதைக்‌ 
காண அவர்‌ மனம்‌ சகிக்கவில்லை. "நீ உங்கள்‌ வீட்டைத்‌ தம்பி கையில்‌ 
ஒப்பித்துவிட்டுப்‌ போவது ஸ்ரீ ராமன்‌ ராஜ்யத்தைவிட்டு அயோத்தியிலிருந்து 
சீதையோடும்‌ லக்ஷ்மணனோடும்‌ போனதைப்‌ போல இருக்கிறது" என்று அவர்‌ 
சொல்லி வருத்தமடைந்தார்‌. என்‌ தந்தையாருடைய இராமாயணப்‌ பிரசங்கத்தில்‌ அவர்‌ 


ஈடுபட்டவர்‌. அவருக்கு இராமாயணச்‌ செய்தியே உபமானமாகத்‌ தோன்றியது. 


பெரிய திருக்குன்றத்தில்‌ என்‌ அத்தை இருந்தமையால்‌ அங்கே நாங்கள்‌ சில 
நாட்கள்‌ தங்கினோம்‌. அப்பால்‌ துன்மதி வருஷம்‌ ஐப்பசி மாதம்‌ (1861) அரியிலூர்‌ 
போய்ச்‌ சேர்ந்தோம்‌. 


அத்தியாயம்‌ 12 : அரியிலூர்‌ ஞாபகங்கள்‌ 


அரியிலூரில்‌ முன்பு நாங்கள்‌ இருந்த வீடு பாதுகாப்பின்மையால்‌ சிதைந்து 
போயிற்று. அதனால்‌ பெருமாள்‌ கோயில்‌ சந்நிதிக்கு நேர்‌ வடக்கில்‌ தெற்கு வடக்காக 
உள்ள தெருவில்‌ கீழ்‌ சிறகில்‌ வைத்தியநாதையரென்பவருடைய வீட்டில்‌ இருந்து 
வந்தோம்‌. 


எங்கள்‌ வரவைக்‌ கேட்ட பழைய அன்பர்கள்‌ மிக்க குதூகலம்‌ அடைந்தனர்‌. பலர்‌ 
வந்து என்‌ தந்தையாரைப்‌ பார்த்து அன்போடு வார்த்தையாடிச்‌ சென்றனர்‌. அப்போது 
எனக்கு ஏழாம்‌ பிராயம்‌ நடந்து வந்தமையால்‌ உலகத்துக்‌ காட்சிகளும்‌ நிகழ்ச்சிகளும்‌ 
நன்றாக மனத்திற்‌ பதிந்தன. நான்‌ அக்காலத்திற்‌ கண்ட இடங்களும்‌ பார்த்த 


81 


மனிதர்களும்‌ நிகழ்ந்த நிகழ்ச்சிகளும்‌ எனக்குப்‌ புதிய சந்தோஷத்தையும்‌ ஊக்கத்தையும்‌ 
அளித்தன. அரியிலூர்தான்‌ எனக்குப்‌ பெரிய நகரம்‌. அந்த ஊர்‌ ஜமீன்தார்தான்‌ 
கதைகளில்‌ கேட்ட ராஜா. அங்கிருந்த அன்பர்களே பழைய வரலாறுகளில்‌ வரும்‌ 


உபகாரிகள்‌. 


பழங்‌ கணக்கு 


அரியிலூ ரென்பது அரியிலென்றும்‌ வழங்கும்‌. அரிக்கு இல்லாக இருத்தலின்‌ 
அப்பெயர்‌ வந்தது. அரியதிருமால்‌; இல்‌-இருப்பிடம்‌. இந்த ஸமஸ்தானம்‌ அக்காலத்தில்‌ 
அவரோகண நிலைமையில்‌ இருந்தது. புதிய பெருமை இல்லாதவர்கள்‌ பழம்பெருமை 
அதிகமாகப்‌ பாராட்டிக்கொள்வது உலக இயல்வு. 'பசித்தவன்‌ பழங்கணக்குப்‌ 
பார்ப்பதுபோல்‌' என்ற பழமொழி அதை விளக்கத்தான்‌ எழுந்தது. ஆதலின்‌ 
அக்காலத்தில்‌ அரியிலார்‌ ஸமஸ்தானம்‌ உயர்ந்த நிலையில்‌ இராவிட்டாலும்‌ அதன்‌ 
பழைய வரலாறுகள்‌ மிக்க பெருமையோடு யாவராலும்‌ சொல்லப்பட்டு வந்தன. 
அச்சரித்திரங்கள்‌ எனக்கு மிக்க சுவையுள்ளனவாகத்‌ தோன்றும்‌. நான்‌ முதன்முதலாகத்‌ 
தெரிந்துகொண்ட சரித்திரச்‌ செய்திகளாதலால்‌ அவற்றில்‌ என்‌ மனம்‌ ஈடுபட்டது. 


அரியிலூர்‌ ஒரு ஸமஸ்தானத்தின்‌ தலைநகரமாகையால்‌ தமிழ்நாட்டு 
ஸமஸ்தானங்களைப்‌ போலவே வீரர்‌, புலவர்‌, உபகாரிகள்‌ ஆகியவர்களுடைய 
தொடர்புகொண்டது. ஒவ்வொரு ஸமஸ்தானத்திலும்‌ ஜனங்கள்‌ மனத்தைக்‌ கவரும்‌ 
இயல்புள்ள சரித்திர வரலாறுகள்‌ உண்டு. அரியிலூர்‌ ஸமஸ்தான சம்பந்தமாகவும்‌ 


அத்தகைய வரலாறுகளுக்குக்‌ குறைவில்லை. [1] 


அரியிலூர்‌ உள்ள நாட்டுக்குக்‌ குன்றவளநா டென்பது பழம்பெயர்‌. அதைக்‌ 


குன்றையென்றும்‌ சொல்வார்கள்‌. அரியிலூர்‌ ஜமீன்தார்களுக்கு 'ஒப்பில்லாதவள்‌' என 
வழங்கும்‌ தேவி குலதெய்வம்‌. அத்தேவியின்‌ அடியவர்களாதலின்‌ அவர்களுக்கு 
ஒப்பிலாத மழவராயரென்பது குடிப்பெயராக அமைந்தது. 


மழவராயரென்பதற்கு வீரர்‌ தலைவர்‌ என்பது பொருள்‌. மழவர்கள்‌ என்பார்‌ 


தமிழ்நாட்டிற்‌ பழங்காலத்தில்‌ இருந்த சிறந்த வீரர்களில்‌ ஒரு வகையினர்‌. 


அந்தகக்கவி வீரராகவ முதலியார்‌ இந்த ஊருக்கு வந்து பரிசு பெற்றுச்‌ சென்றார்‌. 
அக்காலத்தில்‌ இங்கே ஜமீன்தாராக இருந்தவர்‌ கிருஷ்ணைய ஒப்பிலாத மழவராய 


ரென்பவர்‌. 


82 


படியளந்த ஜமீன்தார்‌ 


கிருஷ்ணைய ஒப்பிலாத மழவராயர்‌ ஏழைகளுக்கு இரங்கும்‌ தன்மையினர்‌. 
புலவர்களை ஆதரிக்கும்‌ வள்ளல்‌. தினந்தோறும்‌ தம்மிடம்‌ விருந்தினர்களாக 
வந்தவர்களுக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ வேண்டிய பொருளை வழங்குவதை 
முதற்கடமையாகக்‌ கொண்டனர்‌. அவரவர்களுக்கு வேண்டியவைகளை அளந்து தரச்‌ 


செய்தனர்‌. 


கவி வீரராகவ முதலியார்‌ வந்த காலத்தில்‌ ஜமீன்தார்‌ படியளந்து 
கொண்டிருப்பதை அறிந்தார்‌. பல பேர்களுக்கு வழங்க வேண்டியிருந்தமையின்‌ 
நெடுநேரமாயிற்று, அதை உணர்ந்த கவிஞருக்குப்‌ பெருவியப்பு உண்டாயிற்று. 
'ஏதேது! இன்றைக்கு லக்ஷம்‌ பேருக்குப்‌ படி அளந்திருப்பார்போல்‌ இருக்கிறதே' என்று 
நினைத்தார்‌. கவிஞர்‌ நினைப்பதற்கும்‌ மற்றவர்கள்‌ நினைப்பதற்கும்‌ வித்தியாசம்‌ 
இல்லையா? அவர்‌ நினைப்பு ஒரு கவியாக மலர்ந்தது, 'இந்த ஒப்பில்லாத 
மழவராயருக்கு மகாவிஷ்ணு ஒப்பாவரோ? திருமால்‌ அளந்தது மூன்றுபடியே (படி- 
உலகம்‌) இவர்‌ அளப்பது ஒரு நாளைக்கு லக்ஷம்‌ இருக்குமே' என்ற பொருளுடையது 
அந்தச்‌ செய்யுள்‌:- 


"சேயசெங்‌ குன்றை வருமொப்பி லாதிக்குச்‌ செங்கமலத்‌ தூயசெங்‌ கண்ணன்‌ 
இணையொப்ப னோதண்‌ துழாயணிந்த மாயன்‌ அளக்கும்‌ படிமூன்று க்ருஷ்ணைய 


மாமழவ ராயன்‌ அளக்கும்‌ படியொரு நாளைக்‌ கிலக்கமுண்டே." 


இத்தகைய வரலாறுகள்‌ பல உண்டு. 


அரியிலூரில்‌ ஒரு கோட்டையும்‌ அதற்குள்‌ ஓர்‌ அரண்மனையும்‌ இருந்தன. அவை 
இடிந்து போயின. கோட்டைக்குப்‌ பாதுகாப்பாக இருந்த கோட்டைமுனி என்ற 
தெய்வத்தின்‌ கோயில்‌ இன்றும்‌ இருக்கிறது இந்த ஸமஸ்தானத்துக்குத்‌ தனியே 
படைகள்‌ இருந்தன. இப்போதும்‌ இவ்வூரில்‌ தளகர்த்த பிள்ளை வீடென்று ஒரு 
வீடுண்டு. அதில்‌ முன்பு படைத்தலைவர்‌ வசித்திருந்தார்‌. அதனால்தான்‌ அப்பெயர்‌ 
வந்தது. ஸ்தானாதிபதி குமாரசாமி பிள்ளை என்பவரது வீடொன்று உள்ளது. இவை 


இவ்வூரின்‌ பழம்பெருமையைக்‌ காட்டும்‌ அடையாளங்கள்‌. 


குளங்களும்‌ கோயில்களும்‌ 


83 


இவ்வூரில்‌ செட்டிகுளம்‌, குறிஞ்சான்குளம்‌ என இரண்டு பெரிய குளங்கள்‌ 
உள்ளன. குறிஞ்சான்‌ குளக்கரையில்‌ அரசு நட்ட பிள்ளையார்‌ கோயில்‌ என்ற ஆலயம்‌ 
இருக்கிறது. அந்தப்‌ பிள்ளையார்‌ சம்பந்தமாகவும்‌ ஒரு கதை உண்டு: ஒரு ஜமீன்தார்‌ 
தம்முடைய பகையரசருக்குப்‌ பயந்திருந்தாராம்‌. அப்பால்‌ ஒருவாறு தைரியமடைந்து 
பகைவர்களை எதிர்க்கச்‌ சென்றார்‌. செல்லும்போது அந்த விநாயகரை 
வேண்டிக்கொண்டு சென்றாராம்‌. பகைவர்களுடன்‌ நடத்திய போரில்‌ அவர்‌ வென்றார்‌. 
விநாயகருடைய திருவருள்தான்‌ தமக்குப்‌ பலமாக இருந்ததென்று நம்பினார்‌. அந்தப்‌ 
பிள்ளையாருக்குக்‌ கோயில்‌ அமைத்துப்‌ பூஜை செய்வித்தார்‌. அவரது அரசைப்‌ 
பகைவர்கையில்‌ சிக்காதபடி பாதுகாத்து நிலைநாட்டியமையால்‌ விநாயகருக்கு அரசு 
நட்ட பிள்ளையார்‌ என்ற திருநாமம்‌ வழங்கலாயிற்று. அந்த ஜமீன்தார்‌ பிறகு அரசு 
நட்டான்‌ ஏரி என்பதையும்‌ அருகில்‌ வெட்டுவித்தார்‌. 


குறிஞ்சான்‌ குளத்துத்‌ தென்கரையில்‌ மீனாட்சி மண்டபமென்ற இடத்தில்‌ 
விநாயகர்‌ கோயிலும்‌ சிவ விஷ்ணு ஆலயங்களும்‌ உள்ளன. அம்மண்டபம்‌ முதலியன 
இந்த ஸமஸ்தானத்தில்‌ அதிகாரியாக விளங்கிய ஸ்ரீ மீனாட்சி தீசஷித ரென்பவராற் 
கட்டப்பட்டவை. அங்குள்ள மூர்த்திகளுக்கு உரிய பூஜைகள்‌ நன்றாக நடைபெற்று 
வந்தன. 


இங்குள்ள விஷ்ணு கோயில்‌ பெரியது. பெருமாளுக்கு வேங்கடேசப்‌ பெருமா 
ளென்பது திருநாமம்‌. கோயிலின்‌ மகா மண்டபத்தில்‌ மகா விஷ்ணுவின்‌ பத்து 
அவதாரங்களின்‌ திருவுருவங்களும்‌ தூண்களில்‌ அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால்‌ 
அம்மண்டபத்திற்குத்‌ தசாவதார மண்டபமென்ற பெயர்‌ வழங்குகின்றது. அங்கே 
மூர்த்திகளெல்லாம்‌ மிக அழகாக அமைந்திருக்கின்றன. 


இங்கே ஒரு சிவாலயமும்‌ இருக்கிறது. சிவபெருமானுக்கு ஆலந்துறை 
ஈசரென்றும்‌ அம்பிகைக்கு அருந்தவநாயகி யென்றும்‌ திருநாமங்கள்‌ வழங்குகின்றன. 
ஜமீன்தார்கள்‌ குலதெய்வமாகிய ஒப்பிலாதவளென்னும்‌ துர்க்கையின்‌ கோயிலும்‌, 
காமாக்ஷியம்மன்‌ கோயில்‌, விசுவநாதஸ்வாமி கோயில்‌. சஞ்சீவிராயன்‌ கோயில்‌, 
காளிங்க நர்த்தனர்‌ கோயில்‌, அனுமார்‌ கோயில்‌, முதலிய வேறு கோயில்களும்‌ 
இவ்வூரில்‌ இருக்கின்றன. என்‌ இளமையில்‌ இவ்வளவு கோயில்களிலும்‌ ஜனங்கள்‌ 
ஈடுபட்டு வழிபட்டு வந்தனர்‌. 


84 


இந்த ஊரில்‌ அந்தணர்களில்‌ வைஷ்ணவர்கள்‌, ஸ்மார்த்தர்கள்‌, மாத்வர்கள்‌ 
என்னும்‌ மூன்று மதத்தினரும்‌ வாழ்ந்தனர்‌. ஸ்மார்த்தர்களில்‌ எங்கள்‌ உறவினர்‌ பலர்‌ 
உண்டு. வேறு சாதியினரும்‌ தங்கள்‌ தங்களுக்குரிய இடங்களில்‌ வசித்தனர்‌. கார்காத்த 
வேளாளச்‌ செல்வர்கள்‌ இவ்வூரில்‌ அதிகமாக இருந்தனர்‌. அவர்கள்‌ தெய்வபக்தியும்‌ 
பரோபகார சிந்தையும்‌ மிகுதியாக உடையவர்கள்‌. கோயில்களில்‌ நித்திய 
நைமித்திகங்கள்‌ அரண்மனை யாருடைய ஆதரவில்‌ முன்பு நடந்து வந்தன 
நாளடைவில்‌ ஜமீன்தாரது செல்வநிலை குறையவே அவ்வேளாளச்‌ செல்வர்கள்‌ 


அக்கடமையை மேற்கொண்டனர்‌. 


காலை நேரத்தில்‌ குறிஞ்சான்‌ குளத்துக்குப்‌ போய்ப்‌ பார்த்தால்‌ கார்காத்த 
வேளாளச்‌ செல்வர்களாகிய ஆடவரும்‌ பெண்டிரும்‌ நீராடிவிட்டுத்‌ தூய்மையே 
உருவாக அமர்ந்து பூஜை செய்வதையும்‌ தியானம்‌ செய்துகொண்டிருப்பதையும்‌ 
காணலாம்‌. அப்பக்கங்களில்‌ அத்வைத சாஸ்திரப்‌ பயிற்சி அதிகமாகப்‌ பரவியிருந்தது. 
பல துறவிகள்‌ அங்கங்கே மடம்‌ அமைத்து வேதாந்த சாஸ்திரங்களைப்‌ பாடஞ்‌ 
சொல்லியும்‌ தியானம்‌ செய்தும்‌ அடக்கமாகக்‌ காலங்கழித்து வந்தனர்‌. அவர்களுடைய 
முகத்திலுள்ள தெளிவிலிருந்தே உள்ளத்திலுள்ள அமைதியை அறிந்து கொள்ளலாம்‌. 


அரியிலூரில்‌ சில நந்தவனங்களும்‌ இருந்தன. அங்கங்கே சில சிறுகாடுகள்‌ 
உண்டு. அந்தக்‌ காட்சிகள்‌ என்‌ கண்களுக்கு விருந்தாக இருக்கும்‌. காவிரி நீர்‌ பாய்ந்து 
வளம்‌ பெருக்கும்‌ தஞ்சாவூர்‌ ஜில்லாவிலுள்ள வயல்களையும்‌ வரப்புகளையும்‌ பார்க்கும்‌ 
போதுகூட எனக்கு அந்தப்‌ பழைய சந்தோஷம்‌ உண்டாவதில்லை. என்‌ இளமைக்‌ 
காலத்திற்‌ கண்ட அக்காட்சிகளைத்தான்‌ என்‌ உள்ளத்துக்குள்‌ உயர்வாகப்‌ போற்றி 


வருகிறேன்‌. 


கிருஷ்ண வாத்தியார்‌ 


அரியிலூருக்குச்‌ சென்ற பிறகு கிருஷ்ண வாத்தியார்‌ என்பவரிடம்‌ முதலிற்‌ 
படித்தேன்‌. அவர்‌ பெருமாள்‌ கோவிலுக்கு வடக்கேயுள்ள வேளாளத்‌ தெருவில்‌ 
இருக்கும்‌ பிள்ளையார்‌ கோவிலில்‌ பள்ளிக்கூடம்‌ வைத்து நடத்தி வந்தார்‌. அவரிடம்‌ 
நான்‌ ஒரு வருஷம்‌ படித்தேன்‌. 


கிருஷ்ண வாத்தியார்‌ கிழவர்‌. அவரிடம்‌ பல பிள்ளைகள்‌ படித்தார்கள்‌. அவர்‌ 
தமிழ்‌ இலக்கியங்களில்‌ நல்ல பழக்கமுடையவர்‌. ஆத்திசூடி, மூதுரை, மணவாள 
நாராயண சதகம்‌ முதலிய சதகங்கள்‌, இரத்தினசபாபதி மாலை, நாலடியார்‌, குறள்‌ 


முதலியவற்றையும்‌ கணக்கையும்‌ அவரிடம்‌ கற்றேன்‌. நாலடியார்‌ குறளென்னும்‌ 


85 


நூல்கள்‌ அவ்வளவு இளம்பிராயத்தில்‌ நன்றாகப்‌ பொருளறிந்து கற்பது சாத்தியமன்று. 
ஆயினும்‌ அவற்றை மனப்பாடம்‌ செய்யும்படி கிருஷ்ண வாத்தியார்‌ மாணாக்கர்களை 
வற்புறுத்துவார்‌. எழுத்தாணியால்‌ ஏடுகளில்‌ எழுதியும்‌ கறடா (மட்டி)க்‌ காகிதத்தில்‌ 
கொறுக்காந்‌ தட்டைப்‌ பேனாவால்‌ எழுதியும்‌ திருத்தமாக எழுதிக்‌ கற்றுக்கொண்டோம்‌. 
கையெழுத்து நன்றாக இராவிட்டால்‌ குண்டெழுத்தாணியால்‌ கட்டை விரலில்‌ 
உபாத்தியாயர்‌ அடிப்பார்‌. அவரிடம்‌ படித்தவர்‌ யாவரும்‌ எழுதுவதில்‌ நல்ல 
பழக்கத்தைப்‌ பெற்றனர்‌. 


அவரிடம்‌ படித்த நூல்களெல்லாம்‌ எனக்கு மனப்பாடமாயின. வீட்டிலும்‌ என்‌ 


தந்தையார்‌ தினந்தோறும்‌ பாடங்களைப்‌ பற்றி விசாரிப்பார்‌. நாளுக்கு ஐந்து 
செய்யுட்கள்‌ பாடம்‌ பண்ணி அவரிடம்‌ ஒப்பிக்க வேண்டும்‌. இல்லையெனில்‌ அவரது 


தண்டனைக்கு உட்பட நேரும்‌. 


ஏறாத தெலுங்கு 


எனது கல்வி விஷயத்தில்‌ என்‌ தந்தையாருக்கு மனத்துக்குள்‌ கவலை இருந்து 
வந்தது. என்னையும்‌ சங்கீதத்‌ துறையில்‌ பழக்க வேண்டுமென்றே அவர்‌ 
நினைத்திருந்தார்‌. அக்காலத்தில்‌ சங்கீத வித்வான்கள்‌ யாவருக்கும்‌ தெலுங்கு 
மொழியிற்‌ பழக்கம்‌ இருந்தது. தமிழ்‌, தெலுங்கு, ஸம்ஸ்கிருதம்‌ என்னும்‌ மூன்று 


பாஷைகளிலும்‌ உள்ள கீர்த்தனங்களை அவர்கள்‌ பாடுவார்கள்‌. 
ஷீ 


சங்கீதப்‌ பயிற்சிக்குத்‌ தெலுங்கு உதவியாக இருக்குமென்ற எண்ணத்தின்மேல்‌ 
என்‌ தந்தையார்‌ கிருஷ்ண வாத்தியார்‌ பள்ளிக்கூடத்தைவிட்டு என்னை வேறொரு 
பள்ளிக்கூடத்திற்‌ சேர்த்தார்‌. பெருமாள்‌ கோவிலுக்குத்‌ தெற்கேயுள்ள காமாக்ஷியம்மன்‌ 
கோவிலில்‌ அந்தப்‌ பள்ளிக்கூடம்‌ இருந்தது. அதன்‌ தலைவராகிய முத்து வேலாயுத 
பண்டாரமென்னும்‌ வீரசைவர்‌ தெலுங்கும்‌ கற்பித்து வந்தார்‌. அவரிடம்‌ தெலுங்கு 
கற்கத்‌ தொடங்கி, குணிதம்‌ முதலியனவும்‌ வேமன்ன சதகம்‌, ராமதாச சதகமென்னும்‌ 


சிறுநூல்களும்‌ கற்றேன்‌. 


சங்கீதத்திலும்‌, தமிழிலும்‌ என்‌ புத்தி சென்றது போலத்‌ தெலுங்கிற்‌ 
செல்லவில்லை. என்‌ நிலைமையை உணர்ந்த தந்தையார்‌ சிறிது வருத்தத்தை 


அடைந்தார்‌; "நீ ஒரு காரியத்திற்கும்‌ உபயோகம்‌ இல்லாதவன்‌; பரிசாரக வேலைக்கு 


கூடப்‌ பயன்பட மாட்டாய்‌" என்று என்னைக்‌ கடிந்து கொண்டார்‌. அன்று அவர்‌ கூறின 


அவ்வார்த்தைகள்‌ என்‌ மனத்தைப்‌ புண்படுத்தின. நான்‌ என்ன செய்வேன்‌! எனக்குப்‌ 


படிப்பில்‌ விருப்பம்‌ இருந்தது; தமிழும்‌ சங்கீதமும்‌ எனக்கு இன்பத்தை அளித்தன. 


86 


தெலுங்கில்‌ அந்த இன்பத்தை நான்‌ காணவில்லை. எனக்கும்‌ அதற்கும்‌ 
வெகுதூரமென்ற எண்ணம்‌ ஆரம்பத்திலேயே எனக்கு உண்டாயிற்று. நான்‌ 
வேண்டுமென்று அதை வெறுக்கவில்லை. 


தெலுங்கு கற்பதனால்‌ வீண்சிரமம்‌ உண்டாவதைத்‌ தந்தையார்‌ 
உணர்ந்தமையால்‌ என்னைப்‌ பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாமல்‌ நிறுத்திக்கொண்டார்‌. 
வீட்டில்‌ தாமே சதகங்களையும்‌ வேறு நூல்களையும்‌ கற்பித்து வரலானார்‌. 
சங்கீதத்திலும்‌ சரளி, வரிசை, அலங்காரம்‌ முதலியவற்றைக்‌ கற்றுத்‌ தந்தார்‌. நான்‌ 
சிறிதளவேனும்‌ அயர்வாக இருந்தால்‌ கடுமையாகக்‌ கண்டிப்பார்‌. அவர்‌ செய்யும்‌ 
தண்டனையினால்‌ நான்‌ துன்புறுவேன்‌; என்‌ துன்பத்தைக்‌ கண்ட என்‌ தாயாரும்‌ 
வருந்துவார்‌. -- அடிக்குறிப்பு 1. நான்‌ எழுதி வெளியிட்டுள்ள நல்லுரைக்‌ கோவை முதற்‌ 
பாகத்தில்‌ மற்ற வரலாறுகளைக்‌ காணலாம்‌. 


அத்தியாயம்‌ 13 : தமிழும்‌ சங்கீதமும்‌ 


என்‌ தகப்பனார்‌ சொற்படி பள்ளிக்கூடத்திற்‌ படிப்பதைவிட்டு வீட்டிலேயே 
படித்து வந்தேன்‌. தெலுங்கு ஸம்ஸ்கிருதம்‌ இரண்டும்‌ என்னைவிட்டுப்‌ பிரிந்து 
நெடுந்தூரம்‌ சென்றுவிட்டன. 


ஒன்றுக்கும்‌ உதவாதவனாக நான்‌ போகக்‌ கூடாதென்ற கவலையினால்‌ நான்‌ 
ஏதேனும்‌ ஜீவனத்துக்‌ கேற்ற வித்தையைக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டுமென்று என்‌ 
தந்தையார்‌ விரும்பினார்‌. அரியிலூரில்‌ இருந்த தில்லைக்‌ கோவிந்தபிள்ளை 
என்பவரிடம்‌ என்னை ஒப்பித்துக்‌ கிராமக்‌ கணக்கு வேலையைப்‌ பயிலுவிக்கும்படி 
வேண்டிக்கொண்டார்‌. நான்‌ அவரிடமிருந்து அவர்‌ சொன்னபடியே நடந்து 


கணக்கையும்‌ கற்றுவந்தேன்‌; அட்டையில்‌ கொறுக்‌ காந்தட்டைப்‌ பேனாவால்‌ எழுதும்‌ 


பழக்கத்தையும்‌ செய்து வந்தேன்‌. இவ்வாறு எழுதிப்‌ பழகுவது அக்காலத்து வழக்கம்‌. 


"தீயினில்‌ மூழ்கினார்‌" 


இங்ஙனம்‌ இருந்து வருகையில்‌ ஒரு சமயம்‌ பெரிய திருக்குன்றத்தில்‌ என்‌ அத்தை 
குமாரருக்கு உபநயனம்‌ நடைபெற்றது. அதற்கு என்‌ தாய்‌, தந்தையரும்‌ நானும்‌ 
போயிருந்தோம்‌. பந்துக்களில்‌ பலர்‌ வந்திருந்தனர்‌. 


87 


அந்த விசேஷத்தில்‌ ஒரு சங்கீத வித்துவான்‌ வினிகை நடத்தினார்‌. அவர்‌ 
கோபாலகிருஷ்ண பாரதியார்‌ இயற்றிய கீர்த்தனங்களையும்‌ பாடினார்‌. தமிழ்நாடு 


முழுவதும்‌ பரவி வந்த நந்தனார்‌ சரித்திரத்திலிருந்தும்‌ சில உருப்படிகளைப்‌ பாடினார்‌. 


கானடா ராகத்தில்‌ உள்ள 


"தீயினில்‌ முழுகினார்‌. திருநாளைப்‌ போவார்‌ 
தீயினில்‌ முழுகினார்‌" 


என்ற கீர்த்தனத்தை மிக அழகாகப்‌ பாடினார்‌. அவர்‌ பாடும்‌ முறை என்‌ மனத்தில்‌ 
நன்றாகப்‌ பதிந்தது. அக்கீர்த்தனமும்‌ எனக்குப்‌ பாடமாகிவிட்டது. என்‌ தகப்பனார்‌ 
கற்றுத்‌ தராமல்‌ சில உருப்படிகளை இவ்வாறு கேள்வியினாலேயே நான்‌ 
அறிந்துகொண்ட துண்டு. அவற்றை நானே பாடிவருவேன்‌; வேறு யாரிடமேனும்‌ 
பாடிக்‌ காட்டுவேன்‌. என்‌ தகப்பனார்‌ முன்னிலையில்‌ மட்டும்‌ பாடுவதற்கு அஞ்சுவேன்‌. 


'சிறு பையன்‌ பாடுகிறான்‌' என்று சொல்லி மற்றவர்கள்‌ என்னைப்‌ பாராட்டி ஊக்கம்‌ 


அளிப்பார்கள்‌. 


ஒரு நாள்‌ அந்த உபநயனத்திற்கு வந்திருந்த சிலரிடம்‌ என்னுடைய 'சங்கீதத்‌ 
திறமை'யைக்‌ காட்டிக்கொண்டிருந்தேன்‌. "எங்கே, தீயினில்‌ முழுகினார்‌ என்பதைப்‌ 
பாடு" என்றார்‌ ஒருவர்‌. எனக்கு அந்தக்‌ கீர்த்தனத்தைப்‌ பாடுவதென்றால்‌ அதிகம்‌ 
உத்ஸாகம்‌ உண்டு. ஆதலின்‌ அதைக்‌ கூடியவரையில்‌ நன்றாகப்‌ பாடினேன்‌. அதை 
மறைவிலிருந்தபடியே என்‌ தந்தையார்‌ கேட்டுக்கொண்டிருந்தார்‌. எனது சங்கீத 
விருப்பமும்‌, அதில்‌ தனியே எனக்கு இருந்த பழக்கமும்‌ அவருக்கு அப்போதுதான்‌ 
புலப்பட்டன. தெலுங்கோடு சங்கீதத்தையும்‌ மறந்து விடுவேனென்று அவர்‌ 
நினைத்திருந்தாரோ என்னவோ அறியேன்‌; அன்று அவர்‌ ஒரு புதிய திருப்தியை 
அடைந்தார்‌. 


பின்பு அவர்‌ நேரே வந்தார்‌. நான்‌ அச்சத்தால்‌ பாட்டை நிறுத்தினேன்‌. 


"பயப்படாதே; பாடு. உனக்கும்‌ சங்கீதம்‌ நன்றாக வரும்போல்‌ இருக்கிறதே!" என்று 
அவர்‌ கூறினார்‌. அவருடைய திருப்தி அந்த வார்த்தைகளிலும்‌ முகமலர்ச்சியிலும்‌ 
வெளிப்பட்டது. அன்றே என்‌ தந்தையாருக்கு வேறு யார்‌ மூலமாகவேனும்‌ எனக்குச்‌ 
சங்கீதமும்‌ தமிழும்‌ கற்பிக்க வேண்டுமென்ற எண்ணம்‌ உண்டாயிற்று. 


88 


தமிழ்‌ விதை விதைத்தவர்‌ 


என்‌ பிதாவுடைய நண்பராகிய அரியிலூர்ச்‌ சஉடஉகோபையங்கார்‌ சங்கீதத்திலும்‌ 
தமிழிலும்‌ வல்லவர்‌. அவர்‌ வீணையும்‌ வாசிப்பார்‌. சில சமயங்களில்‌ என்‌ தந்தையார்‌ 
பாட அவர்‌ வீணை வாசிப்பதுண்டு. இருவரும்‌ சங்கீத சம்பந்தமாக அடிக்கடி 
மனங்கலந்து பேசிக்கொண்டிருப்பது வழக்கம்‌. அவர்‌ வீடு பெருமாள்‌ கோயில்‌ 
சந்நிதியில்‌ வட சிறகில்‌ உள்ளது. 


சடகோபையங்காரே எனக்கு ஏற்ற குருவென்று எந்தையார்‌ நிச்சயித்தார்‌. 
அரியிலூருக்கு வந்தவுடன்‌ ஒரு நாள்‌ என்னை அவரிடம்‌ அழைத்துச்‌ சென்று, 
"இவனுக்குச்‌ சங்கீதத்திலும்‌ தமிழிலும்‌ பிரியம்‌ இருக்கிறது. மற்ற விஷயங்களில்‌ இவன்‌ 
புத்தி செல்லவில்லை. நான்‌ இவ்வளவு நாள்‌ சொல்லிக்‌ கொடுத்தேன்‌. மேலே கற்பிக்க 
என்னால்‌ இயலவில்லை, நீங்கள்‌ இவனை உங்கள்‌ மாணாக்கனாகக்‌ கொண்டு 
இரண்டு வகையிலும்‌ பயிற்சி செய்விக்க வேண்டும்‌" என்று கேட்டுக்கொண்டார்‌. 


உடனே அவர்‌ மிக்க அன்போடு என்னை ஏற்றார்‌. 


என்‌ பிதா சடகோபையங்காரிடம்‌ என்னை ஒப்பித்ததற்கு முக்கியமான காரணம்‌ 
சங்கீதத்தில்‌ எனக்கு நல்ல பழக்கம்‌ உண்டாக வேண்டுமென்றும்‌, அதற்கு உதவியாகத்‌ 
தமிழறிவு பயன்படுமென்றும்‌ எண்ணியதே. ஆனால்‌ என்‌ விஷயத்தில்‌ அந்த முறை 
மாறி நின்றது. தமிழில்‌ அதிகப்‌ பழக்கமும்‌ அதற்கு உபகாரப்படும்‌ வகையில்‌ சங்கீதமும்‌ 
இருப்பதையே நான்‌ விரும்பினேன்‌. சடகோபையங்காரிடம்‌ என்று நான்‌ 
மாணாக்கனாகப்‌ புகுந்தேனோ அன்றே தமிழ்த்‌ தாயின்‌ அருட்பரப்பிற்‌ 
புகுந்தவனானேன்‌. எனக்குத்‌ தமிழில்‌ சுவை உண்டாகும்‌ வண்ணம்‌ கற்பித்த முதற்‌ குரு 
சடகோபையங்காரே. பொம்மை (பாவை)களைக்‌ காட்டி குழந்தைகளைக்‌ கவர்வது 
போலத்‌ தமிழ்ச்‌ செய்யுட்களின்‌ நயத்தை எடுத்துக்காட்டி என்‌ உள்ளத்துக்குள்‌ அந்த 
இளம்பருவத்தில்‌ தமிழ்‌ விதையை விதைத்தவர்‌ அவரே. 


சடகோபையங்கார்‌ பரம்பரை 


சடகோபையங்கார்‌ பரம்பரையாக வித்துவான்௧ளாக இருந்தோர்‌ மரபிற்‌ 
பிறந்தவர்‌. அவர்‌ பரம்பரையினர்‌ யாவருக்கும்‌ சண்பக மன்னார்‌ என்ற குடிப்பெயர்‌ 
உண்டு. அவர்கள்‌ தென்கலை ஸ்ரீவைஷ்ணவர்கள்‌. அவர்களிற்‌ பலர்‌ சிறந்த 
கவிஞர்களாக விளங்கினர்‌. அவர்களுக்குப்‌ பாலஸரஸ்வதி, பாலகவி என்னும்‌ 


பட்டங்கள்‌ உண்டு. அவர்களில்‌ ஒருவர்‌ 'திருக்கல்யாண நாடகம்‌' என்பதையும்‌ 


89 


மற்றொருவர்‌ 'சிவராத்திரி நாடகம்‌' என்பதையும்‌ இயற்றியிருக்கின்றனர்‌. 
சடகோபையங்காருடைய பட்டனாராகிய ஸ்ரீநிவாசையங்கார்‌ என்பவர்‌ சிறந்த ஞானி. 
அத்வைத சாஸ்திரங்களில்‌ தேர்ச்சி பெற்றவர்‌. தமிழ்ப்‌ புலமையும்‌ மிக்கவர்‌. அவர்‌ 
நவராத்திரி நாடகம்‌, சாரங்கபாணி நொண்டி நாடகம்‌ முதலியவற்றை 
இயற்றியிருக்கிறார்‌. அவருக்கு அவர்‌ குடிப்பெயராகிய சண்பக மன்னாரென்பதே 
இயற்பெயரைப்‌ போல வழங்கி வந்தது. அவரிடம்‌ வேதாந்த சாஸ்திரங்களைப்‌ 
பாடங்கேட்குத்‌ திருச்சிராப்பள்ளி ஜில்லாவில்‌ அங்கங்கே உள்ள ஊர்களில்‌ மடங்களை 
அமைத்துக்கொண்டு அடக்கமாகக்‌ காலங்‌ கழித்து வந்த பரதேசிகள்‌ பலர்‌. அவரும்‌ 
அரியிலூரில்‌ தமக்கென ஒரு மடம்‌ கட்டி அங்கேயே இருந்து பாடஞ்‌ சொல்லி வந்தார்‌. 
பிற்காலத்தில்‌ அவருடைய குரு பூஜை அரியிலூரிலும்‌ அவர்‌ மாணாக்கர்கள்‌ இருந்த 
இடங்களிலும்‌ வருஷந்தோறும்‌ நடந்து வந்தது. அவர்‌ பேரராகிய சடகோபையங்காரை 
உட்கார வைத்து அந்தக்‌ குரு பூஜையில்‌ சண்பக மன்னாராகப்‌ பாவித்து 


வழிபடுவார்கள்‌. 


ஐயாவையங்கார்‌ 


சண்பக மன்னாருடைய மூத்த குமாரராகிய ஐயாவையங்கார்‌ ரென்பவரே 
சடகோபையங்காருடைய தந்தையார்‌. அவரிடம்‌ பரம்பரை இயல்புகளாகிய தமிழ்ப்‌ 
புலமையும்‌ துறவுணர்ச்சியும்‌ விளங்கின. ஜமீன்தாரது ஆஸ்தான வித்துவானாக அவர்‌ 
சில காலம்‌ இருந்தார்‌. தியானம்‌ செய்தல்‌, தெய்வ கைங்கரியம்‌ புரிதல்‌ 


முதலியவற்றிலேதான்‌ அவர்‌ அதிகமாக ஈடுபட்டிருந்தார்‌. அதனால்‌ மற்றவர்களைப்‌ 
போல ஜமீன்தாருக்குத்‌ திருப்தி உண்டாகும்படி நடந்து கொள்ள முடியவில்லை. 
தம்முடைய வயிற்றுக்காக ஆத்ம நாயகனது கைங்கரியத்திற்குக்‌ குறை உண்டாக்கிக்‌ 


கொள்வதில்‌ அவருக்கு விருப்பமில்லை. இறுதியில்‌ ஜமீன்‌ உத்தியோகத்தை 
விட்டுவிட்டு ஆண்டவன்‌ அடித்தொண்டே கதியென்றெண்ணி அதில்‌ முனைந்து 
நின்றார்‌. 


அரியிலூர்ப்‌ பெருமாள்‌ கோயில்‌ தசாவதார மண்டபத்தில்‌ உள்ள 
நரசிங்கமூர்த்தியை அவர்‌ உபாசித்து வந்தார்‌. அரண்மனை உத்தியோகத்தினின்றும்‌ 
நீங்கியது சிறையினின்றும்‌ விடுபட்டது போன்ற உணர்ச்சியை அவருக்கு 
உண்டாகியது; 'முன்பே இந்தக்‌ காரியத்தைச்‌ செய்யாமல்‌ இருந்தோமே!' என்று அவர்‌ 


உருகினார்‌; 


"வஞ்ச மாரும்‌ மனத்தரைக்‌ காவென்று 


90 


வாழ்த்தி வாழ்த்தி மனதுபுண்ணாகவே 
பஞ்ச காலத்திற்‌ பிள்ளைவிற்‌ பார்கள்போல்‌ 
ப்ரபந்தம்‌ விற்றுப்‌ பரிசு பெறாமலே 
நெஞ்சம்‌ வாடி இளைத்துநொந்‌ தேனையா! 
நித்த நின்மல நின்னடி தஞ்சங்காண்‌ 
செஞ்சொல்‌ நாவலர்‌ போற்றவெந்‌ நாளிலும்‌ 
செழித்து வாழரி யில்நர சிங்கமே" 


என்ற பாட்டைக்‌ கூறிக்‌ கதறினார்‌. பஞ்சகாலத்திற்‌ பிள்ளை விற்பார்கள்‌ போல்‌ 
கவிதையை மனிதருக்கு வீணே அர்ப்பணம்‌ செய்த குறை நீங்க அவர்‌ தம்‌ வாழ்வு 
முழுவதையும்‌ நரசிங்க மூர்த்தியின்‌ சேவையிலே போக்கி இன்புற்றார்‌. 


ஐயாவையங்காருக்கு ஐந்து குமாரர்கள்‌ இருந்தார்கள்‌. எல்லோரிலும்‌ 
இளையவரே சடகோபையங்கார்‌. அந்த ஐவரும்‌ தமிழிலும்‌ சங்கீதத்திலும்‌ பயிற்சி 
யுடையவர்களே. 


அத்தியாயம்‌ 14 : சடகோபையங்காரிடம்‌ கற்றது 


சடகோபையங்கார்‌ மாநிறமுடையவர்‌. குட்டையாகவும்‌ பருமனாகவும்‌ இருப்பார்‌ 
பலசாலி. அவர்‌ பேசும்போது அவரது குரல்‌ சிறிது கம்மலாக இருக்கும்‌; ஆனால்‌ 
பாடும்போது அது மறைந்து விடும்‌. தமிழில்‌ சுவை தெரிந்து படித்தவர்‌ அவர்‌. அவரை 


ஆவண்ணாவென்று யாவரும்‌ அழைப்பர்‌. 


அவருக்குச்‌ சங்கீதமும்‌ தமிழும்‌ ஒரு தரத்திலே இருந்தன. சங்கீதப்‌ பயிற்சி 
யுடையவர்‌ தாமும்‌ இன்புற்று மற்றவர்களையும்‌ இன்புறுத்துவ ரென்பார்கள்‌. 
சடகோபையங்காரிடமிருந்த தமிழானது சங்கீதம்‌ போலவே அவரை முதலில்‌ இன்புறச்‌ 
செய்து பின்பு மற்றவர்களையும்‌ இன்புறுத்தும்‌; சில சமயங்களில்‌ கேட்பவர்களுக்கு 
இன்புறும்‌ தகுதியில்லாமற்‌ போனாலும்‌ அவர்‌ அடையும்‌ இன்பத்திலே சிறிதும்‌ குறைவு 
வராது. 


பாடம்‌ சொல்லுதல்‌ 


91 


பாடம்‌ சொல்வதில்‌ அவருக்கு விருப்பம்‌ அதிகம்‌. காலையில்‌ ஐந்து மணிக்கே 
எழுந்துவிடுவார்‌. நித்திய கர்மானுஷ்டானங்களை ஒழுங்காகச்‌ செய்வார்‌. பின்பு 
புத்தகங்களை எடுத்துக்கொண்டு தம்‌ வீட்டு வெளித்திண்ணையின்‌ மேலைக்கோடியில்‌ 
உட்கார்ந்து கொள்வார்‌. எந்த நூலையாவது படித்து இன்புற்றுக்கொண்டே இருப்பார்‌. 
அந்த வழியே போவோர்‌ அவரைக்‌ கண்டு வணங்குவார்கள்‌. சிலர்‌ திண்ணையில்‌ வந்து 
மரியாதையோடு அமர்வார்கள்‌. உடனே சடகோபையங்கார்‌ ஏதாவது தமிழ்ப்‌ பாடல்‌ 
சொல்ல ஆரம்பித்து விடுவார்‌; நயமாகப்‌ பொருள்‌ சொல்வார்‌. வந்தவர்கள்‌ கேட்டு 
மகிழ்வார்கள்‌. அவர்‌ இருக்குமிடம்‌ தேடி வந்து அவருடைய இனிய தமிழ்ப்‌ 
பிரசங்கத்தைக்‌ கேட்டுப்‌ போவார்‌ பலர்‌. செவ்வைச்‌ சூடுவார்‌ பாகவதத்திலும்‌ அத்வைத 
சாஸ்திரத்திலும்‌ அவருக்கு ஆராய்ச்சி அதிகம்‌. கம்பராமாயணத்திலும்‌ நல்ல பழக்கம்‌ 
இருந்தது. அந்த நூற்‌ செய்யுட்களைச்‌ சொல்லி மணிக்கணக்காகப்‌ பொருள்‌ கூறிக்‌ 
கொண்டிருப்பார்‌ கேட்பவர்களுக்கு நேரம்‌ போவதே தெரியாது. ஏதோ இனிய சங்கீதக்‌ 
கச்சேரியைக்‌ கேட்பது போலவே இருக்கும்‌. 


அவரிடம்‌ சிலர்‌ முறையாகப்‌ பாடங்‌ கேட்டு வந்தார்கள்‌. நாள்‌ தவறாமல்‌ 
திண்ணையில்‌ உட்கார்ந்து வந்தவர்களுக்குப்‌ பாடஞ்‌ சொல்வதில்‌ அவருக்குச்‌ சலிப்பே 
உண்டாவதில்லை. "கம்பத்தை வைத்துக்‌ கொண்டாவது பாடஞ்‌ சொல்ல வேண்டும்‌. 
கேட்பவனை மாத்திரம்‌ உத்தேசித்துச்‌ சொல்லக்கூடாது. பாடஞ்‌ சொல்வதனால்‌ 
உண்டாகும்‌ முதல்‌ லாபம்‌ நம்முடையது. பாடம்‌ சொல்லச்‌ சொல்ல நம்‌ அறிவு 
உரம்பெறும்‌" என்பார்‌. "என்‌ தமையனராகிய நரசிம்மையங்கார்‌ தஞ்சாவூர்‌ ஸமஸ்தான 
வித்துவான்களிடம்‌ கற்றுக்‌ கொண்டார்‌. அவர்‌ தமிழிலும்‌ சங்கீதத்திலும்‌ சிறந்த அறிவு 
வாய்ந்தவர்‌. கல்வியில்‌ அவர்‌ என்னை மிஞ்சிவிட்டார்‌. இதற்கு என்‌ காரணமென்று 
கவனித்தேன்‌. அவர்‌ பல சிஷ்யர்களுக்குப்‌ பாடஞ்‌ சொன்னார்‌. அவர்களைக்‌ கேள்வி 
கேட்டுக்‌ கேட்டு அவர்களுடைய அறிவை விருத்தி பண்ணியதோடு தம்முடைய 
கல்வியையும்‌ பலப்படுத்திக்‌ கொண்டார்‌. இந்த நுட்பத்தை நானும்‌ தெரிந்து 
கொண்டேன்‌. மாணாக்கர்களைக்‌ கசக்கத்‌ தொடங்கினேன்‌. இதனால்‌ என்‌ 
தமையனாரைவிட நான்‌ சிறிதளவு உயர்ந்துவிட்டேனென்று கூடத்தோற்றியது" என்று 
ஒருமுறை அவர்‌ சொன்னதுண்டு. 


ஒரு நாள்‌ அவர்‌ தம்‌ வீட்டுத்‌ திண்ணையில்‌ அமர்ந்து யாருக்கோ நெடுநேரம்‌ 
பாடஞ்‌ சொல்லிக்கொண்டிருந்தார்‌. அப்போது நாங்கள்‌ குடியிருந்தது எதிர்‌ வீடு. 
வழக்கமான குரலில்‌ அவர்‌ பாடஞ்‌ சொல்லாமல்‌ சற்று இரைந்து 
சொல்லிக்கொண்டிருந்தார்‌. இடையே சிறிதும்‌ தடையில்லாமல்‌ அவர்‌ சொல்லி 
வந்தபோது எங்கள்‌ வீட்டுக்குள்‌ இருந்த எனக்கு ஒரு சந்தேகம்‌ உண்டாயிற்று; "இவர்‌ 
யாருக்குப்‌ பாடஞ்‌ சொல்லுகிறார்‌? கேட்பவர்‌ நடுவில்‌ சந்தேகம்‌ ஒன்றும்‌ கேட்க 


மாட்டாரா?" என்று எண்ணி எட்டிப்‌ பார்த்தேன்‌. எனக்குப்‌ பெரிய ஆச்சரியம்‌ 


92 


உண்டாயிற்று. கோபாலசாமி ஐயங்காரென்ற ஒருவர்‌ சடகோபையங்காருக்கு முன்‌ 
உட்கார்ந்திருந்தார்‌. உட்கார்ந்திருந்தாரென்று மட்டும்‌ சொல்லலாமேயன்றிப்‌ பாடங்‌ 
கேட்டாரென்று சொல்ல இயலாது அவர்‌ முழுச்‌ செவிடர்‌. சடகோபையங்காருக்கும்‌ 
அந்த விஷயம்‌ தெரியும்‌. அப்போது, 'கம்பத்தை வைத்துக்கொண்டாவது பாடஞ்‌ 
சொல்ல வேண்டும்‌' என்று அவர்‌ சொன்னது எனக்கு ஞாபகம்‌ வந்தது. 


கம்பமாயிருந்தாலென்ன? செவிடராயிருந்தாலென்ன? 


செய்யுட்களும்‌ கீர்த்தனங்களும்‌ 


ஐயங்கார்‌ பல செய்யுள்‌ நூல்களையும்‌ தனிப்பாடல்களையும்‌ கீர்த்தனங்களையும்‌ 
இயற்றியிருக்கின்றார்‌. ஸ்ரீ வைஷ்ணவராயினும்‌ அவருக்கு அத்வைதக்‌ கொள்கையிற் 
பற்று அதிகம்‌. தெய்வ வழிபாட்டில்‌ அவர்‌ சமரசமான நோக்கமுடையவர்‌. விநாயகர்‌, 
சிவபெருமான்‌, அம்பிகை லிய தெய்வங்களின்‌ விஷயமாக அவர்‌ பல 

ர அ முத த்‌ பன அ 
செய்யுட்களையும்‌ கீர்த்தனங்களையும்‌ இயற்றியிருக்கிறார்‌. இராமாயண வண்ணம்‌, 
இராமாயணச்‌ சிந்து, ஜீவப்பிரம்ம ஐக்கிய சரித்திரம்‌ முதலிய நூல்களை அவர்‌ பாடினர்‌. 
ஐந்து கன ராகங்களில்‌ பஞ்ச ரத்தினக்‌ கீர்த்தனங்களை அவர்‌ இயற்றியிருக்கின்றார்‌. 


அக்காலத்தே கோயில்களை நிர்வாகம்‌ செய்வதற்கு நூதனமாகத்‌ தருமகருத்தர்‌ 
நியமிக்கப்பட்டனர்‌. ஒரு கோயிலை நிர்வாகம்‌ செய்துவந்த தருமகருத்தர்‌ ஒழுங்காக 
அதனைக்‌ கவனிக்கவில்லை. அதை உணர்ந்த சடகோபையங்கார்‌ 
அத்தகையவர்களைப்‌ பரிகசித்து 'பஞ்சாயத்து மாலை' என்ற ஒரு செய்யுள்‌ நூல்‌ 
இயற்றினார்‌. அதில்‌ தருமகருத்தர்களுடைய ஒழுங்கீனமான செயல்களைப்‌ 
புலப்படுத்தினார்‌. தருமகருத்தர்களைப்‌ பஞ்சாயத்தாரென்றும்‌ சொல்வதுண்டு. 


கல்வி இன்பமும்‌ வறுமை நிலையும்‌ 


கல்வியின்ப மொன்றையே பெரிதாகக்‌ கருதி வாழ்ந்த அவர்‌ 
வறுமைநிலையில்தான்‌ இருந்தார்‌. அதனால்‌ அவர்‌ மனம்‌ சலிக்கவில்லை. அரியிலூர்‌ 
ஸமஸ்தானத்தில்‌ நிலை வர வர க்ஷீணமடைந்தமையால்‌ அவருக்கு அதன்‌ ஆதரவு 
குறைந்து போயிற்று தம்‌ சிஷ்யர்களது உதவியைக்கொண்டே அவர்‌ ஜீவனம்‌ செய்து 
வந்தார்‌. 


93 


குளிருக்குப்‌ போர்த்திக்கொள்ளத்‌ துப்பட்டி இல்லை. அதற்காக மல்லூர்ச்‌ 


சொக்கலிங்கம்‌ பிள்ளை என்பவருக்கு ஒரு பாட்டு எழுதி அனுப்பினார்‌. 


"துப்பட்டி வாங்கித்‌ தரவேண்டும்‌ லிங்க துரைசிங்கமே" 


என்பது அதன்‌ இறுதி அடி. அந்தக்‌ கனவான்‌ ஒன்றுக்கு இரண்டு துப்பட்டிகளை 
வாங்கி அனுப்பினார்‌. 


மாலை வேளையில்‌ அவர்‌ கடை வீதி வழியே செல்வார்‌. என்‌ வஸ்திரத்தை 
வாங்கி மேலே போட்டுக்கொண்டு போய்விடுவார்‌. அதுதான்‌ அவருடைய 
திருவுலாவிலே அங்கவஸ்திரமாக உதவும்‌. அவர்‌ செல்லும்போது அவரைக்‌ கண்டு 
ஒவ்வொரு கடைக்காரரும்‌ எழுந்து மரியாதை செய்வார்‌. அவரை அழைத்து ஆசனத்தில்‌ 
இருக்கச்‌ செய்து மரத்தட்டில்‌ நான்கு வெற்றிலையும்‌ இரண்டு பாக்கும்‌ வைத்துக்‌ 
கொடுப்பார்‌. அந்த அன்புக்‌ காணிக்கையை ஐயங்கார்‌ அப்படியே வீட்டுக்குக்‌ கொண்டு 
வருவார்‌. எல்லாவற்றையும்‌ சேர்த்து விற்று வேறு ஏதாவது வாங்கிக்‌ கொள்வார்‌. 
அதனால்‌ வருவது பெரிய தொகையாக இராது; இராவிட்டால்‌ என்ன? உப்புக்காவது 
ஆகாதா? இந்த நிலைக்கும்‌ அவருடைய தமிழ்‌ இன்பத்துக்கும்‌ சம்பந்தமே இல்லை. 
அந்த உலகமே வேறு, அதில்‌ அவர்தாம்‌ சக்கரவர்த்தி. அங்கே பசியில்லை, 
வறுமையில்லை, இளைப்பில்லை. அந்த உலகத்திற்கு அவர்‌ என்னையும்‌ இழுத்துக்‌ 


கொண்டார்‌. 


அவர்‌ ஊட்டிய தமிழமுதம்‌ 


எந்த விஷயத்தைச்‌ சொன்னாலும்‌ அதில்‌ ஒரு தனியான சுவை உண்டாகும்படி 
சொல்வது அவர்‌ வழக்கம்‌. ஒரு வேளைக்கு இரண்டு மூன்று செய்யுட்களே சொல்வார்‌. 
ஆயினும்‌ அச்செய்யுட்களின்‌ பொருளை நல்ல உதாரணங்களோடும்‌ 
உபகதைகளோடும்‌ தெளிவாகச்‌ சொல்லி மனத்தில்‌ நன்றாகப்‌ பதியும்படி செய்வார்‌. 
பாட்டின்‌ பொருள்‌ வழியே தம்முடைய மனம்‌ முழுவதையும்‌ செல்லவிட்டுக்‌ 
கேட்போரையும்‌ இழுத்துச்‌ செல்வார்‌. ஏழாம்‌ பிராயத்திலே அவர்‌ சிறிது சிறிதாக 
ஊட்டிய தமிழமுதத்தின்‌ சுவை இன்றும்‌ எனக்கு மறக்கவில்லை. 


முதற்‌ பாடங்கள்‌ 


94 


முதல்‌ முதலில்‌ சட்கோபையங்கார்‌ தாம்‌ இயற்றிய ஆலந்துறையீசர்‌ பதிகத்தை 
எனக்குக்‌ கற்பித்தார்‌. அரியிலூரிலுள்ள சிவபெருமான்‌ விஷயமாக அமைந்தது அது. 
சங்கீதத்திலும்‌ அவர்‌ இயற்றிய கீர்த்தனமொன்றையே முதலிற்‌ சொல்லிவைத்தார்‌. 


"ரவிகுல தாமனே-யதுகுல சோமனே 


பரமபதி மாயனே-பாண்டவச காயனே" 


என்று ஆரம்பிப்பது அக்கீர்த்தனம்‌. 


அக்கீர்த்தனம்‌ சகானா ராகத்தில்‌ அமைந்தது, அவர்‌ முதலில்‌ சொல்லித்‌ தந்த 
அக்கீர்த்தனத்தோடு அதன்‌ இராகமும்‌ என்‌ மனத்தைக்‌ கவர்ந்தது. அதுமுதலே அந்த 
ராகத்தில்‌ எனக்கு விருப்பம்‌ வளர்ந்து வந்தது. இன்றும்‌ அந்த விருப்பம்‌ இருந்து 
வருகிறது. 


கீர்த்தனம்‌ பிறந்த வரலாறு 


ஒரு கவிஞர்‌ தாம்‌ இயற்றிய செய்யுட்களையும்‌ கீர்த்தனங்களையும்‌ 
கற்பிக்கும்போது மற்றவர்களாற்‌ சொல்ல முடியாத பல செய்திகளைத்‌ தெரிவிப்பார்‌. 
"ஒரு செய்யுள்‌ கவிஞன்‌ வாயிலிருந்து உதிப்பதற்கு முன்‌ அதன்‌ பொருளுக்குரிய கருத்து 
எவ்வாறு தோன்றியது? எவ்வாறு வளர்ந்தது? எவ்வாறு அதற்கு ஓர்‌ உருவம்‌ 
உண்டாயிற்று?" என்னும்‌ வரலாறுகள்‌ அக்கவிஞனால்தான்‌ சொல்ல முடியும்‌. அவை 


எவ்வளவோ சுவையுடையன வென்பதை யாவரும்‌ அறிவர்‌. 


சடகோபையங்கார்‌ பாடம்‌ சொல்லும்போது அவருடைய சொந்தப்‌ 
பாட்டுக்களைப்‌ பற்றிய வரலாறுகளையும்‌ சொல்லுவார்‌. எனக்கு முதலிற்‌ கற்பித்த 


சகானா ராகக்‌ கீர்த்தனத்தின்‌ பிறப்பைப்‌ பற்றியும்‌ அவர்‌ சொன்னார்‌:- 


மைசூர்‌ ஸமஸ்தானத்திலே பக்ஷி என்ற பட்டம்‌ பெற்ற சங்கீத வித்துவானாகிய 
வீணை ஸாம்பையரென்பவர்‌ ஒருமுறை அரியிலூருக்கு வந்தார்‌. அவர்‌ வீணையில்‌ 


சிறந்த வித்துவான்‌. சிவ பக்தர்‌. விரிவாகச்‌ சிவ பூஜை செய்பவர்‌. பூஜையின்‌ இறுதியில்‌ 
வீணையில்‌ சில ஸ்தோத்திரங்களைப்‌ பாடி உருகுவார்‌ அவ்வாறு பூஜா காலத்தில்‌ அவர்‌ 


மனமொன்றிப்‌ பாடும்‌ கீர்த்தனங்களைக்கேட்பதற்குப்‌ பலர்‌ காத்திருப்பார்கள்‌. 


95 


சடகோபையங்கார்‌ அவர்‌ பூஜையைத்‌ தரிசனம்‌ செய்யச்‌ சென்றார்‌. அவருடைய 
பக்தியையும்‌ பூஜா விதானங்களையும்‌ பார்த்தபோது அவரிடம்‌ அதிக அன்பு 
உண்டாயிற்று. பூஜையின்‌ முடிவில்‌ ஸாம்பையர்‌ வீணையை எடுத்து வாசித்தார்‌. 


சகானா ராகத்தை ஆலாபனம்‌ செய்தார்‌. சடகோபையங்கார்‌ அதிலே கரைந்து நின்றார்‌. 


"மகா தேவா மகா தேவா" 


என்ற பல்லவியை அவர்‌ தொடங்கினார்‌. மனத்தைப்‌ பலவேறு திசைகளில்‌ 
இழுத்துச்‌ செல்லும்‌ பொருள்‌ அந்தப்‌ பல்லவியில்‌ இல்லை. இறைவன்‌ திருநாமம்‌ 
மாத்திரம்‌ இருந்தது. வெறும்‌ இராகத்தில்‌ ஓர்‌ இனிமை இருந்தாலும்‌ அதில்‌ 
தூய்மையான அந்த நாம சப்தத்தின்‌ இணைப்பு அந்த இனிமைக்கும்‌ ஓர்‌ இனிமையை 
உண்டாக்கிற்று. சகானா ராகமும்‌ மகாதேவ சப்தமும்‌ வீணா கானத்தில்‌ இழைந்து 
ஒன்றி மனத்தைச்‌ சிவானந்த விலாசத்திற்‌ பதிய வைத்தன. மேலும்‌ அந்த வித்துவான்‌ 


"சங்கர சங்கர சங்கர சங்கர 


சங்கர சங்கர சங்கர சங்கர 


மகா தேவா" 


என்பதைப்‌ பக்தியில்‌ தோய்ந்த உள்ளத்திலிருந்து உருகிவரும்‌ இன்னிசையிலே 
எழுப்பினார்‌. இராகமும்‌ நாம சப்தமும்‌ ஒருபடி உயர்ந்து நின்றன. சடகோபையங்கார்‌ 
அந்த இன்பத்தில்‌ ஊறி இசையும்‌ பக்தியும்‌ ஒன்றிக்‌ கலந்த வெளியிலே சஞ்சாரம்‌ 
செய்தார்‌. அதிலிருந்து இறங்குவதற்குச்‌ சிறிதுநேரம்‌ ஆயிற்று. கண்ணில்‌ நீர்‌ வர 


ஸாம்பையரை வணங்கினார்‌. 


அன்றைய அனுபவம்‌ சடகோபையங்காரைச்‌ சும்மா இருக்கவிடவில்லை. அந்தச்‌ 
சகானா ராகமும்‌ கீர்த்தனத்தின்‌ மெட்டும்‌ அவர்‌ நினைவில்‌ பசுமையாக நின்றன. அந்த 
மெட்டிலே அவரும்‌ ஒரு கீர்த்தனம்‌ பாடினார்‌. அதுவே, "ரவிகுல தாமனே" என்ற 


பாட்டு. 


இந்த வரலாற்றை அவர்‌ சொல்லிவிட்டுக்‌ கீர்த்தனத்தைப்‌ பாடினார்‌. 
பாடும்போது பழைய ஞாபகங்கள்‌ அவருக்கு வந்தன. கண்ணில்‌ நீர்‌ துளித்தது. அவர்‌ 
மனம்‌ ஸாம்பையரது வீணாகானத்தை அப்பொழுதும்‌ கேட்டதென்பதை அவர்‌ 
முகக்குறிப்பு விளக்கியது. "சங்கீதம்‌ ஒரு தெய்விக வித்தை. அது யாவருக்கும்‌ பூரணமாக 
வாய்ப்பது அரிது. அந்தக்‌ கலை தெய்வ பக்தியோடு கலந்தால்‌ நிறைவுற்று 


96 


நிற்குமென்பதை ஸாம்பையரிடத்தில்‌ நான்‌ கண்டேன்‌" என்று சடகோபையங்கார்‌ 


சொல்வார்‌. 


வேறு பாடங்கள்‌ 


சடகோபையங்காரிடத்தில்‌ வேறுபல கீர்த்தனங்களையும்‌ கற்றுக்கொண்டேன்‌. 
தமிழில்‌ திருவேங்கடத்தந்தாதி. திருவேங்கடமாலை முதலியவற்றைக்‌ கேட்டேன்‌ 
அந்தப்‌ பாடங்களை யன்றி வீட்டில்‌ சூடாமணி நிகண்டு பன்னிரண்டு 
தொகுதிகளையும்‌, மணவாள நாராயண சதகம்‌, அறப்பள்ளீசுவர சதகம்‌, குமரேச சதகம்‌, 
இரத்தினசபாபதி மாலை, கோவிந்த சதகம்‌, நீதி வெண்பா என்னும்‌ நீதி நூல்களையும்‌, 
நன்னூற்‌ சூத்திரங்களையும்‌ மனப்பாடம்‌ செய்து தந்தையாரிடம்‌ ஒப்பித்து வந்தேன்‌. 


அத்தியாயம்‌ 15 : குன்னம்‌ சிதம்பரம்‌ பிள்ளை 


அரியிலூரில்‌ இருக்கையில்‌ எனக்குக்‌ கல்வியில்‌ அபிவிருத்தி ஏற்பட்டதோடு 
விளையாட்டிலும்‌ ஊக்கம்‌ அதிகரித்தது. பிராயத்திற்கு ஏற்றபடி விளையாட்டிலும்‌ 
மாறுதல்‌ உண்டாயிற்று. அரியிலூரிலுள்ள பெருமாள்‌ கோயில்‌ வாசலிலும்‌ 
உள்ளிடங்களிலும்‌ நண்பர்களோடு விளையாடுவேன்‌. படத்தை (காற்றாடியை)ப்‌ 
பறக்கவிட்டு அதன்‌ கயிற்றை ஆலயத்திற்கு வெளியேயுள்ள கருடஸ்தம்பத்திலே கட்டி 
அது வான வெளியில்‌ பறப்பதைக்‌ கண்டு குதித்து மகிழ்வேன்‌. கோபுரத்தின்‌ மேல்‌ ஏறி 
அங்கும்‌ படத்தின்‌ கயிற்றைக்‌ கட்டுவேன்‌. தோழர்களும்‌ நானும்‌ சேர்ந்து ஒளிந்து 
பிடிக்கும்‌ விளையாட்டில்‌ ஈடுபடுவோம்‌. கோயிலிலுள்ள மூலைமுடுக்குகளி லெல்லாம்‌ 


போய்‌ நான்‌ பதுங்குவேன்‌. 


தசாவதார மண்டபத்தில்‌ வாமன மூர்த்திக்கு மேல்‌ புறத்தில்‌ ஓர்‌ இடுக்கு உண்டு. 
அதில்‌ நான்‌ ஒரு முறை ஒளிந்துகொண்டேன்‌. அந்த இடம்‌ மிகவும்‌ குறுகலானது. என்‌ 
நண்பர்கள்‌ நெடுநேரம்‌ என்னைத்‌ தேடியும்‌ கண்டு பிடிக்க இயலவில்லை. பிறகு 
வேறிடத்தில்‌ தேடப்‌ போனார்கள்‌. அப்போது நான்‌ வெளியில்‌ வந்து நின்று அவர்களை 
அழைத்தேன்‌. என்னை அவர்கள்‌ கண்டு பிடிக்கவில்லை யென்பதில்‌ எனக்கு ஒரு சிறிது 
பெருமை உண்டாயிற்று. "எங்கே ஒளிந்திருந்தாய்‌?" என்று அவர்கள்‌ என்னைக்‌ 
கேட்டபோது நான்‌ இடத்தைக்‌ கூறவில்லை. அந்த இடம்‌ நான்‌ ஒளிந்து 
கொள்வதற்காக அமைந்ததென்று தோற்றியது. 


97 


சில வருஷங்களுக்கு முன்‌ நான்‌ அரியிலூருக்கு ஒரு முறை போயிருந்தேன்‌. 
அப்போது நான்‌ இளமையிற்‌ பழகிய இடங்களைப்‌ பார்த்து மகிழ்ந்தேன்‌. என்னுடன்‌ 
சில கனவான்கள்‌ வந்திருந்தார்கள்‌. அவர்களையும்‌ அழைத்துக்கொண்டு தசாவதார 
மண்டபத்திற்குப்‌ போனேன்‌. அங்கே வாமன மூர்த்திக்கு அருகில்‌ நான்‌ இளமையில்‌ 
ஒளிந்திருக்கும்‌ இடத்தை உற்றுக்‌ கவனித்தேன்‌. அப்போது, "இந்தக்‌ குறுகிய இடத்தில்‌ 


நாம்‌ எப்படி இருந்தோமோ?" என்று எனக்கு வியப்பும்‌ அச்சமும்‌ உண்டாயின. 


உடன்‌ வந்த அன்பர்களில்‌ ஒருவர்‌, "அங்கே என்ன விசேஷம்‌? அவ்வளவு 


கவனமாகப்‌ பார்க்கிறீர்களே" என்று கேட்டார்‌. 


பார்த்த இடத்தில்‌ சிற்பம்‌ ஒன்றும்‌ இல்லை; கட்டிட விசேஷமும்‌ இல்லை. அங்கே 
அவர்கள்‌ கண்ணுக்கு ஒரு புதுமையும்‌ தோன்றவில்லை. எனக்கோ அப்படி அன்று. 
நான்‌ அங்கே என்னையே கண்டேன்‌; என்‌ இளமைப்‌ பருவத்தின்‌ விளையாட்டைக்‌ 


கண்டேன்‌. அவர்களுக்கு விஷயத்தை எடுத்துக்‌ கூறிய பிறகு அவர்களும்‌ அந்த 


இடத்தைப்‌ பார்த்தார்கள்‌. 


தந்தையார்‌ கவலை 


எனக்கு ஏழாம்‌ பிராயம்‌ நடந்தது. என்‌ தந்தையார்‌ மாதந்தோறும்‌ என்‌ 
பாட்டனாருக்குச்‌ செய்யவேண்டிய கிரியைகளைச்‌ செய்து வந்தார்‌. வருஷ முடிவில்‌ 
செய்யவேண்டிய ஆப்திக சிராத்தம்‌ நெருங்கியது. அதற்கு வேண்டிய பொருளைச்‌ 
சம்பாதிப்பதில்‌ அவருக்கு நாட்டம்‌ உண்டாயிற்று. அந்தக்‌ கவலையோடு மற்றொரு 
செலவைப்‌ பற்றிய கவலையும்‌ சேர்ந்தது. 


எனக்கு உபநயனம்‌ செய்யவேண்டிய பிராயம்‌ வந்துவிட்டமையால்‌ அதற்குரிய 
முயற்சிகளும்‌ செய்யவேண்டியிருந்தன. எல்லாம்‌ பணத்தினால்‌ நடைபெற 
வேண்டியவை. "எப்படியாவது ஆப்திக சிராத்தத்தை நடத்திவிடலாம்‌" என்ற தைரியம்‌ 
என்‌ தந்தையாருக்கு இருந்தது. "உபநயனம்‌ செய்யவேண்டும்‌; அதற்கு என்ன 
செய்வது?" என்ற சிந்தனையில்‌ அவர்‌ ஆழ்ந்தார்‌. சாணேற முழம்‌ சறுக்கும்‌ வாழ்க்கைப்‌ 
போராட்டத்தில்‌ அவர்‌ மனம்‌ தத்தளித்து நின்றது. 


குமரபிள்ளை 


98 


அக்காலத்தில்‌ என்‌ தந்தையாரை ஆதரித்து வந்தவர்களுள்‌ ஒருவராகிய 
கொத்தவாசற்‌ குமரபிள்ளை என்பவர்‌ ஒரு சமயம்‌ எங்கள்‌ வீட்டுக்கு வந்திருந்தார்‌; 
அப்போது என்‌ தந்தையாருடைய க்ஷேமலாபங்களை விசாரித்தார்‌. பேசிவருகையில்‌ 
என்‌ உபநயனத்தைப்பற்றி அவர்‌ கவலை யடைந்திருப்பதை யறிந்து, "அது விஷயமான 
கவலை தங்களுக்கு வேண்டாம்‌. உபநயனத்துக்கு நான்கு நாட்களுக்கு முன்‌ 
தங்களுக்குப்‌ பணம்‌ கிடைக்கும்‌" என்று வாக்களித்தார்‌. துந்துபி வருஷம்‌ வைகாசி 
மாதம்‌ (1862, ஜூன்‌) என்‌ பாட்டனாருக்கு ஆப்திக சிராத்தம்‌ வந்தது. அதன்‌ பொருட்டு 
உத்தமதானபுரம்‌ செல்வதாக ஏற்பாடாகியிருந்தது. குமரபிள்ளை பொருளுதவி 
செய்வதாகச்‌ சொல்லியிருப்பதை நம்பி ஆப்திகம்‌ ஆன பிறகு ஆனி மாதமே என்‌ 
உபநயனத்தை உத்தமதானபுரத்தில்‌ நடத்தி விட எந்தையார்‌ நிச்சயித்தார்‌. 


உபநயனம்‌ 


நாங்கள்‌ உத்தமாதானபுரத்திற்குச்‌ சென்றோம்‌. என்‌ பாட்டனாரது சிராத்தம்‌ 
நடைபெற்றது. அப்பால்‌ எனக்கு உபநயனம்‌ செய்வதற்குரிய முயற்சிகள்‌ 
ஆரம்பமாயின. என்‌ பிதா இன்ன தினத்தில்‌ முகூர்த்தம்‌ வைத்திருக்கிறதென்று 
குறிப்பிட்டுக்‌ கொத்தவாசற்‌ குமர பிள்ளைக்கு ஒரு கடிதம்‌ எழுதி அனுப்பினார்‌. 
முகூர்த்தத்திற்கு நான்கு தினங்கள்‌ முன்னதாக அந்த உபகாரி இரண்டு வேளாளப்‌ 
பிள்ளைகளை வேண்டிய தொகையுடன்‌ அனுப்பினார்‌. அவர்கள்‌ வந்து பணத்தை என்‌ 
தந்தையார்‌ கையிலே கொடுத்தார்கள்‌. அதை வாங்கும்போது என்‌ தந்தையாரும்‌ 
அருகிலிருந்த சிறிய தந்தையாரும்‌ கண்ணீர்‌ விட்டு உருகினார்கள்‌. 


குறிப்பிட்ட முகூர்த்தத்தில்‌ எனக்கு உபநயனம்‌ நடைபெற்றது. அதற்கு 
அரியிலூர்‌, மாயூரம்‌, கும்பகோணம்‌, தியாக சமுத்திரம்‌, சுவாமிமலை, கோட்டூர்‌, 
சூரியமூலை, திருக்குன்றம்‌, கணபதி அக்கிரகாரம்‌. திருவையாற்றுக்குடி, திருவையாறு 
திருப்பழனம்‌, பாபநாசம்‌, சுரைக்காவூர்‌, பொன்வேய்ந்தநல்லூர்‌, தேவராயன்‌ பேட்டை, 
அச்சுதேசுவரபுரம்‌, உள்ளிக்கடை, ஊற்றுக்காடு, உடையாளூர்‌, நல்லூர்‌ என்னும்‌ 


இடங்களிலிருந்து பந்துக்களும்‌ அன்பர்களும்‌ வந்திருந்தார்கள்‌. 


உபநயன காலங்களில்‌ நடைபெறும்‌ ஊர்வலம்‌ விநோதமானது. பெரும்பாலும்‌ 


வாகனங்களில்‌ அது நடைபெறாது. உபநயனப்‌ பையன்‌ தன்‌ அம்மான்‌ தோளில்‌ 


ஏறிக்கொள்வான்‌ பெண்களும்‌ ஆண்களும்‌ புடைசூழ வாத்திய கோஷத்துடன்‌ ஊர்வலம்‌ 
செல்லும்‌. ஒவ்வொரு வீட்டு வாசலிலும்‌ அம்மான்‌ நிற்பார்‌. வீட்டிலுள்ள பெண்கள்‌ 
ஆரத்தி எடுப்பார்கள்‌. அவ்வாறு எடுத்த தாம்பாளத்தில்‌, ஊர்வலத்துடன்‌ செல்லும்‌ 


99 


பெண்கள்‌ தாங்கள்‌ கொண்டுசெல்லும்‌ பக்ஷியங்களையும்‌ தாம்பூலத்தையும்‌ வைத்துப்‌ 
போவார்கள்‌ இப்படி ஒவ்வொரு வீட்டிலும்‌ நடைபெறும்‌. இவ்வூர்வலம்‌ என்‌ 
உபநயனத்திலும்‌ நடந்தது. 


எங்கள்‌ குடும்ப வழக்கப்படி உபநயன காலத்தில்‌ எனக்கு 'வேங்கடராம சர்மன்‌' 
என்று நாமகரணம்‌ செய்யப்பட்டது. அந்தப்‌ பெயரே நன்றாக உள்ளதென்று என்‌ 
தகப்பனாரும்‌ பிறரும்‌ எண்ணினர்‌. அது முதல்‌ எனக்கு வேங்கடராமனென்ற பெயரே 


பலரால்‌ வழங்கப்பட்டு வந்தது. 


உபநயன காலத்தில்‌ நான்‌ யஜூர்‌ வேதத்தை அத்தியயனம்‌ செய்வதற்கு உரியவ 
னென்றும்‌, வாதூல கோத்திரத்தின னென்றும்‌, ஆபஸ்தம்ப சூத்திரத்தைக்‌ 


கடைப்பிடிப்பவ னென்றும்‌ உணர்ந்தேன்‌. 


பூணூல்‌ அணிந்து துவிஜனாகிய புதிதில்‌ எனக்கு என்‌ அம்மான்‌ சிவராமையர்‌ 
மந்திரங்களை யெல்லாம்‌ கற்பித்தனர்‌. சந்தியா வந்தனங்களைத்‌ தவறாமல்‌ ஒழுங்காகச்‌ 
செய்துவந்தேன்‌. மந்திரஜபம்‌ செய்வதில்‌ எனக்கு இயல்பாகவே விருப்பம்‌ உண்டு. 


கெளரீ மந்திரம்‌ 


உபநயனம்‌ ஆனபிறகு மீண்டும்‌ நாங்கள்‌ அரியிலூர்‌ வந்து சேர்ந்தோம்‌. நான்‌ 
தமிழ்க்‌ கல்வியிற்‌ சுவை கண்டேனாதலால்‌ சடகோபையங்காரை விடாமற்‌ 


பற்றிக்கொண்டேன்‌. 


ஒரு சமயம்‌ என்‌ சிறிய பாட்டனாராகிய ஐயாக்குட்டி ஐயர்‌ எங்களைப்‌ 
பார்ப்பதற்காக அரியிலூருக்கு வந்தார்‌. சிலர்‌ கேட்டுக்கொண்டபடி சில தினங்கள்‌ 
நாங்கள்‌ இருந்த வீட்டில்‌ ஹாலாஸ்ய மாகாத்மியம்‌ வாசித்துப்‌ பொருள்‌ சொல்லி 
வந்தார்‌. நான்‌ தினந்தோறும்‌ அதைக்‌ கேட்டு வந்தேன்‌. ஸ்ரீ சோமசுந்தரகக்‌ கடவுள்‌ 
கெளரி என்னும்‌ பெண்ணுக்கு அருள்புரிந்த திருவிளையாடல்‌ ஒன்று அந்த 
மாகாத்மியத்தில்‌ இருக்கிறது. தமிழ்த்‌ திருவிளையாடற்‌ புராணத்தில்‌ அந்த வரலாறு 
உள்ள பாகத்திற்கு 'விருத்த குமார பாலரான படலம்‌' என்று பெயர்‌. ஐயாக்குட்டி ஐயர்‌ 
அந்தச்‌ சரித்திரத்தைச்‌ சொல்லும்போது, "கெளரிக்கு அவள்‌ தகப்பனார்‌ கெளரீ 
மந்திரத்தை உபதேசம்‌ செய்தார்‌. அந்த மந்திரம்‌ மிக்க நன்மையைத்‌ தரவல்லது" என்று 


கூறி அந்த மந்திரத்தையும்‌ எடுத்துரைத்தார்‌. அவர்‌ உரைத்த மந்திரத்தையும்‌ அதை 
உச்சரிக்கும்‌ முறையையும்‌ அப்பொழுதே நான்‌ மனத்திற்‌ பதியச்‌ செய்துகொண்டேன்‌. 


100 


அவர்‌ அன்றிரவு மந்திரத்தைச்‌ சொன்னதையே உபதேசமாகக்‌ கருதி அது முதல்‌ 
அதனை நானும்‌ ஜபித்து வரலானேன்‌. 


துன்பத்தின்மேல்‌ துன்பம்‌ 


என்‌ தந்தையார்‌ அரியிலூரைச்‌ சூழ்ந்துள்ள இடங்களுக்கு அழைப்பின்‌ மேல்‌ 
அடிக்கடி சென்று தம்‌ சங்கீதத்தால்‌ ஜனங்களை உவப்பித்து அங்கங்கே உள்ள 
அன்பர்களாற்‌ பொருளுதவி பெற்று வருவார்‌. சில கிராமங்களில்‌ கிடைத்த பொருள்‌ 
வருவாயிலிருந்து என்‌ உபநயனத்திற்குக்‌ குமரபிள்ளை உதவிய தொகையைத்‌ திருப்பிக்‌ 
கொடுத்துவிட்டார்‌. ஸமஸ்தான வித்துவானென்ற பெயரே ஒழிய ஜமீன்தாரது ஆதரவு 
வர வரக்‌ குறையலாயிற்று. ஜமீன்தாரே கடனில்‌ மூழ்கியிருந்தார்‌. கடன்தாரர்கள்‌ 
கடனை வற்புறுத்திக்‌ கேட்டபோது அவர்‌ தம்‌ கிராமங்களை விற்று அதனை அடைக்கத்‌ 
தொடங்கினார்‌. சுரோத்திரியமாகவிட்ட நிலங்களையும்‌ விற்றார்‌. எங்களுக்கு 
இலந்தங்குழி என்னுமிடத்தில்‌ விட்டிருந்த சர்வமானியத்தையும்‌ அவர்‌ விற்றுவிட்டார்‌. 
ஸமஸ்தானத்து உதவி இவ்வாறு அடியோடு நின்று போயிற்று. 


இந்த வாழ்க்கைப்‌ போராட்டத்தில்‌ ஒரு துன்பம்‌ போனால்‌ மற்றொன்று 
வருவதற்குக்‌ காத்து நிற்பதை என்‌ தந்தையார்‌ அநுபவத்தில்‌ அறிந்தார்‌. ஜமீனது 
சம்பந்தமும்‌ ஆதரமும்‌ அற்றுவிடவே, "இனி என்ன செய்வது?" என்ற யோசனை 
அவருக்கு உண்டாயிற்று. குடும்பம்‌ நடத்தும்‌ விஷயத்தில்‌ ஏற்பட்ட கவலையை விட 
அதிகமான கவலை என்‌ கல்வி விஷயத்தில்‌ ஏற்பட்டது. அரியிலூரில்‌ கல்விக்கு 
வேண்டிய உதவி இருந்தது; ஆனால்‌ வருவாய்‌ இல்லை. "இவ்வூரை விட்டால்‌ வேறு 


எங்கே போவது?" என்னும்‌ கவலை அவர்‌ மனத்தை அலைக்கத்‌ தொடங்கியது. 


குன்னம்‌ சிதம்பரம்‌ பிள்ளை 


இவ்வளவு சங்கடங்களில்‌ அகப்பட்டுக்‌ கலங்கும்‌ எந்தையாரது உள்ளக்‌ 
குறிப்பைச்‌ சிதம்பரம்‌ பிள்ளை என்னும்‌ ஒருவர்‌ ஒருவாறு ஊகித்து அறிந்துகொண்டார்‌. 
அரியிலூருக்கு வடக்கே உள்ள குன்னம்‌ (குன்றம்‌) என்னும்‌ கிராமத்துக்‌ கணக்குப்‌ 
பிள்ளை அவர்‌; கார்காத்த வேளாளர்‌; நல்ல செல்வாக்குள்ளவர்‌; என்‌ தந்தையாருடைய 
பால்ய நண்பர்‌. அவருடைய பந்துக்கள்‌ அரியிலூரில்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ வீட்டிற்கு 
அவர்‌ அடிக்கடி வருவார்‌. அப்படி வரும்போதெல்லாம்‌ எங்கள்‌ வீட்டிற்கும்‌ வந்து என்‌ 
தந்தையாரிடம்‌ பேசி அளவளாவி விட்டுச்‌ செல்வார்‌ அவர்‌ தமிழிலும்‌ அறிவு 
வாய்ந்தவர்‌. நான்‌ தமிழ்‌ படித்து வருவதை அறிந்து என்னிடம்‌ பிரியமான 


வார்த்தைகளைப்‌ பேசிப்‌ பாராட்‌ டி ஊக்கம்‌ உண்டாக்குவார்‌. 


101 


என்‌ தகப்பனார்‌ ஒரு நாள்‌ சிதம்பரம்‌ பிள்ளையோடு பேசிக்கொண்டிருந்தார்‌. 
அவர்‌ பேச்சில்‌ பழைய கம்பீரம்‌ காணாமையால்‌ சிதம்பரம்‌ பிள்ளை அவர்‌ உள்ளத்துள்‌ 
இருக்கும்‌ கவலையே அதற்குக்‌ காரணமென்று ஊகித்து அறிந்தனர்‌. பிறகு மெல்ல 
மெல்ல விசாரித்து ஜமீன்‌ ஆதரவு இன்மையை உணர்ந்து வருந்தினார்‌ குடும்பக்‌ 
கடனைப்‌ பற்றியும்‌ அவர்‌ அறிந்தார்‌. உடனே, "நீங்கள்‌ இனிமேல்‌ இங்கே இருக்க 
வேண்டாம்‌. குன்னத்திற்கு வந்துவிடுங்கள்‌ அங்கே ஸ்திரமாக இருந்து வரலாம்‌. 
உங்களுக்குக்‌ குடும்பக்‌ கவலை இல்லாதபடி நானும்‌ என்‌ அன்பர்களும்‌ கவனித்துக்‌ 
கொள்ளுகிறோம்‌. உங்கள்‌ குடும்பக்‌ கடன்‌ அடைவதற்கும்‌ ஏதாவது வழி செய்கிறோம்‌" 


என்றார்‌. 


என்‌ தந்தையாருக்குப்‌ புத்துயிர்‌ உண்டாயிற்று. ஆண்டவன்‌ கைவிடாமல்‌ 
காப்பாற்றுவா னென்ற எண்ணம்‌ உறுதி பெற்றது. குன்னம்‌ வருவதாகச்‌ சிதம்பரம்‌ 
பிள்ளையிடம்‌ கூறினார்‌. அந்தச்‌ செல்வர்‌ ஊருக்குப்‌ போனவுடனே நாங்கள்‌ 
குடியிருப்பதற்காக ஒரு வீடு திட்டம்‌ செய்து எங்கள்‌ வரவை எதிர்பார்த்திருந்தார்‌. 
அடிக்கடி மனிதர்களை அனுப்பி வரும்படி சொல்லி யனுப்பிக்கொண்டும்‌ வந்தார்‌. 


குன்னத்துக்குப்‌ பிரயாணம்‌ 


என்‌ தந்தையாருக்கு அரியிலாரைவிட்டுச்‌ செல்ல மனம்‌ துணியவில்லை. பழகிய 
மனிதர்களை விட்டுப்‌ பிரிவது எளிதான காரியமா? என்‌ படிப்பு விஷயத்திற்‌ 
கருத்துடைய அவருக்குச்‌ சட்கோபையங்காரிடம்‌ நான்‌ கற்று வருவதில்‌ திருப்தி 
இருந்தது. அரியிலாரைவிட்டுச்‌ சென்றால்‌ அதற்குத்‌ தடை உண்டாகுமென்ற 
எண்ணமும்‌ அவரைத்‌ துன்புறுத்தியது. உணவுக்கு அடுத்தபடிதான்‌ கல்வியாதலின்‌ 
குன்னம்‌ போவதே சரியென்று தீர்மானம்‌ செய்து, அதற்குரிய நாளொன்றும்‌ பார்த்து, 


அச்செய்தியைச்‌ சிதம்பரம்‌ பிள்ளைக்குச்‌ சொல்லியனுப்பினார்‌. 
வண்டி நகர்ந்தது 
நாங்கள்‌ ஒரு நாள்‌ விடியற்காலையில்‌ புறப்பட்டுக்‌ குன்னம்‌ செல்வதாக 


ஏற்பாடாகி இருந்தது. முதல்‌ நாள்‌ அரியிலூரில்‌ எல்லோரிடமும்‌ 


சொல்லிக்கொண்டோம்‌. புதிய ஊர்களைப்‌ பார்ப்பதில்‌ எனக்கு விருப்பம்‌ அதிகமே; 


ஆயினும்‌ சடகோபையங்காரிடத்தில்‌ பாடம்‌ கேட்க முடியாதே என்று வருந்தினேன்‌. 


102 


அதனை அறிந்த அவர்‌, "நீ எப்போது வந்தாலும்‌ இங்கே சில தினம்‌ இருந்து பாடம்‌ 


கேட்கலாம்‌" என்று சொல்லி விடையளித்தார்‌. 


எங்கள்‌ பிரயாணத்திற்காக ஒரு வண்டி திட்டம்‌ செய்துகொண்டு குமரபிள்ளை 
வந்தார்‌. செலவுக்கும்‌ பணம்‌ அளித்து அவர்‌ விடைபெற்றுச்‌ சென்றார்‌, விடிய ஐந்து 
நாழிகையளவில்‌ எங்கள்‌ வீட்டு வாசலில்‌ வண்டி வந்து நின்றது. என்‌ தந்தையாரும்‌ 
நானும்‌ வீட்டைவிட்டு வெளியே வந்தோம்‌. தந்தையார்‌ ஈசுவரப்‌ பிரார்த்தனை 
செய்துகொண்டே என்னை எடுத்து வண்டியில்‌ உட்கார வைத்தார்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ 
பெருமான்‌ கோயிற்‌ பக்கம்‌ மேளவாத்தியத்தின்‌ சத்தம்‌ கேட்டது. தந்தையார்‌ திரும்பிப்‌ 
பார்த்தார்‌. அங்கே காளிங்க நர்த்தன மூர்த்தியைப்‌ படிச்சட்டத்தின்‌ மீது 
எழுந்தருளுவித்துக்‌ கோயில்‌ வாயிலில்‌ தீபாராதனை செய்தார்கள்‌. என்‌ 
தந்தையாருக்குப்‌ மயிர்க்கூச்செறிந்தது. "நல்ல சகுனமாக இருக்கிறது. தெய்வத்தை 
நம்பிப்‌ பிரயாணப்படுகிறோம்‌" என்று அவர்‌ மனமுருகிக்‌ கூறினார்‌. 


பெருமாள்‌ கோவிலுக்குத்‌ திருப்பணி செய்வதற்காக அயலிலுள்ள 
கிராமங்களுக்குச்‌ சென்று பொருள்‌ சேகரிக்க எண்ணிய கோவிலதிகாரிகள்‌ அதன்‌ 
பொருட்டு அந்தக்‌ கிருஷ்ண விக்கிரகத்தை எழுந்தருளப்‌ பண்ணி ஸந்நிதிக்‌ கெதிரில்‌ 
நிறுத்தித்‌ தீபாராதனை செய்தார்கள்‌. அந்தச்‌ சமயமும்‌ எந்தையார்‌ என்னை வண்டியில்‌ 
ஏற்றிய சமயமும்‌ ஒன்றாக இருந்தன. கிருஷ்ண பகவானது திருமுக மண்டலத்தை 
விளக்கிய அந்தக்‌ கற்பூர ஒளி, "பழகிய இடத்தை விட்டுவிட்டுப்‌ புதிய இடத்திற்குப்‌ 
போகிறோமே!" என்ற கவலையுடன்‌ இருந்த என்‌ தந்தையாருடைய உள்ளத்தையும்‌ 
விளக்கியது. எதிர்காலத்தைப்‌ பற்றி ஒன்றும்‌ தெரியாத வாழ்க்கைப்‌ பிரயாணத்தில்‌ 
தெய்வத்தின்‌ திருவருள்‌ துணை செய்யுமென்ற ஆறுதல்‌ அவர்‌ நெஞ்சிற்‌ குடிகொண்டது. 


என்‌ தாயார்‌ வண்டியில்‌ ஏறினார்‌; தந்தையாரும்‌ வண்டியில்‌ அமர்ந்தார்‌. 
குன்னத்தை நோக்கி எங்கள்‌ வண்டி நகர்ந்தது. 


அத்தியாயம்‌ 16 : கண்ணன்‌ காட்சியின்‌ பலன்‌ 


காலை எட்டு நாழிகையளவில்‌ குன்னம்‌ போய்ச்‌ சேர்ந்தோம்‌. சிதம்பரம்‌ 
பிள்ளையும்‌ அவர்‌ நண்பர்களும்‌ எங்கள்‌ வரவை ஆவலுடன்‌ எதிர்பார்த்திருந்தனர்‌. 


அங்கே எங்களுக்காக அமைக்கப்‌ பெற்றிருந்த வீட்டில்‌ இறங்கினோம்‌. 


103 


அந்த ஜாகை அவ்வூரிலிருந்து ஸ்ரீ வைஷ்ணவராகிய ராம ஐயங்கா 
ரென்பவருடைய வீட்டின்‌ ஒரு பகுதியாகும்‌. அவர்‌ என்‌ தந்தையாருக்கு இளமை முதல்‌ 


நண்பர்‌; சித்த வைத்தியத்தில்‌ நல்ல பயிற்சி யுடையவர்‌. அவர்‌ வசிஷ்டபுரத்தா 
ரென்னும்‌ வகையைச்‌ சேர்ந்தவர்‌. குன்னத்திலும்‌ அதைச்சார்ந்துள்ள ஊர்களிலும்‌ 
அவ்வகையினர்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ வைதிகத்‌ தொழில்‌ செய்து வந்தனர்‌. பிறரை 
ஆதரிக்கும்‌ குணமும்‌ எல்லாரோடும்‌ மனமொத்துப்‌ பழகும்‌ தன்மையும்‌ வாய்ந்தவர்கள்‌. 


என்‌ தந்தையார்‌ அரியிலூரிலிருந்து வந்தமையால்‌ அவரை 'அரியிலூரையர்‌' 
என்ற பெயரால்‌ குன்னம்‌ முதலிய இடங்களிலுள்ளவர்கள்‌ வழங்கலாயினர்‌. 
அப்பக்கங்களில்‌ உள்ளவர்கள்‌ அவருடைய கதைகளையும்‌ சங்கீதத்தையும்‌ முன்னமே 
கேட்டவர்கள்‌. "அரியிலூரையர்‌ இங்கே வந்திருக்கிறார்‌" என்ற செய்தி எல்லாரிடத்தும்‌ 
பரவியது. அவரவர்கள்‌ அன்போடு தங்கள்‌ தங்களால்‌ இயன்ற பொருள்களைக்‌ 
கொணர்ந்து கொடுத்து என்‌ தந்தையாரைப்‌ பார்த்துச்‌ சென்றார்கள்‌. அரிசி, பருப்பு, 
காய்‌, கறி முதலிய உணவுப்‌ பொருள்கள்‌ வீட்டில்‌ நிரம்பி விட்டன. அவற்றைப்‌ 
பார்த்தபோது என்‌ தந்தையார்‌, அரியிலூர்க்‌ கோயில்‌ வாசலில்‌ நிகழ்ந்த 
தீபாராதனையையும்‌ கண்ணன்‌ காட்சியையும்‌ நினைந்து நினைந்து இன்புற்றார்‌. ஊர்‌ 
ஊராய்த்‌ திரிந்து ஜீவிக்க வேண்டி நேர்ந்தால்‌ என்‌ செய்வது!' என்று அவருக்கிருந்த 
சிந்தனை மாறியது. 


ஊற்றை நாட்டாரும்‌ பிறரும்‌ 


குன்னத்திற்கு எங்களை வருவித்த சிதம்பரம்‌ பிள்ளை கார்காத்த வேளாளர்‌. 
அவ்வூரிலுள்ள மற்ற வேளாளர்களிற்‌ பெரும்பான்மையோர்‌ ஊற்றை நாட்டார்‌. 
குன்னத்திற்கு அருகில்‌ ஊற்றத்தூரென்ற தேவார வைப்பு ஸ்தலமொன்று இருக்கிறது. 
அதைத்‌ தலைநகராகக்‌ கொண்ட ஊர்களின்‌ தொகுதி ஊற்றை நாடு என்று 
பழங்காலத்தில்‌ வழங்கி வந்தது. அங்கே வாழ்ந்தமையால்‌ அவ்வேளாளர்களுக்கு 
ஊற்றை நாட்டாரென்னும்‌ பெயர்‌ வந்தது. ஊற்றத்தூரிலுள்ள சுத்தரத்னேசுவர 
ரென்னும்‌ கடவுளே அவ்வகுப்பினருக்குக்‌ குல தெய்வம்‌. படையாட்சிகள்‌, 
உடையார்கள்‌ முதலிய வேறு சாதியினரும்‌ குன்னத்தில்‌ இருந்தனர்‌. யாவரும்‌ தெய்வ 
பக்தியும்‌ தரும சிந்தையும்‌ உடையவர்கள்‌. காலை மாலைகளிற்‌ கோயில்களிற்‌ சென்று 
ஸ்வாமி தரிசனம்‌ செய்து தேவார திருவாசகங்களைச்‌ சொல்லித்‌ தோத்திரம்‌ 
பண்ணிவிட்டு வருவார்கள்‌. தங்கள்‌ வருவாயில்‌ ஒரு பகுதியைத்‌ தருமத்திற்‌ 


செலவிடுவார்கள்‌. 


104 


அவர்களுள்‌ நல்ல நூல்களைக்‌ கற்றவர்கள்‌ பலர்‌; கல்லாவிடினும்‌ பல 
நூல்களிலுள்ள விஷயங்களைக்‌ கேட்டுத்‌ தெரிந்துகொண்டோரும்‌ உண்டு. கல்வி, 
கேள்வி இல்லாதவர்களும்‌ கற்றவர்களிடத்தில்‌ அன்பு வைத்து மரியாதையோடு 
நடப்பார்கள்‌. செல்வத்தினால்‌ உண்டாகும்‌ அகங்காரம்‌ முதலிய குற்றங்களும்‌ தம்முள்‌ 
விரோதமும்‌ அவர்கள்பால்‌ இருக்கலாம்‌; ஆனாலும்‌ கல்வியுடையவர்களைக்‌ கண்டால்‌ 


அவர்களை ஆதரிப்பதில்‌ எல்லோரும்‌ ஒரு முகப்பட்டு நிற்பார்கள்‌. இந்த நிலை 
அக்காலத்தில்‌ தமிழ்நாட்டுக்‌ கிராமங்கள்‌ எங்கும்‌ காணப்பட்டதுதான்‌. 


'ஆனந்தமான பரம்‌' 


குன்னத்திற்குச்‌ சென்ற தினம்‌ பிற்பகலில்‌ தந்தையாரும்‌ நானும்‌ சிதம்பரம்‌ 
பிள்ளையின்‌ வீட்டிற்குச்‌ சென்றோம்‌. அவ்வீட்டுத்‌ திண்ணையிற்‌ பலர்‌ 
கூடியிருந்தார்கள்‌. சிதம்பரம்‌ பிள்ளையும்‌ அவர்‌ தமையனாராகிய அப்புப்‌ பிள்ளை 
என்பவரும்‌ அங்கேயிருந்தனர்‌. எல்லோரும்‌ எங்களை வரவேற்றனர்‌. அவர்கள்‌ 
முகத்தில்‌ விளங்கிய புன்னகையில்‌ எங்கள்‌ மனங்கள்‌ திளைத்துத்‌ தளிர்த்தன. சிதம்பரம்‌ 
பிள்ளை தந்தையாரை அழைத்துத்‌ தம்‌ வீட்டுக்குள்‌ சென்று இடைகழியிலுள்ள தம்‌ 
புஸ்தக அலமாரியைக்‌ காட்டினார்‌. அதிலே பல புஸ்தகங்கள்‌ இருந்தன. அதில்‌ ஒரு 
புஸ்தகத்தை என்‌ தந்தையார்‌ எடுத்தார்‌; அது தாயுமானவர்‌ பாடலாக இருந்தது. அதைப்‌ 
பிரித்து என்‌ கையிற்‌ கொடுத்து "இவர்களுக்குப்‌ படித்துக்காட்டு" என்று கூறினார்‌. 
பிரித்த இடம்‌ ஆனந்தமான பரமென்னும்‌ பகுதி. நான்‌ வாசல்‌ திண்ணையில்‌ 
உள்ளவர்களுக்கு அப்பகுதியிலுள்ள பாடல்களில்‌ ஒவ்வொன்றையும்‌ தோடி முதலிய 
ஒவ்வொரு ராகத்தில்‌ வாசித்துக்‌ காட்டினேன்‌. தாயுமானவர்‌ யாவருக்கும்‌ விளங்கும்‌ 
சொற்களில்‌ தம்‌ அனுபவ உணர்ச்சியை நன்றாக வெளியிட்டுள்ள அப்பாடல்களின்‌ 
பொருளும்‌, இளமைக்குரிய முறுக்கோடு வெளிவரும்‌ என்‌ தொனியும்‌ 
அங்கிருந்தவர்களுக்கு இன்பத்தை விளைவித்தன. "அரியிலூர்‌ ஐயர்‌ தம்‌ குமாரரையும்‌ 
நன்றாகப்‌ பழக்கி வைத்திருக்கிறார்கள்‌. அவர்களைப்‌ போலவே இவரும்‌ நல்ல 
நிலைக்கு வருவார்‌" என்று அவர்கள்‌ பேசிக்‌ கொண்டார்கள்‌. குன்னத்திற்‌ புகுந்த முதல்‌ 
நாளே 'ஆனந்தமான பரத்‌' தைத்‌ துணையாகக்‌ கொண்டு அவர்கள்‌ உள்ளத்திலும்‌ 


நாங்கள்‌ புகுந்து கொண்டோம்‌. 


ஸ்தலங்கள்‌ 


ஸ்தலங்களைப்பற்றிய வரலாறுகளைத்‌ தெரிந்துகொள்வதில்‌ 


அக்காலத்தினருக்கு அதிக விருப்பம்‌ இருந்தது. ஸ்தலத்தில்‌ விருக்ஷம்‌, மூர்த்திகளின்‌ 


105 


திருநாமம்‌, வழிப்பட்டவர்கள்‌ வரலாறு, தீர்த்த விசேஷம்‌ முதலிய விஷயங்களை 
அங்கங்கே உள்ளவர்கள்‌ நன்றாகத்‌ தெரிந்துகொண்டு மற்றவர்களுக்குச்‌ சொல்வார்கள்‌. 
தங்கள்‌ ஊர்‌ சிறந்த ஸ்தலமென்றும்‌ பலவகையான மாகாத்மியங்களை 
உடையதென்றும்‌ சொல்லிக்கொள்வதில்‌ அவர்களுக்கு ஒரு திருப்தி இருந்தது. 
குன்னத்தின்‌ ஸ்தல மாகாத்மியங்களை என்‌ தந்தையார்‌ விசாரிக்கத்‌ தொடங்கினார்‌. 


நானும்‌ அவற்றைத்‌ தெரிந்துகொண்டேன்‌. 


மிகச்‌ சிறந்த ஸ்தலங்களுக்குச்‌ சென்று அங்குள்ள மூர்த்திகள்‌ பால்‌ 
ஈடுபட்டவர்கள்‌ தங்கள்‌ ஊரிலும்‌ அந்த ஸ்தலங்களைப்‌ போன்ற அமைப்புக்களை 
உண்டாக்கி வழிபடுதல்‌ பழங்காலத்து வழக்கம்‌. பெரிய புராணத்தை இயற்றிய 
சேக்கிழார்‌ சோழ நாட்டிலுள்ள திருநாகேசுவரமென்னும்‌ சிவ ஸ்தலத்தில்‌ 
ஈடுபாடுடையவர்‌. அவர்‌ சென்னைக்கருகே உள்ள தம்‌ ஊராகிய குன்றத்தூரிலும்‌ ஒரு 
திருநாகேசுவரத்தை உண்டாக்கினார்‌. நடுநாட்டில்‌ பெண்ணையாற்றங்‌ கரையில்‌ 
ஸ்ரீரங்கம்‌, ஜம்புகேசுவரம்‌, தாயுமானவர்‌ கோயில்‌ என்னும்‌ மூன்று ஸ்தலங்களுக்கும்‌ 
பிரதியாக மூன்று ஸ்தலங்கள்‌ உள்ளன. அரியிலூரில்‌ உள்ள ஆலந்துறேசர்‌ கோயில்‌ 
தேவார ஸ்தலமாகிய கீழைப்‌ பழுவூரிலுள்ள கோயிலைக்‌ கண்டு அமைத்ததே யாகும்‌. 
இவ்வாறே கும்பகோணத்தில்‌ கும்பேசுவரரைத்‌ தரிசித்த ஒருவர்‌ குன்னத்தில்‌ ஒரு 
கோயில்‌ நிருமித்து அங்கே பிரதிஷ்டை செய்த மூர்த்திக்கு ஆதி கும்பேசரென்னும்‌ 
திருநாமத்தையும்‌ அம்பிகைக்கு மங்களாம்பிகை என்னும்‌ பெயரையும்‌ இட்டனர்‌. 
அன்றியும்‌ கும்கோணத்துக்குக்‌ கிழக்கே திருவிடைமருதூர்‌ இருப்பது போலக்‌ 
குன்றத்திற்குக்‌ கிழக்கே வெண்மணி என்னும்‌ ஊர்‌ இருக்கிறது. திருவிடைமருதூருக்கு 
மத்தியார்ஜு னம்‌ என்று பெயர்‌. அதற்கு வெண்மையாகிய இருதயாகாசத்தின்‌ 
மத்தியென்று பொருள்‌ செய்து, திருவிடை மருதூர்‌ தகராகாசத்திற்குச்‌ 
சமானமானதென்று தத்துவார்த்தம்‌ கூறுவர்‌ சிலர்‌. (அர்ஜுனம்‌-வெள்ளை) வெண்மணி 
என்னும்‌ பெயர்‌ மத்தியார்ஜுன மென்னும்‌ பெயரோடு ஒருவாறு 
ஒப்புமையுடையதாகவே, அவ்வூரில்‌ தோன்றிய கோயில்‌ மூர்த்திக்கு ஆதி 
மகாலிங்கமென்ற திருநாமம்‌ உண்டாயிற்று. மகாலிங்கமென்பது திருவிடை மருதூர்‌ 
ஸ்வாமியின்‌ திருநாமம்‌. பிருகத்‌ குச நாயகியென்பதே இரண்டிடங்களிலும்‌ உள்ள 
அம்பிகையின்‌ திருநாமம்‌. இத்தகைய அமைப்புக்களால்‌ ஆலய வழிபாட்டைப்‌ 
பழங்காலத்தில்‌ எவ்வளவு அவசியமானதாகக்‌ கருதின ரென்பதை உணரலாம்‌. என்‌ 


இளமையிலும்‌ அந்நிலை மாறாமலே இருந்தது. 


தானிய வருவாய்‌ 


106 


நாங்கள்‌ குன்னத்திற்குச்‌ சென்ற காலம்‌ அறுவடை நாள்‌. அவ்வூரிலுள்ளவர்கள்‌ 
நவதானியங்களுள்‌ கம்பு, சோளம்‌, சாமை, கேழ்வரகு, தினை முதலியவற்றைத்‌ தங்கள்‌ 
தங்களால்‌ இயன்றவளவு கொணர்ந்து எங்களுக்கு அளித்தார்கள்‌. அவற்றில்‌ 
உபயோகப்படுவன போக மிகுந்தவற்றை நாங்கள்‌ விற்று நெல்லாக மாற்றி 


வைத்துக்கொண்டோம்‌. 


இராமாயணப்‌ பிரசங்கம்‌ 


குன்னத்தில்‌ நாட்டாண்மைக்காரர்கள்‌ நான்கு பேர்‌ இருந்தனர்‌. அவர்களும்‌ 
சிதம்பரம்‌ பிள்ளையும்‌ சேர்ந்து யோசித்து என்‌ தந்தையாரைக்‌ கொண்டு 
அருணாசலகவி ராமாயணத்தை இரவிற்‌ பிரசங்கம்‌ செய்வித்து செய்வித்துக்‌ கேட்க 
விரும்பினார்கள்‌ அவ்வாறே பிரசங்கம்‌ தொடங்கப்‌ பெற்றது தினந்தோறும்‌ இரவில்‌ 
சிதம்பரம்‌ பிள்ளையின்‌ வீட்டுத்‌ திண்ணையில்‌ அது நடைபெற்றது. அக்காலத்தில்‌ என்‌ 
சிறியதகப்பனாரும்‌ உத்தமதானபுரத்திலிருந்து வந்திருந்தார்‌. 


இராமாயணப்‌ பிரசங்கம்‌ நன்றாக நடந்தது. ஊராருடைய ஆதரவு அதிகமாக 
இருந்தமையால்‌ என்‌ தந்தையாருக்கு மிக்க ஊக்கம்‌ உண்டாயிற்று. அவரோடு சிறிய 


தந்தையாரும்‌ சேர்ந்து கொண்டார்‌. நானும்‌ இடையிடையே பாடி வந்தேன்‌. என்‌ சாரீரம்‌ 
பழக்கத்தால்‌ வன்மை பெற்று வந்தது. அதனால்‌ வரவர இராமாயணப்‌ பிரசங்கத்தில்‌ 


அதிகமாகப்‌ பாடிவந்தேன்‌. என்‌ பாட்டைக்‌ கேட்டவர்கள்‌, "சிறு பையன்‌ இப்படிப்‌ 
பாடுகிறானே" என்று ஆச்சரியமடைந்தார்கள்‌. அதனால்‌ எனக்கும்‌ ஊக்கம்‌ 
உண்டாயிற்று. பிரசங்கத்திடையே என்‌ தந்தையார்‌ கம்பராமாயணத்திலிருந்து 
உசிதமான செய்யுட்களை இசையோடு சொல்லுவார்‌. அக்காலத்தே சாதாரண 
ஜனங்களுக்கும்‌ கம்பராமாயணத்திலே சுவை இருந்தமையால்‌ அவருடைய பிரசங்கம்‌ 
சபையோருடைய மனத்தை மிகவும்‌ கவர்ந்தது. குன்னத்திலுள்ளோரும்‌ அயலூரினரும்‌ 
கூட்டமாக வந்து கூடினர்‌. தந்தையார்‌ சந்தோஷத்தின்‌ உச்சியிலிருந்து கதையை நடத்தி 
வந்தார்‌. ஒவ்வொரு நாளும்‌ ஜனங்களுக்கு உண்டான திருப்தி அதிகமாயிற்று. 


இரண்டு மாத காலமாக இராமயணப்‌ பிரசங்கம்‌ நிகழ்ந்து வந்தது. யுத்த காண்டம்‌ 
நடைபெறுகையில்‌ ஒரு நாள்‌. அனுமார்‌ சஞ்சீவி மலையைக்‌ கொணர்ந்து, 
பிரம்மாஸ்திரத்தால்‌ கட்டுண்டு கிடந்த லக்ஷ்மணர்‌ முதலியோரை எழுப்பின கட்டம்‌ 
வந்தது. லக்ஷ்மணர்‌ பிரம்மாஸ்திரத்தாற்‌ கட்டுண்டு வீழ்ந்தது கண்டு இராமர்‌ அடைந்த 
சோகத்தையும்‌, அவர்‌ சோகத்தால்‌ மூர்ச்சையுற்றுக்‌ கிடந்ததையும்‌ கேட்டவர்கள்‌ 
உருகினார்கள்‌. தம்முடைய அநுபவத்தில்‌ எவ்வளவோ துன்பங்களை உணர்ந்து 


புண்பட்டவராகிய என்‌ தந்தையார்‌ அந்தச்‌ சோக ரஸத்தைத்‌ தாமும்‌ அநுபவித்துப்‌ 


107 


பிறரும்‌ அநுபவிக்கச்‌ செய்தார்‌. சோகம்‌ நிரம்பிய அச்சமயத்தில்‌ 'அனுமார்‌ சஞ்சீவி 
மலையைத்‌ தூக்கி வந்தார்‌; அதன்‌ காற்றுப்‌ பட்ட மாத்திரத்திலே லக்ஷ்மணர்‌ 
முதலியோர்‌ உயிர்த்து எழுந்தனர்‌' என்ற விஷயம்‌ வரும்போது சோகக்‌ கடலில்‌ 
ஆழ்ந்திருந்த ஜனங்கள்‌ அனைவரும்‌ சந்தோஷ ஆரவாரம்‌ செய்தனர்‌. அவர்கள்‌ 
இராமாயணக்‌ கதையைக்‌ கேட்பவர்களாகத்‌ தோற்றவில்லை. போர்க்களத்தில்‌ இருந்து 
இராமலஷ்மணர்கள்‌ சோகத்தைக்‌ கண்டு துயருற்றும்‌ அனுமாரது வீரத்தைக்‌ கண்டு 
சந்தோஷமடைந்தும்‌ நிற்பவர்களைப்போல இருந்தனர்‌. என்‌ தந்தையாருக்கோ 
அரியிலாரைவிட்டுப்‌ பிரிந்ததனால்‌ உண்டான துயரம்‌ பிரம்மாஸ்திரம்‌ போல இருந்தது; 
குன்னத்திற்‌ பெற்ற ஆதரவு சஞ்சீவி மலையைப்‌ போலாயிற்று. இவ்வாறு துன்பமும்‌ 
அதனைப்‌ போக்கி நிற்கும்‌ இன்பமும்‌ அநுபவத்திலே ஒரு யுத்தக்காண்டத்தை 
உண்டாக்கினமையால்‌ என்‌ தந்தையார்‌ அந்த அநுபவத்தைக்‌ கொண்டு மிகவும்‌ 
ரஸமாகப்‌ பிரசங்கம்‌ செய்தார்‌. சோகரஸம்‌ உள்ள இடங்களில்‌ தாமே சோகமுற்றும்‌ 
சந்தோஷச்‌ செய்தி வருமிடங்களில்‌ தாமே மகிழ்ச்சியுற்றும்‌ அவர்‌ செய்த 


கதாப்பிரசங்கம்‌ கேட்டவர்களுடைய உள்ளத்தைக்‌ கவர்ந்தது. 


அன்று கதை முடிந்தவுடன்‌ எல்லோரும்‌ என்‌ தந்தையாரைப்‌ பற்றிப்‌ பாராட்டிப்‌ 
பேசியதற்கு அளவில்லை. சிதம்பரம்‌ பிள்ளை முதலியவர்கள்‌, "இந்த இராமாயணம்‌ 


இன்னும்‌ சில நாட்களிற்‌ பூரித்தியாகிவிடும்‌. இதை ஒரு தடவை கேட்ட மாத்திரத்தில்‌ 
நமக்குத்‌ திருப்தி யுண்டாகாது; பலமுறை கேட்க வேண்டும்‌" என்று ஆலோசித்தார்கள்‌. 
'இவர்களை இந்த ஊரிலேயே நிரந்தரமாக இருக்கும்படி செய்ய வேண்டும்‌' என்று 
எண்ணி அதற்குரிய ஏற்பாட்டையும்‌ செய்யத்‌ தொடங்கினார்கள்‌. பிறகு சிதம்பரம்‌ 
பிள்ளை முதலிய பன்னிரண்டு பேர்கள்‌ மாதத்திற்கு ஒருவராக ஐந்தைந்து ரூபாய்‌ 
கொடுப்பதென்று தீர்மானித்து அந்த விஷயத்தை ஒரு பனை ஓலையில்‌ எழுதி 
அப்பன்னிருவரும்‌ கையெழுத்திட்டார்கள்‌. அதை என்‌ தந்தையாரிடம்‌ கொடுத்து, 
"நாங்கள்‌ செய்துள்ள இந்த ஏற்பாட்டை அங்கீகரித்துக்‌ கொள்ளவேண்டும்‌" 
என்றார்கள்‌. தந்தையார்‌ ஏற்றுக்கொண்டு நன்றியறிவு புலப்படும்‌ வார்த்தைகளைக்‌ 


கூறிப்‌ பாராட்டினார்‌. 


அது முதல்‌ ஒவ்வொரு மாதமும்‌ தவறாமல்‌ அவர்கள்‌ உதவி கிடைத்து வந்தது. 
வேறு வகையில்‌ கிடைத்த வரும்படிகளும்‌ சேர்ந்தமையின்‌ எங்கள்‌ வாழ்க்கை சுகமாக 


நடைபெறலாயிற்று. 


இராமாயண பட்டாபிஷேகம்‌ நடந்தபோது அவ்வூரினரும்‌ பிறரும்‌ பொதுவில்‌ 
இருபது வராகன்‌ (70 ரூபாய்‌) சேர்த்துக்‌ கொடுத்தார்கள்‌. குன்னத்திலேயே சுப்பராய 


108 


படையாட்சி என்ற செல்வர்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. சிலருடைய முயற்சியால்‌ அவர்‌ 
வீட்டிலும்‌ இராமாயணப்‌ பிரசங்கம்‌ நடைபெற்றது. பட்டாபிஷேக காலத்தில்‌ 
அவரிடமிருந்து என்‌ தகப்பனாருக்கு இருபது வராகன்‌ சம்மானம்‌ கிடைத்தது. 
அவற்றைக்‌ கொண்டு குடும்பக்‌ கடனில்‌ ஒரு பகுதியைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளலாமென்று 


எந்தையார்‌ எண்ணினார்‌. 


ஆபரணம்‌ பெற்ற அன்னையார்‌ 


என்‌ பாட்டனாரது சிராத்தம்‌ நடத்த எங்களை அழைத்துக்கொண்டு என்‌ பிதா 
உத்தமதானபுரம்‌ சென்றனர்‌. தாம்‌ கொணர்ந்திருந்த தொகையைக்கொண்டு தாம்‌ 
நினைத்தவாறே குடும்பக்‌ கடனில்‌ ஒரு பகுதியை அடைக்க முயலும்போது பந்துக்களில்‌ 
முதியவர்களாகிய சிலர்‌ அவ்வாறு செய்வதைத்‌ தடுத்தார்கள்‌; "இப்போதுதான்‌ நீ ஏதோ 
சம்பாதித்துக்கொண்டு வந்திருக்கிறாய்‌. உன்‌ மனைவிக்கு ஒரு நகை கூட இதுவரையிற் 
பண்ணிப்‌ போடவில்லை. முதலில்‌ அவளுக்கு ஏதாவது தங்கத்தில்‌ பண்ணிப்‌ போடு. 
இவ்வளவு நாள்‌ இருந்த கடனுக்கு இப்போது என்ன அவசரம்‌? இனிமேல்‌ நீ 
சம்பாதிக்கப்‌ போவதில்லையா? கடன்‌ அடைபடாமலே நின்றுவிடப்‌ போகிறதா? 
சரியான காலத்தில்‌ ஸ்திரீகளுக்கு நகை பண்ணிப்‌ போட்டால்தானே அழகு? பிராயம்‌ 
ஆன பிறகு போட்டு என்ன பயன்‌? நகை பண்ணிப்‌ போட்ட பிறகு மிகுந்ததைக்‌ 


கடனுக்குக்‌ கொடு" என்று சொன்னார்கள்‌. 


என்‌ தாயாருக்கு அக்காலத்தில்‌ திருமங்கலியம்‌ ஒன்றுதான்‌ தங்கத்தில்‌ இருந்தது. 
மற்றவை எல்லாம்‌ பித்தளையே. என்‌ தந்தையார்‌ உறவினர்‌ கூறியதைக்‌ கேட்டு 
அவ்வாறே அத்தொகையைக்‌ கொண்டு காது ஓலை, குடைக்‌ கடுக்கன்‌, பஞ்ச 
கலசவாளி ஆகியவற்றைத்‌ தங்கத்தாற்‌ செய்வித்து என்‌ தாயாருக்கு அணிவித்தார்‌. என்‌ 
தாயார்‌ அவற்றை அணிந்துகொண்ட போது அடைந்த மகிழ்ச்சி இவ்வளவென்று 
சொல்ல முடியுமா? அரியிலூர்ப்‌ பெருமாள்‌ கோவில்‌ வாசலில்‌ நடந்த தீபாராதனையை 
அவரும்‌ மறக்கவில்லை. அவர்‌ காதிற்‌ பொன்னகையும்‌ முகத்திற்‌ புன்னகையும்‌ விளங்க 
நின்ற கோலம்‌ என்‌ கண்முன்‌ நிற்கிறது. 


அத்தியாயம்‌ 17 : தருமம்‌ வளர்த்த குன்னம்‌ 


109 


உத்தமதானபுரத்தில்‌ நாங்கள்‌ சில காலம்‌ இருந்த போது என்‌ தந்தையார்‌ 
பாபநாசம்‌ முதலிய இடங்களில்‌ உள்ள செல்வர்களிடம்‌ சென்று வருவார்‌. ஒருமுறை 
பாபநாசத்திற்‌ சில பிரபுக்களுடைய வேண்டுகோளின்படி சில தினங்கள்‌ நந்தனார்‌ 
சரித்திரக்‌ கீர்த்தனங்களை அவர்‌ பாடிப்‌ பொருள்‌ கூறி வந்தார்‌. சரித்திரம்‌ 
நிறைவேறியவுடன்‌ அப்பிரபுக்கள்‌ 70 ரூபாய்‌ (20 வராகன்‌) சேர்த்துச்‌ சம்மானம்‌ 
செய்தார்கள்‌. என்‌ தந்தையாருடைய கதாப்பிரசங்கத்தின்‌ முடிவில்‌ இருபது வராகன்‌ 
சம்மானம்‌ அளிப்பதென்பது ஒரு பழக்கமாகி விட்டது பாபநாசத்திற்‌ பெற்ற 
தொகையைக்கொண்டு அவர்‌ இடையிடையே தாம்‌ வாங்கிய கடன்களைத்‌ தீர்த்து 


வந்தார்‌. 


குன்னம்‌ சென்றது 


மறுபடியும்‌ நாங்கள்‌ குன்னம்‌ சென்று இராமையங்கார்‌ வீட்டில்‌ இருந்து 
வரலானோம்‌. சிதம்பரம்‌ பிள்ளை முதலிய செல்வர்‌ பன்னிருவரும்‌ தாங்கள்‌ எழுதிக்‌ 
கொடுத்தபடி மாதந்தோறும்‌ பத்து ரூபாய்‌ வீதம்‌ அளித்து வந்தனர்‌. என்‌ தந்தையாருக்கு 
வரவர என்‌ விஷயத்திற்‌ கவனம்‌ அதிகமாயிற்று. குடும்பப்‌ பாதுகாப்பைப்‌ பற்றிய 
கவலை குன்னத்தில்‌ அவருக்குப்‌ பெரும்பாலும்‌ இல்லை. அவருடைய 
கதாப்பிரசங்கத்திற்கு மதிப்பு உயரஉயர அன்பர்களது ஆதரவு விரிவு பெற்றது. நான்‌ 
சுறுசுறுப்புள்ளவனாகவும்‌ கல்வியில்‌ விருப்பமுள்ளவனாகவும்‌ இருப்பதை உணர்ந்த 
அவருக்கு என்‌ கல்வியபிவிருத்தியில்‌ ஊக்கமும்‌ கவலையும்‌ இருந்தன. சங்கீதத்‌ 
துறையில்‌ எனக்குப்பழக்கம்‌ மிகுதியாகி வந்தாலும்‌ தமிழில்‌ தனி விருப்பம்‌ இருப்பதை 
அவர்‌ அறிந்து கொண்டாரென்றே தோற்றியது அதனால்‌ தம்முடைய 
கதாப்பிரசங்கங்களுக்கு என்னை உதவியாக வைத்துக்கொண்டதோடு தமிழ்‌ நூல்களை 


நான்‌ கற்றுவருவதற்குரிய ஏற்பாடும்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌. 


சிதம்பரம்‌ பிள்ளையிடம்‌ பாடம்‌ கேட்டது 


சிதம்பரம்‌ பிள்ளையின்‌ நட்பு எங்களுக்கு உண்டானதில்‌ பல லாபங்கள்‌ 
கிடைத்தன. அவர்‌ தமிழிற்‌ பயிற்சியுடையவர்‌; சில பிரபந்தங்களிலும்‌ திருவிளையாடற்‌ 
புராணம்‌ முதலிய நூல்களிலும்‌ சிறந்த பழக்கத்தைப்‌ பெற்றிருந்தார்‌. அவரிடம்‌ நான்‌ 
பாடம்‌ கேட்கத்‌ தொடங்கினேன்‌. முதலிற்‌ சில சிறு நூல்களைக்‌ கேட்டுவிட்டுப்‌ பிறகு 
திருவிளையாடற்‌ புராணத்தை முறையாகக்‌ கேட்டு வரலானேன்‌. அவ்வூரிலிருந்த 
முத்தப்‌ பிள்ளை என்ற அன்பர்‌ நான்‌ கேட்டுக்கொண்டபடி திருவிளையாடற்‌ புராணப்‌ 


புஸ்தகம்‌ ஒன்றும்‌ குறள்‌ மூலமும்‌ எனக்கு அளித்தார்‌; குறள்‌ தெளிபொருள்‌ 


110 


விளக்கவுரைப்‌ புஸ்தகம்‌ ஒன்றையும்‌ சில காலம்‌ படித்துவிட்டுத்‌ தரும்படி கொடுத்தார்‌. 
அதை வைத்துக்‌ குறளைப்‌ படித்து வந்தேன்‌. 


உதவிக்‌ கணக்கு 


என்‌ வாழ்க்கையில்‌ எனக்கு ஜீவனத்திற்கு ஏற்ற வழிகள்‌ சில தெரிந்திருக்க 
வேண்டுமென்பது என்‌ தகப்பனார்‌ விருப்பம்‌. "நாலு வித்தை தெரிந்திருந்தால்‌ 
சமயம்போல்‌ ஏதாவது ஒன்றைக்கொண்டு பிழைக்காலம்‌" என்பது அவர்‌ எண்ணம்‌. 
சங்கீதமும்‌ தமிழும்‌ ஒருகால்‌ என்‌ ஜீவனத்துக்கு உபயோகப்‌ படாவிட்டால்‌ வேறொரு 
தொழில்‌ இருந்தால்‌ நல்லதென்று அவர்‌ நினைத்தார்‌ போலும்‌! அக்காலத்தில்‌ கிராமக்‌ 
கணக்குப்‌ பிள்ளைக்கு இருந்த கெளரவமும்‌ செல்வாக்கும்‌ மிக அதிகம்‌. கணக்குப்‌ 
பிள்ளையே ஒரு கிராமத்தில்‌ பிரதான புருஷர்‌. அவர்‌ வைத்தது சட்டம்‌. அவருக்கு 
அபசாரம்‌ பண்ணினவன்‌ தப்ப முடியாது. ஆதலால்‌ இங்கிலீஷ்‌ படிக்காத எனக்கு ஒரு 
கணக்குப்பிள்ளை வேலை கிடைத்தால்‌ எவ்வளவு நன்றாக இருக்கும்‌! என்‌ தந்தையார்‌ 


மனோபாவம்‌ அப்படியெல்லாம்‌ விரிந்து சென்றது. 


அரியிலூரிலேயே நான்‌ ஒருவரிடம்‌ கணக்குப்‌ பழக்கம்‌ செய்து வந்தேனல்லவா”? 
அப்பழக்கத்தை விட்டுவிடாமல்‌ குன்னத்திலும்‌ சிதம்பரம்‌ பிள்ளையிடம்‌ இருந்து 
கணக்கு வேலை பழகி வந்தேன்‌. என்‌ தகப்பனார்‌ எனக்குக்‌ கணக்கு வேலை பழக்கி 


வைக்க வேண்டுமென்று மிக்க ஆவலாக அவரிடம்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 


நான்‌ சிதம்பரம்பிள்ளையிடம்‌ உதவிக்‌ கணக்கு உத்தியோகத்தை 
வகிக்கலானேன்‌. கிராமக்‌ கணக்கு வகைகளைப்‌ பதிவதற்குத்‌ தனித்‌ தனியே அச்சிட்ட 
'நமூனா க்கள்‌ வரும்‌. அவற்றில்‌ ஒழுங்காக 'ரூல்‌' போடுவது முதல்‌ கணக்குகளைப்‌ பதிவு 


செய்வது வரையில்‌ எல்லா வேலைகளையும்‌ நான்‌ செய்து வந்தேன்‌. 


இயற்கை தந்த இன்பம்‌ 


சிதம்பரம்‌ பிள்ளை தினந்தோறும்‌ கிராமத்திலுள்ள புன்செய்க்‌ காடுகளுக்குச்‌ 
சென்று வருவார்‌; கணக்குப்‌ பிள்ளை உத்தியோக முறையில்‌ நிலங்களிற்‌ செய்யப்படும்‌ 
சாகுபடி முதலியவற்றைக்‌ கவனிப்பதற்குச்‌ செல்வார்‌. அச்சமயங்களில்‌ நானும்‌ 
அவருடன்‌ செல்வேன்‌. அவர்‌ வழக்கப்படி காரியங்களைக்‌ கவனிப்பார்‌. அக்காடுகளின்‌ 


தோற்றம்‌ எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும்‌. 


111 


பயிர்கள்‌ வகை வகையாகக்‌ கொல்லைகளில்‌ விளைந்து கதிர்விட்டிருப்பதும்‌, 
அங்கங்கே புன்செய்‌ நிலங்களில்‌ இடையிடையே மொச்சை, துவரை முதலியவை 
வளர்ந்திருப்பதும்‌ என்‌ கண்களைக்‌ கவரும்‌. எவருடைய பாதுகாப்பையும்‌ வேண்டாமல்‌ 
இயற்கையாகப்‌ படர்ந்திருக்கும்‌ முல்லைக்‌ கொடிகளும்‌ துளசியும்‌, நன்றாகச்‌ செழித்து 
வளர்ந்திருக்கும்‌ வில்வம்‌, வன்னி முதலிய மரங்களும்‌, மலர்ந்திருக்கும்‌ அலரியும்‌ பிறவும்‌ 
இயற்கைத்‌ தேவியின்‌ எழிலைப்‌ புலப்படுத்திக்கொண்டு விளங்கும்‌. கம்பு விளையும்‌ 
நிலத்தருகே கரைகளில்‌ துளசி படர்ந்திருக்கும்‌. கணக்குப்பிள்ளை கம்புப்‌ பயிரை 
மாத்திரம்‌ கண்டு மகிழ்வார்‌; அதனால்‌ உண்டாகும்‌ வருவாய்க்‌ கணக்கில்‌ அவர்‌ 
கருத்துச்‌ செல்லும்‌. நான்‌ அவரோடு பழகியும்‌ அத்தகைய கணக்கிலே என்‌ மனம்‌ 
செல்வதில்லை. கம்பங்‌ கதிர்‌ தலை வளைந்து நிற்கும்‌ கோலத்திலும்‌ அழகைக்‌ 
கண்டேன்‌; துளசி கொத்துக்‌ கொத்தாகப்‌ பூத்துக்‌ கதிர்விட்டிருக்கும்‌ கோலத்திலும்‌ 
அழகைக்‌ கண்டேன்‌. "கம்பிலே தான்‌ காசு வரும்‌; துளசியிலே என்னவரும்‌?" என்ற 
வியவகார புத்தி எனக்கு இல்லை. இரண்டும்‌ என்‌ கண்களுக்குக்‌ குளிர்ச்சியான 
காட்சியை அளித்தன. வில்வமரமும்‌ வன்னிமரமும்‌ எனக்கு இயற்கைத்‌ தாயின்‌ எழில்‌ 
வடிவத்தின்‌ ஒரு பகுதியாகவே தோற்றின. மனிதன்‌ வேண்டுமென்று வளர்க்காமல்‌ 
தாமே எழுந்த அவற்றில்‌ இயற்கையின்‌ அழகு அதிகமாகவே விளங்கியது. அங்கங்கே 
நீரோடைகள்‌ உண்டு. அவற்றின்‌ கரையிலே படர்ந்திருக்கும்‌ பசுஞ்செடிகளின்‌ 
காட்சியில்‌ நான்‌ ஊன்றி நிற்பேன்‌. தினந்தோறும்‌ காலையில்‌ எழுந்து 
அவ்விடங்களுக்குச்‌ சென்று பத்திர புஷ்பங்களை எடுத்து வந்து என்‌ தந்தையார்‌ 
பூஜைக்குச்‌ சேர்ப்பிப்பேன்‌! 


குன்னத்தில்‌ என்‌ மனத்திற்கு உத்ஸாகம்‌ உண்டாவதற்கு மேலே கூறிய 
நிகழ்ச்சிகள்‌ காரணமாயின. அடிக்கடி அவ்வூருக்கு வருவோர்களுடைய பழக்கத்தாலும்‌ 


எனக்கு நன்மை உண்டாயிற்று. 


தருமங்கள்‌ 


திருவையாறு முதலிய இடங்களிலுள்ள வைதிக பிராமணர்‌ சிலருக்குக்‌ 
குன்னத்தில்‌ மான்யங்கள்‌ இருந்தன. வருஷந்தோறும்‌ அவர்கள்‌ வந்து சில தினம்‌ 
அங்கே தங்கிக்‌ குத்தகைக்காரர்களிடமிருந்து தமக்குரிய தொகையைப்‌ பெற்றுச்‌ 


செல்வார்கள்‌. அவர்களுக்கு ஊரினரும்‌ பொருள்‌ உதவி செய்வதுண்டு. 


நாட்டாண்மைக்காரரிடம்‌ ஊரின்‌ பொதுப்பணம்‌ இருக்கும்‌. ஊரினர்‌ தங்கள்‌ 


தங்கள்‌ வீடுகளில்‌ நடைபெறும்‌ விசேஷங்களிலும்‌ அறுவடைக்‌ காலங்களிலும்‌ 


112 


தங்களுக்குரிய பங்கை உதவுவார்கள்‌. அத்தொகைகளெல்லாம்‌ பொதுப்பணமாக 
இருக்கும்‌. வெளியூர்களிலிருந்து வரும்‌ வித்துவான்‌ ௧களையும்‌ பெரியோர்களையும்‌ 
ஆதரிப்பதற்கும்‌, ஊரின்‌ பொதுச்‌ செலவுகளுக்கும்‌ அப்பணம்‌ உபயோகமாகும்‌. 


கிராமத்தில்‌ தருமம்‌ பொதுச்சொத்தாக இருக்கும்போது அங்கே பொருளுதவி 


பெற வருபவர்களுக்குக்‌ குறைவு ஏது? மரம்‌ பழுத்தால்‌ வெளவாலை வாவென்று கூவி 


இரந்து அழைப்பாரும்‌ வேண்டுமோ? 


தருமத்தை இவ்வாறு வளர்த்து வந்த கிராமங்களுள்‌ குன்னம்‌ ஒன்று. அங்கே 
அடிக்கடி புலவர்களும்‌ கவிராயர்களும்‌ பாகவதர்களும்‌ இவர்களைப்‌ போன்றவர்களும்‌ 
வந்து சில தினம்‌ இருந்து தங்கள்‌ தங்கள்‌ ஆற்றலைக்‌ காட்டிப்‌ பரிசு பெற்றுச்‌ 


செல்வார்கள்‌. 


புலவர்‌ வருகை 


திருநெல்வேலியைச்‌ சார்ந்த புளியங்குடி முதலிய இடங்களிலிருந்தும்‌ 
கோயம்புத்தூர்‌, சேலம்‌ முதலிய இடங்களிலிருந்தும்‌ கூட்டம்‌ கூட்டமாகவும்‌ இருவர்‌ 
மூவராகவும்‌ தனியாகவும்‌ புலவர்கள்‌ வருவார்கள்‌. எல்லோரும்‌ இலக்கண இலக்கியப்‌ 
பயிற்சி நிரம்ப உடையவர்க ளென்று சொல்ல முடியாது. சிலருக்கு எளிய நடையில்‌ 
விரைவாகச்‌ செய்யுள்‌ இயற்றும்‌ பழக்கம்‌ இருக்கும்‌. சிலருக்குச்‌ சில நூல்களில்‌ 
மாத்திரம்‌ பயிற்சி இருக்கும்‌. ஆனால்‌ எல்லோரும்‌ தனிப்‌ பாடல்கள்‌ பலவற்றைப்‌ 


பாடஞ்செய்து சமயத்துக்‌ கேற்றபடி அவற்றைச்‌ சொல்லிக்‌ கேட்போரை 
மகிழ்விப்பார்கள்‌. சிலர்‌ மிக்க ஆடம்பரத்தோடு சில பேரைக்‌ கூட்டிக்கொண்டு 
ஆரவாரம்‌ செய்துகொண்டு வருவார்கள்‌. வேறு சிலர்‌ அடக்கமாக வருவார்கள்‌. 
அவர்களுக்குக்‌ கிராமத்தார்‌ அளிக்கும்‌ சம்மானம்‌ ஒரு ரூபாய்‌ முதல்‌ ஐந்து ரூபாய்‌ 
வரையில்‌ இருக்கும்‌. 


ஒவ்வொரு நாட்டுக்கும்‌ ஏற்றபடி புலவர்களின்‌ நடையுடை பாவனைகளில்‌ 
வேறுபாடு காணப்படும்‌. புளியங்குடியிலிருந்து வரும்‌ புலவர்கள்‌ ஆடம்பரத்தோடு 
வருவார்கள்‌. பூவந்திக்‌ கொட்டைச்‌ சாயம்‌ ஏற்றிய தலைக்குட்டையும்‌ துறட்டுக்‌ 
கடுக்கனும்‌ அணிந்து கொண்டிருப்பார்‌ புலவர்‌ தலைவர்‌. அவர்‌ தம்‌ கையில்‌ ஒரு தடி 
வைத்திருப்பார்‌. அவரோடு சிலர்‌ மாணக்கர்களென்று சொல்லிக்கொண்டு வருவார்கள்‌. 
ஒருவிதமான இசையோடு புலவர்‌ சடசடவென்று சலிப்பின்றித்‌ தனிப்பாடல்களைச்‌ 


சொல்லுவார்‌. தென்பாண்டி நாட்டுக்‌ கவிராயர்கள்‌ பாடல்‌ சொல்லும்‌ இசை ஒருவிதம்‌; 


113 


கொங்கு நாட்டுப்‌ புலவர்கள்‌ சொல்லும்‌ இசை ஒருவிதம்‌; திருச்சிராப்பள்ளியைச்‌ 
சார்ந்தவர்கள்‌ சொல்லுவது ஒருவிதம்‌. 


இத்தகைய புலவர்கள்‌ குன்னத்திற்கு வந்தால்‌ முதலில்‌ சிதம்பரம்‌ பிள்ளையைப்‌ 
பார்ப்பார்கள்‌. பிறகு பலருடைய முன்னிலையில்‌ தங்கள்‌ புலமையை வெளிப்படுத்தி 
நன்கொடை பெற்றுச்‌ செல்வார்கள்‌. புலவர்கள்‌ வருஷந்தோறும்‌ வந்து செல்வார்கள்‌. 
இக்கிராமங்களை நம்பியே அவர்கள்‌ புலவர்களாகவும்‌ கவிராயர்களாகவும்‌ வாழ்ந்து 


வந்தனர்‌. 


இவ்வாறு புலவர்கள்‌ வரும்போது அவர்கள்‌ கூறும்‌ செய்யுட்களைக்கேட்டு நான்‌ 
பாடம்‌ பண்ணிக்கொள்வேன்‌. அவர்களுடைய பழக்கம்‌ என்‌ தமிழ்ப்‌ பசியை 


அதிகமாக்கிற்று. 


ஆடம்பரப்‌ புலவர்‌ 


ஒரு நாள்‌ ஒரு புலவரும்‌ அவரைச்‌ சேர்ந்த பரிவாரங்களும்‌ பெரிய 
ஆரவாரத்துடன்‌ குன்னத்திற்கு வந்தார்கள்‌. புலவர்‌ ஒரு சிவிகையில்‌ ஏறிவந்தார்‌. 
அவரைச்‌ சேர்ந்த மாணக்கர்களும்‌ ஏவலாளர்களுமாகப்‌ பத்துப்‌ பதினைந்து பேர்‌ ஒரு 
கூட்டமாக உடன்‌ வந்தனர்‌. பழங்காலத்தில்‌ புலவர்களுக்கு அரசர்‌ பல்லக்கு 
அளித்தனரென்று நான்‌ கேட்டிருந்தேன்‌. "இக்காலத்திலும்‌ இந்தச்‌ சிறப்பைப்பெற்றுள்ள 
இவர்‌ பெரும்புலவராகத்தான்‌ இருக்க வேண்டும்‌. இவரிடமிருந்து பல விஷயங்களை 
நாம்‌ தெரிந்துகொள்ளலாம்‌" என்று நான்‌ சந்தோஷம்‌ அடைந்தேன்‌. 


சிவிகை சிதம்பரம்‌ பிள்ளை வீட்டு வாயிலில்‌ வந்து நின்றது. அதிலிருந்த புலவர்‌ 
கீழே இறங்கினார்‌. அதற்குள்‌ அவருடைய மாணாக்கர்‌ சிலர்‌ தாம்‌ கொணர்ந்திருந்த ஒரு 
விரிப்பை எடுத்துத்‌ திண்ணையில்‌ விரித்தார்‌. ஒருவர்‌ திண்டைக்‌ கொணர்ந்து 
சாத்தினார்‌. புலவர்‌ மிகவும்‌ கம்பீரமாகத்‌ திண்ணையில்‌ வந்து அமர்ந்தார்‌. மற்றவர்கள்‌ 
கை கட்டிக்கொண்டு நின்றார்கள்‌. சிலர்‌ வாரிய பனையேடும்‌ கையுமாக நின்றார்கள்‌. 


இக்கூட்டத்தைக்‌ கண்டு ஊரார்‌ கூடி விட்டனர்‌. 


சிதம்பரம்‌ பிள்ளை வந்து புலவரைக்‌ கண்டார்‌. "நீங்கள்‌ எந்த ஊர்‌?" என்று 


விசாரித்தார்‌. 


114 


அவர்‌, "நாம்‌ பிறந்தது திரிபுவனம்‌; பிரதாப சிம்ம மகாராஜாவின்‌ ஆஸ்தான 
வித்துவான்‌; வரகவி" என்று கூறினார்‌. அப்பால்‌ சிதம்பரம்‌ பிள்ளை விஷயமாகத்‌ தாம்‌ 


இயற்றி வந்த செய்யுட்களை அவர்‌ சொன்னார்‌. 


அவருடைய ஆடம்பரமும்‌ தொனியும்‌ சூழ்ந்திருக்கும்‌ பரிவாரத்தின்‌ 
படாடோபமும்‌ அவர்‌ ஒரு ஸமஸ்தானத்து வித்துவானாகவே இருக்க வேண்டுமென்ற 
எண்ணத்தை யாவருக்கும்‌ உண்டாக்கின. ஆனால்‌ அவர்‌ கூறிய செய்யுட்கள்‌ 
அவருடைய உண்மையான சக்தியை வெளிப்படுத்தின. சிதம்பரம்‌ பிள்ளை நல்ல 
தமிழறிவுடையவராதலின்‌, "இவர்‌ வெறும்‌ ஆடம்பரப்‌ புலவர்‌" என்பதை உணர்ந்து 
கொண்டார்‌. அவர்‌ கூறிய விருத்தம்‌ ஒன்றில்‌ நாலடிகளும்‌ ஒத்து இராமல்‌ இரண்டு 
அடிகள்‌ அளவுக்கு மேற்பட்ட சீர்களை உடையனவாக இருந்தன. சிதம்பரம்‌ பிள்ளை 
அப்புலவரை நோக்கி, "இவற்றில்‌ சீர்கள்‌ அதிகமாக இருக்கின்றனவே!" என்று 


கேட்டார்‌. 


அவர்‌ சிறிதும்‌ அஞ்சாமல்‌, "தங்களுக்கு சீர்‌ அதிகமாக வேண்டுமென்று 
பாடியிருக்கிறேன்‌. சீரைக்‌ குறைத்து விடலாமோ?" என்று விடை கூறினார்‌. கூறிவிட்டு 
அயலில்‌ நின்றவர்‌ முகங்களை நிமிர்ந்து பார்த்தார்‌. சிதம்பரம்பிள்ளை மேலும்‌ சில 
கேள்விகளைக்‌ கேட்டார்‌. புலவரோ சம்பந்தமில்லாத விடைகளை உரத்த குரலிற்‌ 
சொன்னார்‌. சிலருக்குச்‌ சிதம்பரம்‌ பிள்ளை கேட்ட வினாக்களுக்கு அப்புலவர்‌ 
அநாயாசமாக விடை சொல்லுகிறா ரென்றே தோன்றியது. சிதம்பரம்‌ பிள்ளைக்கு 
ஒருபால்‌ சிரிப்பும்‌ ஒருபால்‌ கோபமும்‌ உண்டாயின. 


அப்புலவர்‌ இலக்கண இலக்கியப்‌ பயிற்சி சிறிதும்‌ இல்லாதவர்‌. பழம்‌ 


பாடல்களைச்‌ சொல்லி இடையிடையே தாம்‌ காணும்‌ பிரபுக்களின்‌ பெயர்களைச்‌ 


செருகித்‌ தாம்‌ பாடியனவென்று ஏமாற்றிப்‌ பணம்‌ பறிப்பவர்‌. சில இடங்களில்‌ பொருள்‌ 
தராதவரை வைது பாடுவதும்‌ உண்டு "அறம்‌ வைத்துப்‌ பாடுவோம்‌" என்று பயமுறுத்தி 
ஜனங்களை நடுங்கச்‌ செய்வதிலும்‌ வல்லவர்‌. ஒருவர்‌ மேல்‌ அறம்‌ வைத்துப்‌ பாடினால்‌ 
அவர்‌ இறந்து விடுவாரென்ற நம்பிக்கையொன்று அக்காலத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ 
இருந்தது. அவர்‌ பெரும்பாலும்‌ கல்விமான்கள்‌ இல்லாத கிராமங்களாகப்‌ பார்த்துச்‌ 
சென்று ஜனங்களை மருட்டிப்‌ பணம்‌ ஈட்டி வருவார்‌. இந்த ஊரையும்‌ அப்படியே 


நினைத்து வந்தார்‌ போலும்‌! 


சிதம்பரம்‌ பிள்ளைக்கு அவர்பால்‌ கோபம்‌ உண்டாயினும்‌, "தமிழின்‌ பெயரைச்‌ 


சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறானே; இவ்வளவு பேர்களையும்‌ காப்பாற்ற 


115 


வேண்டும்‌?" என்றும்‌, அவர்களுக்கு ஒருவேளை உணவுக்காவது உதவ 


வேண்டுமென்றும்‌ எண்ணி மூன்று ரூபாய்‌ கொடுத்தார்‌. 


அப்பொழுது புலவருக்கு வந்த கோபத்தைப்‌ பார்த்தபோது அங்கு நின்ற பலர்‌, 
"ஐயோ, இவர்‌ சிதம்பரம்‌ பிள்ளையின்‌ மேல்‌ அறம்‌ வைத்துப்‌ பாடிவிடுவாரோ' என்ற 


பயத்தாலே கலக்கமடைந்தனர்‌. 


"நான்‌ பிச்சை எடுக்கவா வந்தேன்‌? ராஜாங்கத்து வித்துவானாகிய என்‌ 
கெளரவத்தை நீங்கள்‌ அறிந்ததாகத்‌ தெரியவில்லையே" என்று அவர்‌ படபடத்துப்‌ 
பேசினர்‌. 


தைரியசாலியாகிய சிதம்பரம்‌ பிள்ளை புன்னகை செய்துகொண்டே அவரைத்‌ 
தனியே அழைத்துச்‌ சென்றார்‌. "இம்மாதிரி என்னை மருட்டிவிடலாமென்று எண்ண 
வேண்டாம்‌. உம்முடைய கல்வியின்‌ ஆழம்‌ இவ்வளவென்று எனக்குத்‌ தெரிந்து 
விட்டது. இந்த மூன்று ரூபாயும்‌ உம்மேல்‌ இரக்கத்தால்‌ கொடுப்பதேயன்றி உமது 
புலமைக்காக அன்று. அது வேண்டாமென்று பிடிவாதம்‌ செய்தால்‌ இதுவும்‌ இல்லாமல்‌ 
பட்டினியோடு வந்த வழியே போகவேண்டியதுதான்‌. உம்முடைய ஆடம்பரத்தைக்‌ 
கண்டு மயங்குவேனென்றும்‌, வீண்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு அஞ்சுவேனென்றும்‌ 
நினைக்க வேண்டாம்‌" என்று எச்சரித்தார்‌. பாவம்‌! அந்தப்‌ புலவர்‌ அடங்கினார்‌; அந்த 


மூன்று ரூபாயை வாங்கிக்கொண்டு தம்‌ கூட்டத்துடன்‌ திரும்பிப்‌ போய்விட்டார்‌. 


அத்தியாயம்‌ 18 : குன்னத்தில்‌ அடைந்த தமிழ்க்‌ கேள்வி 


குன்னத்திற்கு அடிக்கடி வித்துவான்கள்‌ பலர்‌ வருவார்கள்‌. அவர்களுள்‌ 
கதிர்வேற்‌ கவிராய ரென்பவர்‌ ஒருவர்‌. அவர்‌ மூலமாக நான்‌ பல விஷயங்களை 
அறிந்துகொண்டேன்‌. சேலத்தைச்‌ சார்ந்த சார்வாய்‌ என்னும்‌ ஊரிலே குமாரசாமிக்‌ 
கவிராயர்‌ என்ற தமிழ்‌ வித்துவான்‌ ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ அரியிலூரிலும்‌ 
உடையார்பாளையத்திலும்‌ சில காலம்‌ ஸமஸ்தான வித்துவானாக விளங்கினார்‌. 
அவருடைய மாணாக்கரே கதிர்வேற்‌ கவிராயர்‌. குன்னத்தில்‌ அவரை நான்‌ பார்த்த 
போது அவருக்கு எழுபது பிராயம்‌ இருக்கும்‌. அம்முதுமையிலும்‌ அவர்‌ தமிழ்ச்‌ 
செய்யுட்களைச்‌ சொன்ன முறை கேட்பதற்கு இனிமையாகவே இருந்தது. 
கம்பராமாயணம்‌, முதலிய இலக்கியங்களிலும்‌ நன்னூல்‌ முதலிய இலக்கணங்களிலும்‌ 


116 


அவருக்கு நல்ல பழக்கம்‌ உண்டு. நூற்றுக்கணக்கான பாடல்கள்‌ அவருக்கு 
மனப்பாடமாக இருந்தன; பழைய தனிப்பாடல்கள்‌ பலவற்றை அவர்‌ தடையின்றிச்‌ 
சொல்லி வருவார்‌; செய்யுள்‌ இயற்றும்‌ பழக்கமும்‌ உடையவர்‌; ஓய்ந்த 
நேரங்களிலெல்லாம்‌ ஏதேனும்‌ செய்யுளைப்‌ புதிதாக எழுதிக்கொண்டிருப்பார்‌. 


அக்கவிராயர்‌ ஒருமுறை குன்னத்துக்கு வந்து கணக்குப்‌ பிள்ளை வீட்டில்‌ சில 
தினங்கள்‌ தங்கியிருந்தார்‌. அவருடைய பழக்கத்தாற்‌ பல தமிழ்நூற்‌ பெயர்களை நான்‌ 
தெரிந்துகொண்டேன்‌. ஒவ்வொரு நூலைப்பற்றியும்‌ அவர்‌ சொல்லும்போது எனக்குப்‌ 
புதிய புதிய இன்பம்‌ உண்டாகும்‌. "இவ்வளவு நூல்கள்‌ தமிழில்‌ உள்ளனவா!" என்று 


ஆச்சரியமடைவேன்‌. 


தனிப்பாடல்களை அவர்‌ சொல்லும்போது ஒவ்வொரு பாடலையும்‌ இயற்றிய 
புலவரைப்‌ பற்றிய வரலாறு, அதைப்‌ பாடியதற்குக்‌ காரணம்‌ முதலிய விஷயங்களை 
மிகவும்‌ சுவைபடச்‌ சொல்லுவார்‌. அப்போது வாயில்‌ ஈப்புகுவதுகூடத்‌ தெரியாமல்‌ 
நான்‌ கேட்டுக்கொண்டிருப்பேன்‌. அத்தனிப்‌ பாடல்‌ ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு 
கற்கண்டுக்‌ கட்டிபோல்‌ இருக்கும்‌. 'பாடம்‌ செய்து' என்ற முயற்சியில்லாமலே பல 
பாடல்கள்‌ என்‌ மனத்தில்‌ தாமே பதிந்தன. அம்முதியவர்‌ அவ்வளவு பாடல்களைச்‌ 
சலிப்பின்றிச்‌ சொல்வதைக்‌ கேட்டு, அவ்வளவையும்‌ மனத்திற்‌ பதித்துக்கொள்ள 
வேண்டுமென்ற ஆசை எனக்கு உண்டாயிற்று. கவிராயர்‌ பின்னும்‌ ஒரு மாதமோ 


இரண்டு மாதங்களோ தங்கியிருந்தால்‌ நான்‌ ஒருவாறு அந்த ஆசையை நிறைவேற்றிக்‌ 
கொண்டிருப்பேன்‌. அவரோ சில தினங்களே குன்னத்தில்‌ இருந்து தம்‌ ஊருக்குப்‌ போய்‌ 


விட்டனர்‌. 


வித்துவானோ, கவிராயரோ, பரதேசிகளோ யார்‌ வந்தாலும்‌ "அவர்கள்‌ ஏதாவது 
தமிழ்‌ சம்பந்தமான செய்தியைச்‌ சொல்ல மாட்டார்களா?" என்று ஆவலோடு 


எதிர்பார்ப்பது எனக்கு வழக்கமாகி விட்டது. புதிய புதிய பாடல்களையும்‌ புதிய புதிய 


செய்திகளையும்‌ கேட்கும்போது எனக்கு உண்டாகும்‌ திருப்தி வேறு எதிலும்‌ 


உண்டாவதில்லை. 


பரதேசிகள்‌ 


விருத்தாச்சலத்தைச்‌ சேர்ந்த மாடுவெட்டிமங்கலம்‌ என்னும்‌ ஊரில்‌ ஒரு மடம்‌ 
கட்டிக்கொண்டு சில பரதேசிகள்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ வருஷந்தோறும்‌ 
திருவையாற்றில்‌ நடைபெறும்‌ ஸப்தஸ்தான உத்ஸவ தரிசனத்திற்காகப்‌ புறப்பட்டுக்‌ 


117 


குன்னத்திற்கு வந்து கணக்குப்‌ பிள்ளையின்‌ உதவியைப்‌ பெற்றுச்‌ செல்வது வழக்கம்‌. 
அவர்களில்‌ ஒருவர்‌ ஆசிரியர்‌; மற்றவர்கள்‌ மாணாக்கர்கள்‌. யாவரும்‌ தமிழ்‌ 
இலக்கியங்களிலும்‌ அடிப்படையான இலக்கண நூல்களிலும்‌ பயிற்சியுடையவர்கள்‌; 
தமிழிலுள்ள வேதாந்த சாஸ்திரங்களில்‌ நல்ல திறமையைப்‌ பெற்றிருந்தார்கள்‌. 
ஞானவாசிட்டம்‌, குமார தேவர்‌ சாஸ்திரம்‌, கைவல்ய நவநீதம்‌, சசிவர்ண போதம்‌, 
வைராக்கிய சதகம்‌ முதலிய நூல்களிலுள்ள பாடல்களைச்‌ சொல்லிப்‌ பொருள்‌ 
கூறுவார்கள்‌. அந்தச்‌ சாஸ்திரப்‌ பயிற்சியை லக்ஷியமாகக்கொண்டே முதலில்‌ இலக்கிய 


இலக்கணங்களை அவர்கள்‌ பயின்றார்கள்‌. 


அவர்களுடைய வேதாந்த சாஸ்திர ஞானமும்‌ அடக்கமும்‌ சாத்விக இயல்பும்‌ 
சீலமும்‌ தெய்வ பக்தியும்‌ அவர்கள்‌ மேற்கொண்ட துறவுக்கு அலங்காரமாக விளங்கின. 
அவர்களாலே நான்‌ சில விஷயங்களைத்‌ தெரிந்துகொண்டேன்‌. 


குன்னத்தில்‌ பள்ளிக்கூடத்தில்‌ உபாத்தியாயராக இருந்த ஒருவர்‌ முன்னே 
குறிப்பிட்ட சார்வாய்க்‌ குமாரசாமிக்‌ கவிராயருடைய மாணாக்கர்‌; தமிழ்நூற்‌ பயிற்சியும்‌ 
கவித்துவ சக்தியும்‌ உள்ளவர்‌; மிக்க தைரியசாலி. அவர்‌ எங்கள்‌ வீட்டிற்கு வேண்டிய 
நெய்யை மாதந்தோறும்‌ தம்‌ செலவில்‌ வாங்கிக்‌ கொடுத்து உதவி வந்தார்‌. அவரிடமும்‌ 
சில தமிழ்ச்‌ செய்யுட்களை நான்‌ பாடங்‌ கேட்டேன்‌. 


கஸ்தூரி ஐயங்கார்‌ வருகை 


நான்‌ இவ்வாறு குன்னத்தில்‌ இருக்கும்போது ஸ்ரீ வைஷ்ணவர்‌ ஒருவரது வீட்டில்‌ 
ஒரு கல்யாணம்‌ நடந்தது. அதற்காக அவ்வூரின்‌ வடக்கேயுள்ள கார்குடி என்னும்‌ 
கிராமத்திலிருந்து அந்த வீட்டினருக்குப்‌ பந்துக்களாகிய சிலர்‌ வந்தனர்‌. அவர்களில்‌ 
கஸ்தூரி ஐயங்காரென்பவர்‌ ஒருவர்‌. அவர்‌ சிதம்பரம்‌ பிள்ளைக்குப்‌ பழக்கமானவர்‌. 
சிதம்பரம்‌ பிள்ளை என்னிடம்‌ கஸ்தூரி ஐயங்காரைப்‌ பற்றி "அவர்‌ சிறந்த தமிழ்‌ 
வித்துவான்‌. இந்தப்‌ பக்கங்களில்‌ அவரைப்‌ போன்றவர்‌ ஒருவரும்‌ இல்லை. 
கம்பராமாயணத்திலும்‌ மற்ற நூல்களிலும்‌ நல்ல பழக்கமுடையவர்‌. நன்றாகப்‌ பிரசங்கம்‌ 


செய்வார்‌. முருக்கங்குடியிலிருந்த ஒரு வீரசைவப்‌ புலவரிடம்‌ பாடங்‌ கேட்டவர்‌" என்று 
கூறினார்‌. அப்போது எனக்கு அவரைப்‌ பார்க்க வேண்டுமென்றும்‌ அவரிடமிருந்து 
அரிய விஷயங்களைத்‌ தெரிந்துகொள்ள வேண்டுமென்றும்‌ அவா உண்டாயிற்று. 
அதற்குரிய முயற்சி செய்யத்‌ தொடங்கினேன்‌. 


விவாகம்‌ நடந்த மறுநாட்‌ காலையில்‌ கஸ்தூரி ஐயங்காரே நாங்கள்‌ இருந்த 
வீட்டின்‌ சொந்தக்காரராகிய ராமையங்காரைப்‌ பார்க்க வந்தார்‌. அவ்விருவரும்‌ 
உறவினர்‌. அவர்‌ வந்தபோது அவருடன்‌ வேறு பலரும்‌ வந்தனர்‌. எல்லோரும்‌ 
ஓரிடத்தில்‌ இருந்து பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. நானும்‌ ஒரு பக்கமாக இருந்து 
அவர்களுடைய சம்பாஷணையைக்‌ கவனித்து வரலானேன்‌. கஸ்தூரி ஐயங்கார்‌ 
பேசுவது மிகவும்‌ ரஸமாக இருந்தது. அவர்‌ இடையிடையே தமிழ்ப்‌ பாடல்களைச்‌ 
சொல்லிப்‌ பொருளும்‌ கூறினார்‌. அவற்றைக்‌ கேட்டு நான்‌ மிக்க உத்ஸாகத்தை 
அடைந்தேன்‌. 


118 


அப்போது என்‌ மனத்தில்‌ ஓர்‌ ஆவல்‌ உண்டாயிற்று; "இவர்‌ நம்மைப்‌ பார்த்துப்‌ 


பேச மாட்டாரா? ஏதேனும்‌ நம்மைக்‌ கேட்க மாட்டாரா?" என்று எண்ணினேன்‌. என்‌ 


கருத்தை ஊகித்தறிந்த ஒருவர்‌ கஸ்தூரி ஐயங்காரை நோக்கி, "ஸ்வாமீ, இந்தப்‌ பையன்‌ 


தமிழ்‌ படித்து வருகிறான்‌. உங்களை பார்க்க வேண்டும்‌, பார்க்க வேண்டுமென்று 
துடித்துக்‌ கொண்டிருந்தான்‌. இப்போது உங்கள்‌ பேச்சையே 
கேட்டுக்கொண்டிருக்கிறான்‌" என்றார்‌. 


கஸ்தூரி ஐயங்கார்‌ பரீக்ஷித்தது 


கேட்ட அவர்‌, "அப்படியா? சந்தோஷம்‌" என்று சொல்லிவிட்டு என்னைப்‌ 


பார்த்து, "நீ யாரிடம்‌ படித்து வருகிறாய்‌?" என்று கேட்டார்‌. 


"இவ்வூர்க்‌ கணக்குப்பிள்ளையவர்களிடம்‌ படிக்கிறேன்‌." 


"என்ன படிக்கிறாய்‌?" 


"திருவிளையாடற்‌ புராணம்‌." 


"முன்பு வேறு யாரிடமேனும்‌ படித்ததுண்டோ?" 


"உண்டு. அரியிலூர்ச்‌ சஉஉகோபையங்காரவர்களிடமும்‌ வேறு சிலரிடமும்‌ 


படித்தேன்‌" என்று கூறி நான்‌ படித்த நூல்கள்‌ இன்னவை யென்றும்‌ தெரிவித்தேன்‌. 


119 


கேட்டதும்‌ அவர்‌, "அப்படியா? சடகோபையங்காரவர்கள்‌ நல்ல படிப்பாளி. 
அவர்களிடம்‌ படித்தாய்‌ என்பதைக்‌ கேட்க எனக்கு மிகவும்‌ திருப்தியாக இருக்கிறது. 
எங்கே, ஒரு பாடல்‌ சொல்‌ கேட்போம்‌" என்றார்‌. உடனே நான்‌ பைரவி ராகத்தில்‌ 
திருவேங்கடத்தந்தாதியிலிருந்து ஒரு பாடல்‌ சொன்னேன்‌. பொருள்‌ கூறும்படி அவர்‌ 
கேட்டார்‌. நான்‌ சுருக்கமாகக்‌ கூறினேன்‌. "நன்றாக இருக்கிறது" என்று சொல்லி அவர்‌ 
சந்தோஷமடைந்தார்‌. அவர்‌ சொன்னது எனக்குக்‌ கனகாபிஷேகம்‌ செய்ததுபோல்‌ 
இருந்தது. அவ்வளவு பெரிய வித்துவான்‌ என்னை ஒரு பொருட்படுத்தி என்‌ பாட்டைக்‌ 


கேட்டுப்‌ பாராட்டுவதென்றால்‌ நான்‌ எவ்வளவு பாக்கியம்‌ செய்திருக்க வேண்டும்‌! 


"வேறு ஏதேனும்‌ தெரிந்தால்‌ சொல்லு" என்று கேட்டார்‌ அவர்‌. 


எனக்கு ஊக்கம்‌ அதிகரித்தது. சதகங்களிலிருந்து சில பாடல்கள்‌ சொன்னேன்‌. 


"திருவேங்கட மாலை படித்திருக்கிறாயா?" என்று அவர்‌ கேட்டார்‌. 


"இல்லை" என்றேன்‌. 


"நான்‌ இப்போது ஒரு பாடல்‌ சொல்லுகிறேன்‌. எழுதிக்கொள்‌" என்றார்‌. 


"இன்று நாம்‌ நரி முகத்திலேதான்‌ விழித்திருக்கிறோம்‌" என்று எண்ணி நான்‌ 
மிக்க குதாகலமடைந்தேன்‌. 


"தேனியலுங்‌ கூந்தலார்‌ செங்கரமு மாதவத்தோர்‌ 
மேனியுமை யம்பொழியும்‌ வேங்கடமே - ஞானியர்கள்‌ 
ணெய்தாங்‌ குறியெட்‌ டக்கரத்தார்‌ தாளுரன்மேல்‌ - வைத்து 
வெண்தாங்‌ குறியெட்‌ டக்கரத்தார்‌ சார்பு" 


(திருவேங்கடமாலை, 57) 
என்ற பாடலை அவர்‌ மெல்லச்‌ சொல்லி என்னை எழுதிக்கொள்ளச்‌ செய்தார்‌. 


பிறகு அதன்‌ பொருளையும்‌ சொன்னார்‌. அப்பால்‌, "எங்கே, அதை ஒரு முறை படித்து 


அர்த்தம்‌ சொல்‌, பார்க்கலாம்‌" என்று உரைத்தார்‌. "இவருடைய மனத்தில்‌ நம்மைப்பற்றி 


120 


நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்க வேண்டும்‌" என்று மனம்‌ அவாவியது. மிகவும்‌ 


நிதானமாகப்‌ படித்துப்‌ பயபக்தியுடன்‌ நான்‌ கேட்டபடியே பொருள்‌ சொன்னேன்‌. 


கஸ்தூரி ஐயங்காருக்கு என்பால்‌ அன்பு அரும்பியது. "நல்ல கிராஹ்ய சக்தி 
இருக்கிறது. நன்றாய்ப்‌ படித்துக்‌ கொண்டு வா" என்றார்‌ அவர்‌. 


வாக்களித்தது 


அங்கே இருந்தவர்களுள்‌ ஒருவர்‌, "தாங்களே இந்தப்‌ பையனுக்குப்‌ பாடஞ்‌ 
சொல்லிக்‌ கொடுக்க முடியுமா?" என்று வினவினார்‌. அவர்‌, "நான்‌ பாடம்‌ சொல்வதற்கு 
ஒரு தடையுமில்லை. கார்குடிக்கு வந்தால்‌ வேண்டிய செளகரியம்‌ செய்வித்து இவனைப்‌ 
படிப்பிக்கிறேன்‌. இந்தப்பிள்ளை விருத்திக்கு வருவானென்று தோற்றுகிறது" என்று 


விடை கூறினார்‌. 


அந்தக்‌ கூட்டத்தில்‌ இருந்து எல்லாவற்றையும்‌ கவனித்துக்கொண்டிருந்த என்‌ 
தந்தையார்‌, "தாங்கள்‌ சொன்னபடியே கார்குடிக்கு வருகிறோம்‌. இவனுக்குத்‌ தாங்கள்‌ 
பாடம்‌ சொல்ல வேண்டும்‌; மற்றக்‌ காரியங்களில்‌ இவன்‌ புத்தி செல்லவில்லை" என்று 


சொன்னார்‌. அவர்‌ இவ்வாறு கூறியபோது அவருடைய பேச்சில்‌ உணர்ச்சி ததும்பியது. 


கிடைத்தற்கரிய பேறு கிடைத்தது போல இருந்தது கஸ்தூரி ஐயங்காருடைய 


வார்த்தை. 


"அங்கே வந்து விடுங்கள்‌. நானும்‌ என்‌ சொந்தக்காரர்களும்‌ உங்களுக்கு 
வேண்டிய செளகரியங்கள்‌ செய்து கொடுக்கிறோம்‌. இவனையும்‌ படிப்பிக்கிறேன்‌" 


என்று கஸ்தூரி ஐயங்கார்‌ சொன்னார்‌. 


அப்போது சாமி ஐயங்காரென்ற ஒருவர்‌ அங்கே வந்தார்‌. அவரும்‌ கார்குடியில்‌ 
இருப்பவரே. கல்யாணத்தின்‌ பொருட்டுக்‌ குன்னம்‌ வந்தவர்‌; கஸ்தூரி ஐயங்காருடைய 
நண்பர்‌; தமிழிலும்‌ சங்கீதத்திலும்‌ வல்லவர்‌; கவித்துவ சக்தியும்‌ உள்ளவர்‌. அவரைக்‌ 
கண்டவுடன்‌ கஸ்தூரி ஐயங்கார்‌ அங்கே நிகழ்ந்தவற்றையெல்லாம்‌ அவரிடம்‌ 
தெரிவித்தார்‌. அவர்‌ அதைக்‌ கேட்டதுதான்‌ தாமதம்‌; உடனே எந்தையாரை நோக்கி, 
"அடடா, மிகவும்‌ சந்தோஷம்‌! நீங்கள்‌ அப்படி வந்தால்‌ என்னால்‌ ஆன அனுகூலத்தை 
நானும்‌ செய்விக்கிறேன்‌; தமிழ்ப்‌ பாடமும்‌ இவனுக்குச்‌ சொல்லுகிறேன்‌" என்று 
வாக்களித்தார்‌. 


121 


ஒருவரையொருவர்‌ அன்பிலும்‌ ஆதரவிலும்‌ தரும சிந்தையிலும்‌ 
மிஞ்சியிருப்பதை யறிந்தபோது, "இனி நமக்கு நல்ல காலந்தான்‌" என்று நான்‌ நிச்சயஞ்‌ 


செய்துகொண்டேன்‌. 


"நல்ல நாள்‌ பார்த்துக்கொண்டு வந்து விடுங்கள்‌" என்று என்‌ தந்தையாரிடமும்‌, 
"வருகிறாயா? வா" என்று என்னிடமும்‌ கூறிவிட்டுக்‌ கஸ்தூரி ஐயங்கார்‌ புறப்பட்டார்‌. 


மற்றவர்களும்‌ சென்றனர்‌. 


கஸ்தூரி ஐயங்கார்‌ சென்ற திக்கையே நான்‌ பார்த்துக்கொண்டிருந்தேன்‌. அவர்‌ 
தூரத்தில்‌ மறைய மறைய என்‌ மனத்துள்‌ கார்குடியைப்‌ போன்ற தோற்றம்‌ ஒன்று 
உண்டாயிற்று. என்‌ தமிழ்க்‌ கல்வியின்‌ பொருட்டு எந்த இடத்துக்குச்‌ செல்வதற்கும்‌ என்‌ 
தந்தையார்‌ சித்தமாக இருந்தார்‌. 


அத்தியாயம்‌ 19 : தருமவானும்‌ லோபியும்‌ 


கார்குடி சென்றது 


கார்குடிக்குப்‌ போவதில்‌ எனக்கிருந்த வேகத்தை அறிந்து என்‌ தந்தையார்‌ ஒரு 
நல்ல நாளில்‌ என்னையும்‌ என்‌ தாயாரையும்‌ அழைத்துக்கொண்டு அவ்வூரை 
அடைந்தார்‌. நாங்கள்‌ வருவோ மென்பதை முன்னமே கஸ்தூரி ஐயங்கார்‌ மூலம்‌ 
அறிந்திருந்த அவ்வூர்‌ ஸ்ரீவைஷ்ணவர்கள்‌ எங்களை உபசரித்து எங்கள்‌ வாசத்துக்கு 
ஏற்ற ஏற்பாடுகள்‌ செய்யத்‌ தொடங்கினர்‌. 


அங்கே ஸ்ரீநிவாஸையங்கார்‌ என்ற ஒரு செல்வர்‌ வீட்டில்‌ நாங்கள்‌ ஜாகை 
வைத்துக்கொண்டோம்‌. அக்கிரகாரத்தாரிடமிருந்து உணவுப்‌ பொருள்கள்‌ மிகுதியாக 
வந்தன. அங்கிருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள்‌ யாவரும்‌ சுரோத்திரியதார்கள்‌. மாதந்தோறும்‌ 
எங்கள்‌ தேவைக்குரிய நெல்லை அவர்கள்‌. தம்முள்‌ தொகுத்துக்‌ கொடுத்து வந்தார்கள்‌. 


கஸ்தூரி ஐயங்கார்‌ பாடம்‌ சொன்னது 


122 


கஸ்தூரி ஐயங்கார்‌ நன்னூரில்‌ நல்ல பயிற்சியுடையவர்‌. தஞ்சாவூரில்‌ இருந்த 
இலக்கணம்‌ அண்ணாப்‌ பிள்ளையென்ற வித்துவானும்‌ அவரும்‌ இலக்கண, இலக்கிய 
விஷயமான செய்திகளை ஓலையில்‌ எழுதி வினாவுவதையும்‌ விடையளிப்பதையும்‌ 
வழக்கமாகக்கொண்டிருந்தார்கள்‌. அவ்வோலைகளை நானும்‌ பார்த்திருக்கிறேன்‌. 
இராமாயணம்‌, பாரதம்‌, பாகவதம்‌ முதலிய நூல்களைத்‌ தம்‌ கையாலேயே கஸ்தூரி 
ஐயங்கார்‌ ஏடுகளில்‌ எழுதி வைத்திருந்தார்‌. ஐயங்காரிடம்‌ நான்‌ பாடங்‌ கேட்கத்‌ 
தொடங்கினேன்‌. குன்னத்திலிருந்தபோது தஞ்சையிலிருந்து வந்த ஸ்ரீநிவாஸையங்கா 
ரென்பவரிடம்‌ மகாலிங்கையர்‌ இலக்கணத்தைப்‌ பாடம்‌ கேட்டேன்‌. நன்னூல்‌ முதலிய 


இலக்கணங்களைத்‌ தொடர்ந்து கேட்க வேண்டுமென்ற விருப்பம்‌ எனக்கு இருந்து 
வந்தது. அதனால்‌ முதல்‌ முதல்‌ அவரிடம்‌ நன்னூல்‌ பாடங்‌ கேட்கலானேன்‌. விசாகப்‌ 
பெருமாளையர்‌ இயற்றிய காண்டிகையுரையை ஒருவாறு பாடம்‌ சொல்லி அதன்‌ 
கருத்துரை, விசேஷ உரை முதலியவற்றை எனக்குப்‌ பாடம்‌ பண்ணி வைத்துவிட்டார்‌. 
தினந்தோறும்‌ நன்னூல்‌ முழுவதையும்‌ ஒருமுறை நான்‌ பாராமற்‌ சொல்லி வந்தேன்‌. 
நிலவில்‌ பொருள்கள்‌ காணப்படுவதுபோல்‌ நன்னூலிலுள்ள இலக்கணங்கள்‌ எனக்குத்‌ 
தோற்றின; அந்நூலைச்‌ சிக்கறத்‌ தெளிந்துகொள்ள வில்லை. படித்தவர்‌ யாரேனும்‌ 
வந்தால்‌ கஸ்தூரி ஐயங்கார்‌ எனக்குப்‌ பாடம்‌ சொல்லிய நன்னூல்‌ சூத்திரங்களையும்‌ 
உரையையும்‌ என்னைச்‌ சொல்லும்படி செய்வார்‌. அவற்றை நான்‌ ஒப்பிப்பேன்‌. 


இப்பழக்கத்தால்‌ அவை என்‌ மனத்திற்‌ பின்னும்‌ நன்றாகப்‌ பதிந்தன. 


அக்காலத்தில்‌ நன்னூலுக்கு நல்ல மதிப்பு இருந்தது. ஐயமற அதனை ஒருவன்‌ 
தெரிந்துகொண்டால்‌ அவனை நல்ல புலவனென்று யாரும்‌ கூறுவர்‌. சூத்திரங்களில்‌ 
விசேஷ உரைகளிலுள்ள ஆச்ஷேப சமாதானங்களை நன்றாகத்‌ தெரிந்துகொண்டு 
விளக்குபவர்கள்‌ சிலரே இருந்தனர்‌. இலக்கியப்‌ பயிற்சியிலேயே பெரும்பாலோருக்குக்‌ 
கவனம்‌ சென்றதேயன்றி இலக்கணப்‌ பயிற்சியிற்‌ செல்லவில்லை. இந்த நிலையில்‌ 
நான்‌ நன்னூற்‌ சூத்திரங்களையும்‌ உரையையும்‌ மனனம்‌ பண்ணித்‌ தமிழில்‌ 'இலக்கண 
வித்துவான்‌' ஆகக்‌ கூடுமென்ற எண்ணம்‌ என்னைக்‌ கண்டோருக்கு உண்டாக்கினேன்‌. 
அத்துறையில்‌ நான்‌ பின்னும்‌ எவ்வளவோ தெரிந்துகொள்ள வேண்டியதுண்‌ 
டென்பதை நான்‌ மறக்கவில்லை. கஸ்தூரி ஐயங்காரிடம்‌ நவநீதப்‌ பாட்டியல்‌ முதலிய 
பொருத்த நூல்கள்‌ சில இருந்தன. எனக்கு அவற்றிலும்‌ சிறிது பழக்கம்‌ உண்டாயிற்று. 
இடையிடையே வேங்கட வெண்பா முதலிய சில பிரபந்தங்களையும்‌ அவர்‌ கற்பித்து 
வந்தார்‌. 


சாமி ஐயங்காரிடம்‌ கேட்ட பாடம்‌ 


123 


கஸ்தூரி ஐயங்காருடைய நண்பரான சாமி ஐயங்காரும்‌ எங்களிடம்‌ மிக்க 
அன்போடு இருந்து வந்தார்‌. தாம்‌ வாக்களித்தபடியே அவரும்‌ எனக்குப்‌ பாடம்‌ 
சொல்லலானார்‌. கம்பராமாயணத்தில்‌ அவர்‌ பழக்கமுள்ளவர்‌. என்‌ தந்தையாரும்‌ 
நானும்‌ இராமாயண கதாப்பிரசங்கத்தில்‌ ஈடுபட்டவர்களாதலின்‌ கம்பராமாயணத்தைப்‌ 
பாடங்‌ கேட்கவேண்டு மென்ற விருப்பம்‌ எனக்கு இருந்தது. இராமாயணத்திற் 
பாலகாண்டத்திலிருந்து தொடங்காமல்‌ சுந்தரகாண்டத்திலிருந்து ஆரம்பிப்பது ஒரு 


முறை. அதன்படியே சாமி ஐயங்காரிடம்‌ நான்‌ சுந்தர காண்டம்‌ பாடம்‌ கேட்க 


ஆரம்பித்தேன்‌. அவர்‌ இசையோடே பாடல்‌ சொல்லுவார்‌. அது மிகவும்‌ நயமாக 
இருக்கும்‌. திருவரங்கத்தந்தாதியில்‌ முதல்‌ இருபத்தேழு செய்யுட்களுக்கு அவரிடம்‌ 
பொருள்‌ கேட்டுத்‌ தெரிந்துகொண்டேன்‌. "இதற்கு மேல்‌ நான்‌ பாடம்‌ கேட்டதில்லை; 
அரியிலூர்ச்‌ சட்கோபையங்கார்‌ முழுவதும்‌ பாடம்‌ சொல்வார்‌; அவரைப்‌ 
பார்க்கும்போது நீ மற்றப்‌ பாடல்களைக்‌ கேட்டுக்கொள்ளலாம்‌" என்று அவர்‌ 
கூறியமையால்‌ இருபத்தெட்டாம்‌ செய்யுள்‌ முதலியவற்றை நான்‌ தெரிந்துகொள்ள 
முடியவில்லை. ஆயினும்‌ யாரிடமேனும்‌ அந்நூல்‌ முழுவதையும்‌ கேட்டுவிட 
வேண்டுமென்ற குறை மட்டும்‌ எனக்கு இருந்தது. 


புதிய நூல்களையும்‌ புதிய விஷயங்களையும்‌ நான்‌ தெரிந்துகொண்டே 
னென்பது உண்மையே. ஆனால்‌ அவற்றை ஜயந்திரிபின்றித்‌ தெளிவாகவும்‌ 
சாங்கோபாங்கமாகவும்‌ தெரிந்துகொள்ள வில்லை. படித்து அறிவு பெறுவது ஒரு வகை. 
படித்தவற்றைப்‌ பாடம்‌ சொல்வது ஒரு வகை. பாடஞ்சொல்லும்‌ திறமை சிலரிடமே 
சிறப்பாகக்‌ காணப்படுகின்றது. 


கார்குடியில்‌ ஆறு மாதங்கள்‌ இருந்தோம்‌. கஸ்தூரி ஐயங்காரும்‌ சாமி 
ஐயங்காரும்‌ தங்கள்‌ தங்களால்‌ இயன்ற அளவு பாடம்‌ சொல்லி வந்தார்கள்‌. 
அவர்களுடைய மனைவிமார்களும்‌ படித்தவர்கள்‌. அவர்களும்‌ என்னிடம்‌ பிரியமாக 
இருந்தார்கள்‌. எனக்குத்‌ தெரிந்த பல கீர்த்தனங்களை அவர்களுக்கு எழுதிக்‌ கொடுத்துப்‌ 


பாடிக்‌ காட்டினேன்‌. 


குன்னம்‌ வந்தது 


ஆறு மாதங்களுக்குப்‌ பிறகு கஸ்தூரி ஐயங்கார்‌ முதலியவர்களிடம்‌ விடை 
பெற்றுக்கொண்டு நாங்கள்‌ மீண்டும்‌ குன்னத்திற்கே வந்து சேர்ந்தோம்‌. தருமத்திற்‌ 
சலிப்பில்லாத அவ்வூரார்‌ எங்களை ஆதரிப்பதிலும்‌ எங்கள்பால்‌ அன்பு 
பாராட்டுவதிலும்‌ சிறிதும்‌ குறையவில்லை. 


124 


எனக்கு 'மகாலிங்கையர்‌ இலக்கணம்‌' பாடஞ்‌ சொன்ன தஞ்சை 
ஸ்ரீநிவாஸையங்கா ரென்பவர்‌ ஆத்திசூடி, கொன்றை வேந்தன்‌, வெற்றி வேற்கை, 
மூதுரை, நல்வழி, நன்னெறி, நீதிநெறி விளக்கம்‌ என்னும்‌ ஏழு நீதி நூல்களும்‌ அடங்கிய 
புஸ்தகம்‌ ஒன்று கொடுத்திருந்தார்‌. அப்புஸ்தகம்‌ மத சம்பந்தமான செய்யுட்களை 
மட்டும்‌ நீக்கிப்‌ புதுச்சேரியில்‌ அச்சிடப்பட்டது; பதவுரை பொழிப்புரையோடு 
தெளிவாகப்‌ பதிப்பிக்கப்‌ பெற்றிருந்தது. அதிலுள்ள செய்யுட்களையும்‌ உரைகளையும்‌ 


படித்து ஆராய்ந்து மனனம்‌ செய்துகொண்டேன்‌. பொன்விளைந்தகளத்தூர்‌ வேதகிரி 
முதலியார்‌ அச்சிட்ட நைடத மூலமும்‌ உரையுமுள்ள புஸ்தகமும்‌ நாலடியார்‌ உரையுள்ள 
புஸ்தகமும்‌ கிடைத்தன. உரையின்‌ உதவியால்‌ இரண்டு நூல்களையும்‌ ஒருவாறு பல 
முறை படித்துப்‌ பொருள்‌ தெரிந்துகொண்டேன்‌. அவ்விரண்டு நூல்களும்‌ எனக்கு 
மனப்பாடமாகி விட்டன. இடையிடையே சில சந்தேகங்கள்‌ தோற்றின. கார்குடி 
சென்று கஸ்தூரி ஐயங்காரிடம்‌ அவற்றைக்‌ கேட்டுத்‌ தெளிந்துகொள்ளலா மென்று 


எண்ணினேன்‌. 


அன்னையாரின்‌ அன்பு 


என்‌ கருத்தை அறிந்த தந்தையார்‌ என்னை மாத்திரம்‌ அழைத்துக்கொண்டு 
கார்குடிக்குச்‌ சென்றார்‌. அங்கே நான்கு தினங்கள்‌ இருந்து கேட்கவேண்டியவற்றைக்‌ 
கஸ்தூரி ஐயங்காரிடம்‌ கேட்டுத்‌ தெரிந்துகொண்டேன்‌. ஐந்தாம்‌ நாட்‌ காலையில்‌ 
அவரிடம்‌ விடைபெற்று நான்‌ மட்டும்‌ ஒரு துணையுடன்‌ குன்னத்திற்கு வந்தேன்‌. 
தந்தையார்‌ சில தினங்கள்‌ பொறுத்து வருவதாகச்‌ சொல்லிக்‌ கார்குடியில்‌ இருந்தார்‌. 


நான்‌ குன்னத்திற்கு வந்து சேரும்போது என்‌ தாயார்‌ சில ஸ்திரீகளுடன்‌ 
ஓரிடத்தில்‌ நின்றுகொண்டிருந்தார்‌. என்னைக்‌ கண்டவுடன்‌ வேகமாக வந்து என்னைத்‌ 


தழுவிக்கொண்டார்‌. கண்ணீர்‌ விட்டபடியே, "என்னப்பா, நீ ஊருக்குப்‌ போனது முதல்‌ 


நான்‌ சாப்பிடவில்லை; தூங்கவில்லை. உன்‌ ஞாபகமாகவே இருக்கிறேன்‌" என்று 


சொல்லித்‌ தம்முடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தினார்‌. 


அது வரையில்‌ அவர்‌ என்னைப்‌ பிரிந்து இருந்ததேயில்லை. அப்போது எனக்குப்‌ 
பிராயம்‌ பன்னிரண்டுக்கு மேலிருக்கும்‌. நான்‌ அறிவு வந்த பிள்ளையாக 
மற்றவர்களுக்குத்‌ தோற்றினும்‌, என்‌ அன்னையாருக்கு மட்டும்‌ நான்‌ 
இளங்குழந்தையாகவே இருந்தேன்‌. தம்‌ கையாலேயே எனக்கு எண்ணெய்‌ தேய்த்து 
எனக்கு வேண்டிய உணவளித்து வளர்த்து வந்தார்‌. தமது வாழ்க்கை முழுவதும்‌ 
என்னைப்‌ பாதுகாப்பதற்கும்‌ என்‌ அபிவிருத்தியைக்‌ கண்டு மகிழ்வதற்குமே 


125 


அமைந்ததாக அவர்‌ எண்ணியிருந்தார்‌. தாயின்‌ அன்பு எவ்வளவு தூய்மையானது! 


தன்னலமென்பது அணுவளவுமின்றித்‌ தன்‌ குழந்தையின்‌ நலத்தையே கருதி வாழும்‌ 
தாயின்‌ வாத்ஸல்யத்தில்‌ தெய்வத்தன்மை இருக்கிறது. 


என்‌ அன்னையார்‌ என்னைத்‌ தழுவிப்‌ பிரிவாற்றாமையினால்‌ உண்டான 
வருத்தத்தைப்‌ புலப்படுத்தியபோது அங்கு நின்ற பெண்மணிகள்‌ சிரித்தார்கள்‌. நான்‌ 
ஒன்றும்‌ விளங்காமல்‌ பிரமித்து நின்றேன்‌. நான்‌ வந்த சில தினங்களுக்குப்‌ பிறகு என்‌ 
தந்தையாரும்‌ குன்னத்துக்கு வந்து சேர்ந்தார்‌. 


வெண்மணிக்குச்‌ சென்றது 


குன்னத்தில்‌ இருந்தபோது மத்தியில்‌ அதன்‌ கிழக்கேயுள்ள வெண்மணி 
யென்னும்‌ ஊரில்‌ இருந்த செல்வர்கள்‌ எங்களை அங்கே அழைத்துச்‌ சென்றனர்‌. 
அவர்கள்‌ விருப்பத்தின்படியே அங்கு அருணாசலகவி ராமாயணப்‌ பிரசங்கம்‌ நடந்தது. 
அது நிறைவேறிய காலத்தில்‌ என்‌ தகப்பனாருக்கு இருபது வராகன்‌ சம்மானம்‌ 
கிடைத்தது. 


அமிர்த கவிராயர்‌ 
வெண்மணிக்கு அமிர்த கவிராய ரென்ற ஒருவர்‌ ஒரு நாள்‌ வந்தார்‌. அப்போது 


அவருக்கு எழுபது பிராயமிருக்கும்‌. அவர்‌ அரியிலூர்ச்‌ சட்கோப ஐயங்காரிடத்தும்‌ 
அவருடைய தந்தையாரிடத்தும்‌ சில நூல்களைப்‌ பாடம்‌ கேட்டவர்‌. பல நூல்களைப்‌ 


படித்திராவிட்டாலும்‌ படித்த நூல்களில்‌ அழுத்தமான பயிற்சியும்‌ தெளிவாகப்‌ பொருள்‌ 
சொல்லும்‌ ஆற்றலும்‌ அவர்பால்‌ இருந்தன. சங்கீதப்‌ பயிற்சியும்‌ அவருக்கு உண்டு. 
அவர்‌ இசையுடன்‌ பாடல்‌ சொல்வது நன்றாக இருக்கும்‌. அவரை நான்‌ 
அரியிலூரிலிருந்தபொழுதே பார்த்திருக்கிறேன்‌. அவர்‌ வெண்மணியில்‌ கிராம 
மணியகாரர்‌ வீட்டில்‌ தங்கியிருந்தார்‌. அங்கே சிலர்‌ முன்னிலையில்‌ அவர்‌ சில 
பாடல்களைச்‌ சொல்லி உபந்நியாசம்‌ செய்தார்‌. அப்போது இடையிலே உதாரணமாக, 
"அக்கரவம்புனை" என்ற பாடலைக்கூறி அதற்குப்‌ பொருளும்‌ சொன்னார்‌. அது 
திருவரங்கத்தந்தாதியில்‌ உள்ள 28-ஆம்‌ செய்யுள்‌. அதற்கு முந்தி 27 செய்யுட்களில்‌ 
பொருளையும்‌ நான்‌ கார்குடி சாமி ஐயங்காரிடம்‌ கேட்டிருந்தேனல்லவா? 
"மேற்கொண்ட செய்யுட்களின்‌ பொருளை யாரிடம்‌ கேட்டுத்‌ தெளியலாம்‌?" என்ற 
கவலையுடன்‌ இருந்த நான்‌ அமிர்த கவிராயர்‌ 28-ஆம்‌ செய்யுளுக்குப்‌ பொருள்‌ 
கூறியபோது மிகவும்‌ கவனமாகக்‌ கேட்டேன்‌. "இவர்‌ இந்நூல்‌ முழுவதையும்‌ 


126 


யாரிடமேனும்‌ பாடம்‌ கேட்டிருக்கக்கூடும்‌. நம்‌ குறையை இவரிடம்‌ 
தீர்த்துக்கொள்ளலாம்‌. ஏதேனும்‌ பொருளுதவி செய்தாவது இவரிடம்‌ பொருள்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌" என்று எண்ணினேன்‌. உடனே தலைதெறிக்க எங்கள்‌ வீட்டுக்கு ஓடிச்‌ 
சென்று திருவரங்கத்‌ தந்தாதியை எடுத்து வந்தேன்‌. இருபத்தொன்பதாம்‌ செய்யுளாகிய 
"ஆக்குவித்தார்‌ குழலால்‌" என்பதைப்‌ படித்துப்‌ பொருள்‌ சொல்லும்படி அவரைக்‌ 


கேட்டேன்‌. அதற்கும்‌ விரிவாக அவர்‌ பொருள்‌ உரைத்தார்‌. மிக்க கவனத்தோடு கேட்டு 
என்‌ மனத்திற்‌ பதித்துக்கொண்டேன்‌. பிறகு முப்பதாவது செய்யுளைப்‌ படித்தேன்‌. அவர்‌ 
சொல்லுவதாக இருந்தால்‌ அந்த நூல்‌ முழுவதையுமே ஒரே மூச்சிற்‌ படித்துக்‌ கேட்கச்‌ 
சித்தனாக இருந்தேன்‌. ஆனால்‌ என்‌ விருப்பம்‌ அவ்வளவு சுலபத்தில்‌ நிறைவேறுவதாக 
இல்லை. 


"பல பாடல்களுக்கு இன்று பொருள்‌ தெரிந்து கொள்ளலாம்‌" என்ற ஆவலோடு 


முப்பதாவது பாடலைப்‌ படித்த நிறுத்தி அவர்‌ பொருள்‌ சொல்லுவார்‌ என்று 
எதிர்பார்த்து வாயையே நோக்கியிருந்தேன்‌. 


"திருவரங்கத்‌ தந்தாதி யமகம்‌ அமைந்தது. எல்லோருக்கும்‌ இது சுலபமாக 
விளங்காது. மிகவும்‌ கஷ்டப்பட்டுப்‌ பாடங்‌ கேட்டால்தான்‌ தெரியும்‌. மற்ற நூல்களில்‌ 


நூறு பாடல்கள்‌ கேட்பதும்‌ சரி; இதில்‌ ஒரு பாடல்‌ கேட்பதும்‌ சரி" என்று அவர்‌ 
எதற்கோ பீடிகை போட ஆரம்பித்தார்‌. 


ஒரு நூலைப்‌ பாடம்‌ சொல்லும்போது அந்நூலின்‌ அமைப்பைப்‌ பற்றியும்‌ 
அந்நூலாசிரியர்‌ முதலியோரைப்‌ பற்றியும்‌ கூறுவது போதகாசிரியர்கள்‌ வழக்கம்‌. 
அம்முறையில்‌ அவர்‌ சொல்லுவதாக நான்‌ எண்ணினேன்‌. திருவரங்கத்‌ தந்தாதியைச்‌ 
சுலபமாகத்‌ தெரிந்துகொள்ள இயலாதென்பதை அவர்‌ சொன்னபோது அதனை நான்‌ 
அனுபவத்தில்‌ அறிந்தவனாதலால்‌, "உண்மைதான்‌; கார்குடி சாமி ஐயங்காரவர்களே 
இருபத்தேழு பாடல்களுக்கு மட்டுந்தான்‌ பொருள்‌ நன்றாகத்‌ தெரியுமென்று 


சொன்னார்கள்‌" என்றேன்‌. 


"பார்த்தீர்களா? அதைத்தான்‌ நான்‌ சொல்ல வருகிறேன்‌. எவ்வளவோ 
தனிப்பாடல்களுக்கு அர்த்தம்‌ சொல்லிவிடலாம்‌. நைடதம்‌ முழுவதையும்‌ பிரசங்கம்‌ 
செய்யலாம்‌. இந்த அந்தாதி அப்படி ஊகித்து அர்த்தம்‌ சொல்ல வராது. அழுத்தமாகப்‌ 
பாடம்‌ கேட்டிருக்க வேண்டும்‌. நான்‌ எவ்வளவோ சிரமப்பட்டுக்‌ கேட்டேன்‌. ஒவ்வொரு 


பாட்டும்‌ ஒவ்வொரு புதையலுக்குச்‌ சமானம்‌". 


127 


"புதையலென்பதில்‌ சந்தேகமில்லை" என்று நான்‌ என்‌ மனத்துள்‌ 


சொல்லிக்கொண்டேன்‌. 


"இவ்வளவு பிரயாசைப்பட்டுக்‌ கற்றுக்கொண்டதை இந்தத்‌ தள்ளாத காலத்தில்‌ 
சுலபமாக உமக்குச்‌ சொல்லிவிடலாமா? கஷ்டப்பட்டுத்‌ தேடிய புதையலை வாரி 
வீசுவதற்கு மனம்‌ வருமா? மேலும்‌, எனக்குத்‌ தொண்டை வலி எடுக்கிறது. நான்‌ போய்‌ 


வருகிறேன்‌" என்று சொல்லி உடனே எழும்பிப்‌ போய்விட்டார்‌. நான்‌ பெரிய 


ஏமாற்றத்தை அடைந்தேன்‌. "கைக்கெட்டியது வாய்க்கெட்டவில்லையே!" என்று 
வருத்தமுற்றேன்‌; "அக்கவிராயர்‌ அவ்வளவு நேரம்‌ பேசியதற்குப்‌ பதிலாக இரண்டு 
செய்யுட்களுக்கேனும்‌ பொருள்‌ சொல்லியிருக்கலாமே!" என்று எண்ணினேன்‌. 


உடனிருந்து எங்கள்‌ சம்பாஷணையைக்‌ கவனித்தவர்கள்‌ என்‌ முகவாட்டத்தைக்‌ 
கண்டு, "பாவம்‌! இந்தப்‌ பிள்ளை எவ்வளவு பணிவாகவும்‌ ஆசையாகவும்‌ கேட்டார்‌? 
அந்தக்‌ கிழவர்‌ சொல்ல முடியாதென்று சிறிதேனும்‌ இரக்கமில்லாமற்‌ போய்விட்டாரே! 
திருவரங்கத்தந்தாதி புதையலென்று அவர்‌ கூறியது உண்மையே; அதைக்‌ காக்கும்‌ 
பூதமாக வல்லவோ இருக்கிறார்‌ அவர்‌?" என்று கூறி இரங்கினார்கள்‌. 


கவிராயர்‌ ஒரு வேளை திரும்பி வருவாரோ என்ற சபலம்‌ எனக்கு இருந்தது. 
அவர்‌ போனவர்‌ போனவரே. நாங்கள்‌ அந்த ஊரில்‌ இருந்த வரையில்‌ அவர்‌ 
வரவேயில்லை. 


கரும்பு தின்னைக்‌ கூலி கொடுப்பதுபோல எனக்குப்‌ பாடமும்‌ சொல்லி எங்கள்‌ 
குடும்பத்திற்கு வேண்டிய உதவியும்‌ செய்த கஸ்தூரி ஐயங்கார்‌ முதலியோரின்‌ 
இயல்புக்கும்‌ அமிர்த கவிராயர்‌ இயல்புக்கும்‌ உள்ள வேறுபாட்டை எண்ணி எண்ணி 
வியந்தேன்‌. பொருட்செல்வம்‌ படைத்தவர்களிலேதான்‌ தருமவானும்‌ லோபியும்‌ உண்டு 
என்று நினைத்திருந்தேன்‌. கல்விச்செல்வமுள்ளவர்களுள்ளும்‌ அந்த இரண்டு 
வகையினர்‌ இருப்பதை அன்றுதான்‌ நான்‌ முதலில்‌ அறிந்துகொண்டேன்‌. 


அத்தியாயம்‌ 20 : விவாக முயற்சி 


வெண்மணியில்‌ இராமாயணப்‌ பிரசங்கம்‌ நிறைவேறியவுடன்‌ நாங்கள்‌ மீண்டும்‌ 
குன்னத்திற்கே வந்து சேர்ந்தோம்‌. எங்களுக்குத்‌ தலைமையான பற்றுக்கோடாக அந்த 


128 


ஊர்‌ இருந்தது. கணக்குப்‌ பிள்ளை சிதம்பரம்‌ பிள்ளையும்‌ அவருடைய அன்பர்களும்‌ 
குன்னத்தில்‌ எங்களுக்கிருந்த பற்றைத்‌ தங்கள்‌ ஆதரவினால்‌ பின்னும்‌ உறுதி பெறும்படி 
செய்து வந்தனர்‌. சிதம்பரம்‌ பிள்ளையினிடம்‌ பல ஏட்டுச்சுவடிகள்‌ இருந்தன. 
அவற்றைத்‌ தனியே ஓர்‌ அறையில்‌ தொகுத்து வைத்துக்‌ கருத்துடன்‌ அவர்‌ பாதுகாத்து 
வந்தார்‌. அச்சுவடிகளிற்‌ சிலவற்றை நான்‌ சில சமயங்களிற்‌ படித்துப்‌ பார்ப்பேன்‌. 


ஒருநாள்‌ பெரும்புலியூர்‌ (பெரம்பலூர்‌)ப்‌ பள்ளிக்கூடத்துத்‌ தலைமை 
உபாத்தியாயராகிய ராயர்‌ ஒருவர்‌ குன்னத்திற்கு வந்திருந்தார்‌. அவர்‌ தமிழ்ப்பயிற்சி 
உடையவர்‌. நான்‌ தமிழ்‌ நூல்களைப்‌ படிப்பதையும்‌ புஸ்தகங்கள்‌ இல்லாமல்‌ 
துன்புறுவதையும்‌ உணர்ந்தார்‌. முத்தப்பிள்ளையிடம்‌ இரவலாகப்‌ பெற்றிருந்த 
திருக்குறள்‌ உரைப்‌ புஸ்தகத்தை நான்‌ படித்துக்கொண்டிருப்பதைப்‌ பார்த்து அந்தப்‌ 
புஸ்தகம்‌ இரவலென்பதைத்‌ தெரிந்துகொண்டு, "என்னிடம்‌ இந்தப்‌ புஸ்தகம்‌ ஒன்று 
இருக்கிறது; அங்கே வந்தால்‌ தருகிறேன்‌" என்று சொன்னார்‌. அவருடைய 
இரக்கத்தைக்‌ கண்டு நான்‌ ஆறுதலுற்றேன்‌. குன்னத்தில்‌ இருந்த காலத்தில்‌ சில முறை 
பெரும்புலியூர்‌ போக முயன்றும்‌ அங்ஙனம்‌ செய்ய இயலவில்லை. முத்தப்‌ பிள்ளையின்‌ 
புஸ்தகத்தை அவரிடமே கொடுத்துவிட்டேன்‌. 


செய்யுள்‌ இயற்றல்‌ 


சதகங்கள்‌, மாலைகள்‌ முதலிய நூல்களைப்‌ படித்துப்‌ படித்து உண்டான 
பழக்கத்தால்‌ அவற்றின்‌ ஓசையைப்‌ பின்பற்றி நான்‌ செய்யுள்‌ இயற்றத்‌ 
தொடங்கினேன்‌. எதுகை மோனைகள்‌ அமைய வேண்டுமென்பது பழக்கத்தால்‌ 
ஒருவாறு தெரிய வந்தது. ஆனால்‌ அசை, சீர்‌, தளை, தொடை முதலிய பாகுபாடுகளோ 
வேறுவகையான யாப்பிலக்கண விதிகளோ எனக்குத்‌ தெரியா. சதகப்‌ பாட்டுக்களைப்‌ 
போன்ற விருத்தங்களைப்‌ பாடலானேன்‌. குன்னத்திலுள்ள ஆதி கும்பேசுவரர்‌ 
விஷயமாகவும்‌, மங்களாம்பிகை விஷயமாகவும்‌, ஆயிரவல்லி என்னும்‌ துர்க்கையின்‌ 
விஷயமாகவும்‌ சில பாடல்களை இயற்றினேன்‌. தாயுமானவர்‌ பாடல்‌, 
பட்டினத்துப்பிள்ளையார்‌ பாடல்‌ முதலியவற்றிலே கண்ட கருத்துக்களை அவற்றில்‌ 
அமைத்தேன்‌. "நான்‌ பெண்களின்‌ அழகிலே ஈடுபட்டுக்‌ காலத்தைக்‌ கடத்தி விட்டேன்‌. 
அவர்கள்‌ மயக்கத்திற்பட்டு வாழ்க்கையை வீணாக்கினேன்‌" என்றும்‌, "செல்வரைப்‌ 
புகழ்ந்து பாடி அலைந்து துன்புற்றேன்‌" என்றும்‌ கருத்துக்களை அமைத்துச்‌ 
செய்யுட்களை இயற்றினேன்‌. பழம்பாடல்களின்‌ ஓசையை மாதிரியாக 
வைத்துக்கொண்டதைப்போலவே அவற்றின்‌ கருத்துக்களையும்‌ அப்படியே 
அமைத்துக்கொள்வதை ஒரு பெருமையாக நான்‌ கருதினேன்‌. 


129 


ஒரு நாள்‌ நான்‌ இயற்றிய செய்யுட்கள்‌ சிலவற்றை என்‌ பிதாவினிடம்‌ சொல்லிக்‌ 
காட்டினேன்‌. அவர்‌ அவற்றைக்‌ கேட்டு என்னைப்‌ பாராட்டி எனக்கு உத்ஸாகத்தை 
உண்டாக்குவாரென்று எண்ணினேன்‌. அவரோ, "அட பைத்தியமே! இப்படியெல்லாம்‌ 


பாடாதே" என்றார்‌. 


"அவர்களெல்லாம்‌ பாடியிருக்கிறார்களே; நான்‌ பாடுவதில்‌ என்ன தவறு?" 


என்று நான்‌ கேட்டேன்‌. 


"நீ சிறு பையன்‌; அவர்கள்‌ உலக அனுபவத்தில்‌ கஷ்டப்பட்டவர்கள்‌. அவர்கள்‌ 
சொன்னவற்றை யெல்லாம்‌ நீயும்‌ சொல்வது பொருத்தமன்று, பெண்மயலிற்‌ சிக்கி 


வருத்தப்பட்டே னென்று அவர்கள்‌ சொல்லலாம்‌; நீ சொல்லலாமா?" என்றார்‌. 


அவர்‌ சொன்ன தடை அப்போது எனக்கு நன்றாக விளங்கவில்லை. என்‌ 
பாட்டில்‌ என்‌ அனுபவந்தான்‌ இருக்க வேண்டுமென்பதை நான்‌ 
தெரிந்துகொள்ளவில்லை. பெண்மயலிற்‌ சிக்குவதற்குரிய பிராயமே வராத நான்‌ அதிற்‌ 
சிக்கி உழன்று வைராக்கியம்‌ பிறந்தவனைப்போலே பாடுவது பேதமையென்பதை 
நன்றாக உணரவில்லை. அவர்கள்‌ பாடினார்கள்‌; நானும்‌ பாடினேன்‌. அவர்கள்‌ 
பாட்டை அடிக்கடி சொல்லுவது, அதன்‌ ஓசையை ஒட்டி நானும்‌ பாடுவது, அவர்கள்‌ 
பாட்டிலுள்ள கருத்தைச்‌ சிறிது மாற்றி வைப்பது என்னும்‌ இந்த முயற்சிகளைத்‌ தவிர, 
என்‌ மனத்தில்‌ யோசித்துக்‌ கற்பனை செய்து ஒரு கருத்தை அமைக்க நான்‌ 
முயலவில்லை: நான்‌ இயற்றிய செய்யுட்களைப்‌ பல முறை சொல்லிச்‌ சொல்லி 
இன்புறுவேன்‌; அவற்றைச்‌ சொல்லும்போது ஒரு வகையான பெருமிதத்தை 


அடைவேன்‌. 


கல்யாணக்‌ கவலை 


வர வர எனது கல்வி அபிவிருத்தியடைந்து வருவதை என்‌ தந்தையார்‌ கவனித்து 
வந்தார்‌. என்னைப்‌ பற்றிய ஞாபகமே அவருக்கு நாளுக்கு நாள்‌ அதிகமாயிற்று. என்‌ 
கல்வியைப்‌ பற்றிய முயற்சிகளைச்‌ செய்துகொண்டு வந்த அவருக்கு என்‌ விவாகத்தைப்‌ 
பற்றிய எண்ணமும்‌ உண்டாயிற்று. பிள்ளைகளுக்கும்‌ பெண்களுக்கும்‌ 
இளம்பருவத்திலேயே கல்யாணம்‌ செய்துவிடும்‌ வழக்கம்‌ அக்காலத்தில்‌ அதிகமாகப்‌ 
பரவியிருந்தது. ஒரு குறிப்பிட்ட பிராயத்திற்குள்‌ கல்யாணமாகாவிட்டால்‌ பெரிய 
அகெளரவமென்று கருதி வந்தார்கள்‌. 


130 


எனக்குப்‌ பதின்மூன்றாம்‌ பிராயம்‌ நடந்தபோதே என்‌ தந்தையாருக்கு என்‌ 
விவாகத்தைப்‌ பற்றிய கவலை உண்டாகிவிட்டது. அக்காலத்தில்‌ பெண்ணுக்காகப்‌ 


பிள்ளையைத்‌ தேடும்‌ முயற்சி பெரும்பாலும்‌ இல்லை; பிள்ளைக்காகப்‌ பெண்ணைத்‌ 
தேடும்‌ முயற்சியே இருந்தது. "பெண்ணுக்கு வயசாகி விட்டதே" என்ற கவலை 
பெற்றோர்களுக்கு இருப்பதில்லை; "எங்கே இருந்தாவது ஒருவன்‌ வந்து கல்யாணம்‌ 
பண்ணிக்கொண்டு போவான்‌" என்ற தைரியம்‌ இருந்தது. பிள்ளையைப்‌ 
பெற்றவர்களோ தங்கள்‌ பிள்ளைகளுக்குத்‌ தக்கபருவம்‌ வருவதற்கு முன்பே நல்ல 
இடத்தில்‌ பெண்‌ தேடி விவாகம்‌ செய்விக்கவேண்டுமென்ற கவலையுடன்‌ 


இருப்பார்கள்‌. 


இத்தகைய கால நிலையில்‌ என்‌ தந்தையாரும்‌ எனக்கு ஏற்ற பெண்ணைத்‌ தேடத்‌ 
தொடங்கினர்‌. கல்யாணத்தில்‌ பிள்ளை வீட்டினருக்கே செலவு அதிகம்‌. குன்னத்தில்‌ 
பெற்ற ஆதரவினால்‌ ஊக்கமடைந்த என்‌ தந்தையாருக்கு முன்பெல்லாம்‌ 
குடும்பக்கடனை அடைக்க வேண்டுமென்ற நோக்கம்‌ இருந்து வந்தது. நாளடைவில்‌ 
அந்த நோக்கம்‌ மாறி, "நிலத்தையேனும்‌ விற்றுக்‌ கடனை அடைத்து விடலாம்‌; 
இவனுக்கு எப்படியாவது கல்யாணத்தைப்‌ பண்ணி வைத்துவிட வேண்டும்‌. வரும்‌ 
பணத்தை அதற்காகச்‌ சேர்க்க வேண்டும்‌" என்ற எண்ணமே வலியுற்றது. ஒருபால்‌ 
பெண்ணைத்‌ தேடும்‌ முயற்சியும்‌, ஒருபால்‌ என்‌ கல்யாணத்துக்குரிய பொருளைத்‌ 
தேடும்‌ முயற்சியும்‌ நடைபெற்று வந்தன. இந்த முயற்சிகளில்‌ தந்தையாரோடு என்‌ 
சிறிய தந்தையாரும்‌ சேர்ந்துகொண்டனர்‌. 


களத்தார்‌ சென்றது 


பெரும்புலியூர்த்‌ தாலுகாவிலுள்ள களத்தூரினராகிய ராமையங்கா ரென்பவர்‌ 
குன்னத்திற்கு அடிக்கடி வருவார்‌. அவர்‌ நாங்கள்‌ வசித்து வந்த வீட்டினருக்கு 
உறவினர்‌; சுரோத்திரியதார்‌; நல்ல செல்வாக்குடையவர்‌; தமிழிலும்‌ பழக்கமுள்ளவர்‌. 
என்‌ தந்தையாருக்கும்‌ அவருக்கும்‌ பழக்கம்‌ உண்டாயிற்று; இருவரும்‌ சிநேகிதராயினர்‌. 
அக்கனவான்‌ என்‌ தந்தையாருக்கு என்‌ விவாகத்தைப்பற்றிய கவலை இருப்பதை நன்கு 
உணர்ந்து, "நீங்கள்‌ களத்தூருக்கு வந்தால்‌ விவாகத்திற்கு வேண்டிய அனுகூலங்கள்‌ 
கிடைக்கும்‌. பணம்‌ வேண்டுமேயென்று நீங்கள்‌ கவலைப்பட வேண்டிய அவசியம்‌ 
இல்லை" என்று சொல்லி அழைத்தார்‌. தமக்குச்‌ சங்கடங்கள்‌ நேரும்போதெல்லாம்‌ 
இவ்வாறு அன்பர்கள்‌ உதவ முன்‌ வருவதைக்‌ கடவுளின்‌ திருவருளாகவே எண்ணி 
மகிழும்‌ தந்தையார்‌ அவர்‌ அழைப்பை ஏற்றுக்கொண்டார்‌. 


131 


ராமையங்கார்‌ தம்‌ ஊருக்குச்‌ சென்று சில தினங்களுக்குப்‌ பிறகு எங்களை 
அழைத்து வரும்படி ஒரு வண்டியை அனுப்பினார்‌. நாங்கள்‌ அவ்வண்டியிற்‌ சென்று 
களத்தூரை அடைந்தோம்‌. எங்களுடன்‌ சிறிய தந்தையாரும்‌ சிறிய தாயாரும்‌ வந்தனர்‌. 


எங்களை வருவித்த ராமையங்கார்‌ தனிகர்‌. அவருக்கு ஒரு பெரிய மெத்தை வீடு 
உண்டு. அதில்‌ ஒரு பாகத்தை ஒழித்துக்‌ கொடுத்து எங்களை இருக்கும்படி சொன்னார்‌. 
நாங்கள்‌ அதில்‌ தங்கினோம்‌. எல்லா வகையான செளகரியங்களும்‌ அங்கே கிடைத்தன. 


களத்தூரின்‌ அமைப்பு 


களத்தூர்‌ ஜீவநதியாகிய வடவெள்ளாற்றின்‌ கரையிலுள்ளது. பலவகை 
ஜாதியினரும்‌ நிரம்பப்‌ பெற்றது. முகம்மதியர்கள்‌ கொடிக்கால்‌ வைத்துக்கொண்டு 
சுகமாக வாழ்ந்து வந்தனர்‌. அவர்களிற்‌ சிலர்‌ தமிழ்நூற்‌ பயிற்சியுடையவர்களாக 
இருந்தனர்‌. அவ்வூரில்‌ ஓர்‌ அக்கிரகாரம்‌ உண்டு. அதில்‌ ஸ்ரீ வைஷ்ணவர்கள்‌, 
மாத்துவர்கள்‌, தெலுங்கர்கள்‌, ஸ்மார்த்தர்கள்‌ என்னும்‌ வகையினர்‌ வாழ்ந்து வந்தனர்‌. 
சிவ விஷ்ணு ஆலயங்களில்‌ விஷ்ணு ஆலயம்‌ பிரபலமானது. துர்க்கை முதலிய 
தெய்வங்களின்‌ ஆலயங்களும்‌ உண்டு. பல இடங்களில்‌ நந்தவனங்களும்‌ 
தோட்டங்களும்‌ இருந்தன. 


களத்தூரைச்‌ சார்ந்து ரஞ்சனகடி துர்க்கமென்ற மலையரணும்‌ ஊரும்‌ உண்டு. 
அங்கே ஒரு நவாப்‌ இருந்து வந்ததாகச்‌ சொல்லுவார்கள்‌. அவருக்குச்‌ சொந்தமான 
நிலங்களும்‌ மிகப்பெரிதான தோட்டமும்‌ களத்தூரில்‌ இருந்தன. அத்தோட்டத்தில்‌ பல 
பழ விருட்சங்களும்‌ புஷ்பச்செடிகளும்‌ நிரம்பியிருக்கும்‌. களத்தூரும்‌ அதனைச்‌ சார்ந்த 
துர்க்கமும்‌ நல்ல காட்சிகளையுடையன. எனக்கு அவை அதுகாறும்‌ அடையாத 
ஆனந்தத்தை உண்டாக்கின. ரஞ்சனகடி துர்க்கத்திற்குச்‌ சென்று அத்துர்க்கத்தின்‌ 
அமைப்பையும்‌ களத்தாரிலுள்ள தோட்டத்தின்‌ அழகையும்‌ கண்டு மனமகிழ்வேன்‌. 
அப்பக்கங்களிலுள்ள முகம்மதியர்களில்‌ தமிழறிவு நன்கு வாய்ந்தவர்களைச்‌ சந்தித்து 
அவர்களோடு சம்பாஷித்து அவர்கள்‌ கூறும்‌ செய்யுட்களைக்‌ கேட்டு இன்புறுவேன்‌. 
அவர்கள்‌ வேறு மதத்தினராக இருந்தாலும்‌ தமிழின்‌ நயத்தில்‌ ஈடுபட்டுத்‌ தமிழ்ச்‌ 
செய்யுட்களைப்‌ பாடம்‌ பண்ணுவதும்‌, அவற்றின்‌ சுவையை அனுபவித்துப்‌ பிறருக்கும்‌ 


எடுத்துக்‌ கூறி அவர்களையும்‌ அனுபவிக்கச்‌ செய்வதுமாகிய காரியங்களைச்‌ செய்து 


வந்தனர்‌. 


132 


துறைமங்கலம்‌ சிவப்பிரகாச சுவாமிகள்‌ சஞ்சரித்த இடங்களாதலின்‌ 
அப்பிரதேசங்களில்‌ அவரைப்‌ பற்றிய செய்திகள்‌ மிகுதியாக வழங்கி வரலாயின. 
அவருடைய நூல்களிலே மதிப்பு வைத்து யாவரும்‌ படித்து வந்தனர்‌. அவர்‌ வீர 
சைவராக இருப்பினும்‌ முன்னே கூறிய முகம்மதியர்கள்‌ அவருடைய வாக்குக்குரிய 
மதிப்பை அளித்தலில்‌ தவறவில்லை. அவர்கள்‌ மஸ்தான்‌ சாஹிபு பாடல்‌, 
சீறாப்புராணம்‌ என்பவற்றில்‌ அன்பு வைத்துப்‌ படித்து வந்தார்கள்‌; அவற்றைப்‌ 
போலவே கம்பராமாயணம்‌, திருவிளையாடல்‌, பிரபு லிங்கலீலை முதலியவற்றிலும்‌ 


மதிப்புடையவர்களாகிக்‌ கற்று வந்தனர்‌. ஆதலின்‌ அவர்களிடத்தே எனக்கு 
ஈடுபாடுஉண்டாயிற்று. 


இராமாயணப்‌ பிரசங்கம்‌ 


நாங்கள்‌ களத்தூரில்‌ எல்லாவிதமான அனுகூலங்களையும்‌ பெற்றோம்‌. அங்கே 
சென்று சில தினங்கள்‌ ஆனவுடன்‌ ராமையங்கார்‌ முதலியோருடைய விருப்பத்தின்படி 
ஒரு நல்ல நாளில்‌ என்‌ தந்தையார்‌ இராமாயண கதாப்பிரசங்கத்தைத்‌ தொடங்கினர்‌. 
நாள்தோறும்‌ இரவு எட்டு மணி யளவுக்கு ஆரம்பிக்கப்‌ பெற்ற பிரசங்கம்‌ பதினொரு 


மணி வரையில்‌ நடைபெறும்‌. பலர்‌ வந்து உத்ஸாகத்துடன்‌ கேட்டுச்‌ செல்வர்‌. 


இக்கதாப்‌ பிரசங்கத்தில்‌ தழும்பேறிய என்‌ தந்தையார்‌ தம்‌ சங்கீதத்‌ திறமையை 
மிக விரிவாகக்‌ காட்டினார்‌: அதற்கு என்‌ சிறிய தந்தையாரும்‌ துணை செய்தனர்‌. 
கீர்த்தனங்களை ராகத்தோடு பாடுவதிலே அதிக முயற்சியும்‌ பொருள்‌ சொல்வதில்‌ 
சிறிதளவு கருத்தும்‌ முதலில்‌ இருந்தன. வரவரப்‌ பொருள்கூறும்‌ முறையும்‌ 
விரிவடைந்தது. தமக்குள்ள தமிழறிவையும்‌ ஸம்ஸ்கிருத ஞானத்தையும்‌ எந்த 
அளவிற்குப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளலாமோ அந்த அளவிற்கு அவற்றைப்‌ 
பயன்படுத்திப்‌ பொருள்கூறத்‌ தொடங்கினர்‌. இராமாயணக்‌ கீர்த்தனத்திற்குப்‌ பொருள்‌ 


சொல்லுகையில்‌ மேற்கோளாக வேறு கீர்த்தனங்களைச்‌ சொல்வார்‌; பல தமிழ்ப்‌ 
பாடல்களையும்‌ ஸம்ஸ்கிருத சுலோகங்களையும்‌ எடுத்துக்‌ காட்டுவார்‌. அத்தகைய 
சந்தர்ப்பங்களில்‌ உதாரணமாகச்‌ சொல்லவேண்டிய பாடல்களுக்கு அவர்‌ 
முதலெடுத்துத்‌ தருவார்‌; நான்‌ அவர்‌ குறிப்பை அறிந்து அவற்றைப்‌ பாடிக்‌ காட்டுவேன்‌. 
என்‌ சாரீரமும்‌ நான்‌ பாடல்‌ சொல்லும்‌ முறையும்‌ சபையினருக்கு மிக்க திருப்தியை 
அளித்தன என்பதை அவ்வப்போது சில குறிப்பால்‌ தெரிந்துகொள்வேன்‌. எனக்கு 
அப்போது உண்டாகும்‌ உத்ஸாகம்‌ அடுத்த முறை நான்‌ பாடல்‌ சொல்லுகையில்‌ 


வெளிப்படும்‌. பணமாகவும்‌ பிற பொருளாகவும்‌ பெறும்‌ லாபத்தைக்‌ காட்டிலும்‌ 
அபிமானத்தினால்‌ வெளியிடப்‌ பெறும்‌ பாராட்டையே பெரிய ஊதியமாகக்‌ கருதும்‌ 


133 


இயல்பு மனிதர்‌ யாவரிடத்தும்‌ காணப்படுகின்றது. இளமைப்‌ பருவத்தில்‌ அக்கருத்து 
என்பால்‌ மிகுதியாக இருந்ததில்‌ ஆச்சரியம்‌ ஒன்றும்‌ இல்லை. 


களத்தூரில்‌ இராமாயண பட்டாபிஷேகம்‌ வெகு விமரிசையாக நடைபெற்றது. 
ராமையங்காரும்‌ பிறரும்‌ நூறு வராகன்‌ (350) ரூபாய்‌ தம்முட்‌ சேர்த்துச்‌ சம்மானம்‌ 
செய்தார்கள்‌. அதற்கு முன்பெல்லாம்‌ இருபது வராகனே சம்மானமாகக்‌ கிடைத்து 
வந்தது. அம்முறை என்‌ தந்தையார்‌, சிறிய தந்தையார்‌, நான்‌ ஆகிய மூவரும்‌ சேர்ந்து 
வெளிப்படுத்திய சங்கீதத்‌ திறமை முதலியவற்றாலும்‌ என்‌ விவாகப்‌ 
பிரயத்தனத்தினாலும்‌ அதிகமாகச்‌ சம்மானம்‌ கிடைத்தது. கிடைத்த 350 ரூபாயில்‌ 
செலவுக்கு 150 ரூபாய்‌ போக எஞ்சிய 200 ரூபாயை விவாக காலத்துப்‌ 
பெற்றுக்கொள்வதாக ராமையங்காரிடமே தந்தையார்‌ கொடுத்து வைத்திருந்தார்‌. 


நந்தன்‌ சரித்திரப்‌ பிரசங்கம்‌ 


இராமாயணப்‌ பிரசங்கம்‌ நிறைவேறியவுடன்‌ பலர்‌ நந்தனார்‌ சரித்திரம்‌ 
சொல்லும்படி என்‌ தந்தையாரைக்‌ கேட்டுக்கொண்டனர்‌. அக்காலத்தில்‌ நந்தனார்‌ 
சரித்திரம்‌ தமிழ்நாடு முழுவதும்‌ பரவியிருந்தது. அதன்‌ ஆசிரியராகிய கோபாலகிருஷ்ண 
பாரதியார்‌ என்‌ தந்தையாருடைய நண்பராதலின்‌ அச்சரித்திரத்தை என்‌ தந்தையார்‌ 
நன்றாகச்‌ சொல்வாரென்பதை யாவரும்‌ தெரிந்துகொண்டிருந்தனர்‌. அதிலுள்ள 
கீர்த்தனங்களை அதன்‌ ஆசிரியர்‌ அமைத்த சங்கீத அமைப்புப்படியே எந்தையார்‌ 


பாடுவார்‌. 


பாரதியார்‌ நந்தனார்‌ சரித்திரத்தை இயற்றுதற்குக்‌ காரணம்‌ இன்னதென்பது, 
அதனை இயற்றிய காலத்தில்‌ நிகழ்ந்த சம்பவங்கள்‌ முதலியவற்றை அவர்‌ அடிக்கடி 
எடுத்துரைப்பதும்‌, இராமாயணப்‌ பிரசங்கத்தின்போது அச்சரித்திரக்‌ கீர்த்தனங்களைச்‌ 
சொல்லிக்காட்டுவதும்‌ உண்டு. பாரதியார்‌ காரைக்காலுக்குச்‌ சென்று அங்கிருந்த 
கலெக்டராகிய ஸிஸே துரைக்கு முன்‌ நந்தன்‌ சரித்திரத்தை நடத்தினா ரென்றும்‌, அது 
கேட்டு அத்துரை மயங்கி அவரைப்‌ பாராட்டிக்‌ கொண்டாடினாரென்றும்‌, பின்பு 
அத்துரையின்‌ முயற்சியால்‌ அச்சரித்திரம்‌ அச்சிற்‌ பதிப்பிக்கப்பட்டதென்றும்‌ 
சொல்லுவார்‌. 


பாரதியார்‌ என்‌ தந்தையாருக்கு அச்சரித்திரத்தின்‌ அச்சுப்‌ பிரதி ஒன்றை 
அளித்திருந்தார்‌. அதை அவர்‌ மிகவும்‌ ஜாக்கிரதையாக வைத்துப்‌ பாதுகாத்து வந்தார்‌. 
அப்பிரதி இன்னும்‌ என்னிடத்தில்‌ உள்ளது. 


134 


அன்பர்களது விருப்பப்படியே நந்தனார்‌ சரித்திரம்‌ ஆரம்பிக்கப்‌ பெற்றது. என்‌ 
தந்தையார்‌ சிவபக்தியில்‌ நன்கு ஊறினவராதலின்‌ அச்சரித்திரத்திலே செறிந்து 
கிடக்கும்‌ பக்திச்‌ சுவையை நன்றாக வெளிப்படுத்தினார்‌. இளம்‌ 
பருவமுடையவர்களையும்‌ உருக்கும்‌ அமைப்பையுடையது அச்சரித்திரம்‌. அதில்‌ 
ஜனங்கள்‌ அதிகமாக ஈடுபட்டனர்‌. வர வரக்‌ கூட்டம்‌ மிகுதியாயிற்று. 
இப்பிரசங்கத்தைக்‌ கேட்டவர்கள்‌ நந்தன்‌ சரித்திரக்‌ கீர்த்தனங்களில்‌ ஒன்றையேனும்‌ 
பலவற்றையேனும்‌ பாடம்‌ பண்ணிக்கொண்டு பாடி உருகலாயினர்‌. சங்கீதத்தின்‌ 
வாசனையே அறியாதவர்களும்‌ அவற்றை வாய்விட்டுச்‌ சொல்வதில்‌ ஓர்‌ இன்பத்தை 
அடைந்தனர்‌. 


நான்‌ எங்கேயாவது போய்க்கொண்டிருப்பேன்‌; எங்கேயிருந்தோ, "பித்தந்‌ 
தெளிய மருந்தொன்றிருக்குது" என்று ஒரு தொனி உண்டாகும்‌. மற்றோரிடத்தில்‌ 
அபஸ்வரத்தில்‌ "சிவலோக நாதனைக்‌ கண்டு" என்று ஒரு குரல்‌ எழும்பும்‌. 
கிழவர்களைக்‌ காணும்போது சில இளைஞர்கள்‌, "மீசை நரைத்துப்‌ போச்சே கிழவா- 
ஆசை நரைக்கலாச்சோ" என்று பாடத்‌ தொடங்கிவிடுவார்கள்‌. சில இளம்பிள்ளைகள்‌, 
"மார்கழி மாதந்‌ திருவாதிரை நாள்‌ வரப்‌ போகுதையே" என்று சொல்லிக்கொண்டு 
ஆடுவார்கள்‌. வேதாந்த சாஸ்திரப்‌ பயிற்சியுள்ளவர்கள்‌, "வாசியாலே மூலக்‌ கனல்‌ 
வீசியே சுழன்றுவர" என்று சொல்லிக்கொண்டிருப்பார்கள்‌. இப்படி இளம்பிள்ளைகள்‌, 
காளைப்‌ பருவமுடையவர்கள்‌, வயசு வந்தவர்கள்‌, கிழவர்கள்‌ ஆகிய எல்லோருடைய 
மனத்திலும்‌ நந்தனார்‌ சரித்திரக்‌ கீர்த்தனங்கள்‌ புகுந்து விளையாடின. ஒன்றும்‌ அறியாத 
பெண்‌ பிள்ளைகள்‌, "நந்தன்‌ சரித்திரம்‌ நடக்குது" என்று சொல்லிக்கொண்டு வந்து 
கேட்பார்கள்‌. களத்தூரைச்‌ சுற்றியுள்ள ஊர்களிலிருந்து பலர்‌ தினந்தோறும்‌ வந்து 
கேட்டுச்‌ செல்வார்கள்‌. 


அத்தியாயம்‌ 21 : சிதம்பர உடையார்‌ 


என்‌ தந்தையார்‌ களத்தூரில்‌ நந்தன்‌ சரித்திரம்‌ நடத்தியபொழுது வந்து 
கேட்டவர்களுள்‌ சிதம்பர உடையா ரென்பவர்‌ ஒருவர்‌. அவர்‌ அவ்வூருக்கு வடபாலுள்ள 
மறவனத்த மென்னும்‌ ஊரிலிருந்த பெரிய தனவான்‌. சிவபக்தி மிக்கவர்‌. எப்போதும்‌ 
விபூதி, ருத்திராட்ச தாரணத்தோடே இருப்பார்‌. ஏழைகள்பால்‌ அன்பும்‌ 
இரக்கமுமுடையவர்‌. பிறருடைய கண்ணைக்கவரும்‌ சிவந்த நிறத்தினர்‌. 


135 


அவருக்கு நான்கு குமாரர்களும்‌ நான்கு குமாரிகளும்‌ இருந்தனர்‌. நான்கு 
பிள்ளைகளுக்காக நான்கு வீடுகள்‌ ஒரு சிறகிலும்‌ நான்கு மாப்பிள்ளைகளுக்காக 
நான்கு வீடுகளை மற்றொரு சிறகிலும்‌ கட்டிக்கொடுத்து அங்கே அவர்களைத்‌ 
தனித்தனியே இருக்கச்‌ செய்தனர்‌. வரும்படிகளைப்‌ பகிர்ந்துகொடுத்து இரண்டு 
சிறகுக்கும்‌ கோடியில்‌ தாம்‌ தனியே ஒரு வீடு கட்டிக்கொண்டு தம்‌ மனைவியுடனிருந்து 
கடவுள்‌ வழிபாடு செய்துகொண்டும்‌ சுகமாக வாழ்ந்து வந்தார்‌. நான்‌ பார்த்தபொழுது 
அவருக்கு எழுபது பிராயமிருக்கும்‌. 


குடும்பத்தில்‌ ஒற்றுமை சிறிதும்‌ குலையாமல்‌ இருந்தது. பணக்காரர்கள்‌ 
அவருடைய நிலையையும்‌ ஒழுங்கையுங்‌ கண்டு பாராட்டினார்கள்‌. எவ்வளவு 
பிராயமானாலும்‌ குடும்ப நிர்வாகம்‌ அனைத்தையும்‌ தம்‌ கையில்‌ வைத்துக்கொண்டு 
வயசுவந்த பிள்ளைகளை அடக்கியாளும்‌ தந்தையார்‌ பலர்‌ தாமும்‌ சுகம்பெறாமல்‌ தம்‌ 
குடும்பத்தினருக்கும்‌ சந்தோஷத்தை உண்டாக்காமல்‌ வாழ்வது உலக இயல்பு. குடும்பப்‌ 
பொறுப்பு இத்தகையதென்பது அறியாத அப்பிள்ளைகள்‌ தம்‌ தந்தையார்‌ காலத்திற்குப்‌ 
பிறகு அடிபட்ட பழக்கமில்லாமையால்‌ குடும்பத்தை நன்றாக நடத்திவரத்‌ தெரியாமல்‌ 
துன்புறுகிறார்கள்‌. இத்தகைய கஷ்டங்களை நினைத்தே சிதம்பர உடையார்‌ தம்‌ 
பிள்ளைகளும்‌ மாப்பிள்ளைகளும்‌ குடும்ப நிர்வாகத்தைத்‌ தனித்தனியே நடத்திவரும்படி 
ஏற்பாடு செய்தார்‌. அதனால்‌ அவர்களும்‌ உடையாரும்‌ கவலையின்று வாழ்ந்து 
வந்தனர்‌. சிவபக்திச்‌ செல்வராதலின்‌ நந்தனார்‌ சரித்திரம்‌ கேட்பதில்‌ அவருக்கு அதிக 
ஆவல்‌ இருந்தது. அச்சரித்திரம்‌ தொடங்கிய நாள்‌ முதல்‌ தினந்தோறும்‌ தவறாமல்‌ வந்து 
கேட்டுச்‌ செல்வார்‌. அவருடைய நெஞ்சம்‌ நந்தனார்‌ சரித்திரத்தைக்‌ கேட்டு உருகியது. 
முதல்‌ நாளில்‌ பிரசங்கம்‌ முடிந்தவுடன்‌ அவர்‌ என்‌ தந்தையாரிடம்‌ வந்து பணிந்தார்‌. 
"கிருபை வைக்கவேண்டும்‌; அடியேன்‌ ஒவ்வொரு நாளும்‌ வந்து கேட்டுப்‌ போவேன்‌" 
என்று சொல்லி விடைபெற்றுச்‌ சென்றார்‌. சிறந்த செல்வரும்‌ 
செல்வாக்குடையவருமாகிய அவர்‌ அவ்வளவு பணிவோடு இருந்தது எங்களுக்கும்‌ 
பிறருக்கும்‌ பெரிய ஆச்சரியத்தை விளைவித்தது. அவருக்கு ஒரு குதிரை உண்டு. 
எங்கும்‌ அதன்‌ மேல்‌ ஏறி வருவார்‌. ஒவ்வொரு நாளும்‌ அவர்‌ வந்து என்‌ தந்தையாரை 
வணங்கிவிட்டுச்‌ செல்வார்‌. சரித்திரம்‌ நடைபெறும்பொழுது அவர்‌ கண்ணீர்வர 
மெய்சிலிர்க்கப்‌ பரவசமாகிக்‌ கேட்பார்‌. சிதம்பரத்தின்‌ பெருமையையும்‌ அந்த 
ஸ்தலத்திற்குச்‌ செல்லவேண்டுமென்று ஏங்கி நின்ற நந்தனாரது பக்தித்திறத்தையும்‌ 
கேட்கக்கேட்க அவரே நந்தனாராகத்‌ தொடங்கினார்‌. 


"தில்லை தில்லை யென்றாற்‌ பிறவி 
இல்லை இல்லை என்று மறைமொழியும்‌" 


136 


என்ற கீர்த்தனத்தை அவர்‌ சொல்லிக்கொண்டே இருப்பார்‌; கண்ணீர்விடுவார்‌. 
யாரேனும்‌ அவருடைய பெயரைக்‌ கேட்டால்‌ "என்‌ பெயர்‌ தில்லை" என்று சொல்வார்‌. 
சிதம்பரமும்‌ தில்லையும்‌ ஒன்றாயினும்‌ 'தில்லை' என்ற சொல்லைச்‌ சொல்லும்போது 


அவர்‌ ஒரு தனி இன்பத்தை அனுபவித்தார்‌. நந்தனார்‌ எப்பொழுதும்‌ தில்லை 
ஸ்தலத்தைப்பற்றிய ஞாபகத்திலே எவ்வாறு தம்மையே மறந்தாரோ அந்த 
நிலைமைக்குச்‌ சிதம்பரவுடையாரும்‌ வந்துகொண்டிருந்தார்‌. அதற்குமுன்‌ அவர்‌ பல 
சிவஸ்தலங்களைத்‌ தரிசித்தவரேயானாலும்‌ நந்தனார்‌ சரித்திரத்தைக்‌ கேட்ட பின்பு 
அவருக்குச்‌ சிதம்பரத்தில்‌ மிகுதியான பற்று உண்டாயிற்று. சரித்திரம்‌ 
நிறைவேறியவுடன்‌ சிதம்பரம்‌ சென்று அங்கே அறுபது ரூபாயில்‌ சோமவாரக்‌ கட்டளை 
நடத்தும்படி ஒரு தீக்ஷிதர்‌ முகமாக ஏற்பாடு செய்து அந்த வட்டி வருவதற்குரிய 
முதலையும்‌ கொடுத்துவிட்டு வந்தார்‌. 


சிதம்பர உடையாருக்கு என்‌ தந்தையாரிடம்‌ பக்தி அதிகமாயிற்று. அடிக்கடி 
வந்து வணங்கி ஏதாவது சொல்லச்‌ சொல்லிக்‌ கேட்டுவிட்டுச்‌ செல்வார்‌. நந்தனார்‌ 
சரித்திரம்‌ நிறைவேறியபோது உடையார்‌ நூறு ரூபாய்‌ அளித்தார்‌. அன்றியும்‌ 
அயலூரிலிருந்த தம்முடைய பந்துக்களிடத்தும்‌ நண்பர்களிடத்தும்‌ அழைத்துச்சென்று 
உசிதமான வரும்படிகளைச்‌ செய்வித்தனர்‌. இயல்பாகவே அப்பக்கங்களிலுள்ளவர்கள்‌ 
எந்தையாரிடம்‌ அன்பு பூண்டு ஆதரித்தனர்‌. சிதம்பர உடையாருடைய பழக்கம்‌ அந்த 
ஆதரவைப்‌ பின்னும்‌ பெருகச்‌ செய்தது. 


ஜகந்நாத உடையார்‌ 


அக்காலத்தில்‌ திரு ஆலந்துறை என்னும்‌ ஸ்தலத்தில்‌ கோயில்‌ தர்மகர்த்தாவாக 
இருந்த ஜகந்நாத உடையார்‌ என்பவர்‌ எந்தையாரை அக்கோயிலுக்கு அழைத்துச்‌ 
சென்று தரிசனம்‌ செய்வித்து என்‌ விவாகச்‌ செலவுக்கென்று ஐம்பது ரூபாய்‌ அளித்தனர்‌. 


களத்தூரில்‌ இருந்தபோது என்‌ தாயாருக்கு முடக்கு ஜ்வரம்‌ வந்து சிலநாள்‌ 
கஷ்டப்பட்டார்‌. அப்பால்‌ தாளம்மையால்‌ சிலநாள்‌ துன்புற்றார்‌. அக்காலங்களில்‌ 


நானே சமையல்‌ செய்வேன்‌; என்‌ தாயாருக்கு வேண்டிய பணிவிடைகளையும்‌ செய்து 


வருவேன்‌. 


கார்குடி சென்று வந்தது 


137 
களத்தூரிலிருந்து கார்குடியிலுள்ள அன்பர்களைப்‌ பார்க்கும்பொருட்டு மீண்டும்‌ 
அவ்வூருக்குச்‌ சென்றோம்‌. அங்கே சிலநாள்‌ தங்கினோம்‌. அவ்வூரினர்‌ ஐம்பது ரூபாய்‌ 


என்‌ விவாகச்‌ செலவுக்காக அளித்தார்கள்‌. பின்பு களத்தூருக்கே வந்து சேர்ந்தோம்‌. 


விவாக முயற்சி 


என்‌ தந்தையார்‌ இடையிடையே பெண்‌ பார்ப்பதற்காகப்‌ பந்துக்களுள்ள 
வெளியூர்களுக்குச்‌ சென்று விசாரித்துக்கொண்டு வருவார்‌. நானும்‌ என்‌ தாயாரும்‌ 
களத்தூரில்‌ இருந்தோம்‌. நான்‌ வழக்கம்போலவே தமிழ்நூல்களைப்‌ படித்துக்கொண்டு 
வந்தேன்‌. 'நமக்கு ஏற்ற ஆசிரியர்‌ ஒருவரும்‌ கிடைக்கவில்லையே!' என்ற எண்ணம்‌ 
எனக்குண்டாகி நாளாக நாளாக அதிகரித்தது. எனக்கு விவாகம்‌ செய்விக்கும்‌ 
முயற்சியில்‌ என்‌ தந்தையாரும்‌ சிறிய தந்தையாரும்‌ ஈடுபட்டிருந்தனரென்பதை 
அறிந்தபோது எனக்குச்‌ சந்தோஷமும்‌ உண்டாகவில்லை; வருத்தமும்‌ 
உண்டாகவில்லை. விவாகம்பண்ணிக்கொண்டு கிருகஸ்தன்‌ என்று பெயர்‌ 
வாங்கிக்கொள்வதில்‌ அக்காலத்தில்‌ ஒரு பெரிய கெளரவம்‌ இருந்தது, பதினாறு 
வயசுடைய ஒருவன்‌ விவாகமாகாமல்‌ பிரமசாரியாக இருந்தால்‌ ஏதோ பெரிய 


குறையுடையவனைப்போல அக்காலத்தவர்‌ எண்ணினார்கள்‌. 


காலப்போக்கோடு கலந்து வாழும்‌ மனிதர்களுடைய கொள்கைகள்‌ என்றும்‌ 
ஒரேநிலையாக நிற்பதில்லை. அக்காலத்தில்‌ எதைக்‌ கெளரவமென்று 
நினைத்தார்களோ அதையே இக்காலத்தில்‌ பைத்தியக்காரத்தனம்‌ என்று 
நினைக்கிறோம்‌. அகெளரவமான செயல்‌ என்று எதை முன்பு நினைத்து 
விலக்கினார்களோ அதையே கெளரவமென்று இப்போது மேற்கொள்ளுகிறோம்‌. 


என்‌ தகப்பனார்‌ பல மாதங்களாகப்‌ பெண்‌ தேடினார்‌; பல ஜாதகங்களைப்‌ 
பார்த்தார்‌. ஒன்றும்‌ பொருத்தமாக இல்லை. ஒருவாறு விவாகச்‌ செலவுக்கு வேண்டிய 
பொருளைச்‌ சேகரித்து வைத்துக்கொண்ட அவருக்கு அப்போது 'பெண்‌ 
கிடைக்கவில்லையே' என்ற சிந்தனை அதிகமாயிற்று. எனக்கு விரைவில்‌ 
விவாகமாகாவிட்டால்‌ ஏதோ பெரிய நஷ்டம்‌ வந்துவிடும்‌ என்பது போன்ற நினைவு 
அவருக்கு இருந்தது போலும்‌! நாங்கள்‌ ஸ்திரமாக ஓர்‌ ஊரில்‌ வாழவில்லை; நானோ 
மேற்கொண்டு தமிழைத்‌ திருப்தியுண்டாகும்படி கற்றுக்கொள்ளவில்லை; எங்கள்‌ 
வாழ்க்கையில்‌ எந்த வகையான நிலையும்‌ உண்டாகவில்லை. இவைகளுக்கிடையே 
பின்னும்‌ சில வருஷங்கள்‌ கல்யாணம்‌ செய்யாமலே இருந்தால்‌ ஒரு குறையும்‌ 
நேரப்போவதில்லை. இந்நிலையில்‌ நான்‌ பிரமசாரியாக இருப்பது ஒரு 


138 


பெருங்குறையாக என்‌ தந்தையாருக்குத்‌ தோற்றியதற்குக்‌ காரணம்‌ அக்காலத்திலிருந்த 


வழக்கந்தான்‌. 


விவாக நிச்சயம்‌ 


எங்கெங்கோ தேடிய பிறகு கடைசியில்‌ எங்கள்‌ ஊருக்குப்‌ பக்கத்தில்‌ உள்ள 
மாளாபுரத்தில்‌ ஒரு பெண்ணைப்‌ பார்த்து ஜாதகம்‌ பொருந்துவதை உணர்ந்து 
நிச்சயம்செய்து என்‌ தந்தையார்‌ எங்களுக்குத்‌ தெரிவித்தார்‌. மாளாபுரத்தில்‌ 


எங்களுக்குப்‌ பரம்பரைப்‌ பந்துவாகிய கணபதி ஐயரென்பவருடைய குமாரி 


மதுராம்பிகை யென்ற பெண்ணை எனக்கு விவாகம்‌ செய்துவைக்கத்‌ தீர்மானித்தார்கள்‌. 
கணபதி ஐயரும்‌ அவருடைய தந்தையாராகிய ஐயாவையரென்பவரும்‌ தமிழிற்‌ 
பழக்கமுடையவர்கள்‌. நான்‌ தமிழ்‌ படித்து வருகிறேனென்றறிந்து, "எப்படியாவது 
பையன்‌ பிழைத்துக்‌ கொள்வான்‌" என்று நம்பிப்‌ பெண்ணைக்‌ கொடுக்கச்‌ 
சம்மதித்தார்கள்‌. "அந்தப்‌ பிள்ளை பார்க்க லக்ஷணமாயிருக்கிறான்‌; தலைநிறையக்‌ 
குடுமி இருக்கிறது; நன்றாகப்‌ பாடுகிறான்‌" என்று அந்த வீட்டிலிருந்த முதிய 
பெண்பாலார்‌ திருப்தியடைந்தனர்‌. ஐயாவையர்‌ தஞ்சாவூருக்குக்‌ கிழக்கேயுள்ள 
திட்டையில்‌ கர்ணமாக இருந்தார்‌. அவருடைய மூத்த குமாரர்‌ கணபதி ஐயர்‌ அவர்கள்‌ 


எங்களைக்‌ காட்டிலும்‌ நல்ல நிலைமையுடையவர்கள்‌. பூஸ்திதியும்‌ உண்டு; அவர்கள்‌ 


வீடு ஒன்றுதான்‌ அவ்வூரில்‌ அக்காலத்தில்‌ மாடிவீடாகக்‌ கட்டப்பட்டிருந்தது; அதற்கு 
'மாடியாம்‌' (மாடியகம்‌) என்று பெயர்‌. என்‌ தந்தையாருடைய சிவபக்தியும்‌ 
நல்லொழுக்கமும்‌ புகழுமே அவர்களைக்‌ கவர்ந்தன. அதனால்‌ இந்த விவாகம்‌ 


செய்வதில்‌ அவர்கள்‌ பூரணமான திருப்தி உடையவர்களாக இருந்தார்கள்‌. 


சிதம்பர உடையார்‌ செய்த உதவி 


விவாகச்‌ செலவுக்கு இருநூறு ரூபாயும்‌, கூறைச்‌ சிற்றாடை முதலியவற்றிற்காக 
முப்பத்தைந்து ரூபாயும்‌, நகைக்காக ரூபாய்‌ நூற்றைம்பதும்‌ என்‌ தந்தையார்‌ கணபதி 
ஐயரிடம்‌ அளிப்பதாக வாக்களித்தார்‌. மேலும்‌ கிருகப்பிரவேசம்‌ முதலியவற்றிற்குரிய 
செலவுக்கு வேறு பணம்‌ வேண்டியிருந்தது. தம்‌ கையிலிருந்த பணத்தையும்‌ 
ஆகவேண்டிய செலவையும்‌ கணக்கிட்டுப்‌ பார்த்தபோது பின்னும்‌ நூற்றைம்பது ரூபாய்‌ 
இருந்தால்‌ கஷ்டமில்லாமல்‌ இருக்குமென்று என்‌ தந்தையாருக்குத்‌ தோற்றியது. பின்பு 
மறவனத்தம்‌ சென்று சிதம்பர உடையாரை அணுகி இவ்விஷயத்தைக்‌ கூறினார்‌. என்‌ 
விவாகம்‌ நிச்சயமானது தெரிந்து அவர்‌ மிக்க சந்தோஷமடைந்ததோடு, "பணத்தைப்‌ 


139 


பற்றி நீங்கள்‌ ஏன்‌ கவலைப்பட வேண்டும்‌? நடராஜ மூர்த்தியின்‌ திருவருளைப்பெற்ற 
தங்களுக்கு எதுதான்‌ கிடைக்காது?" என்று சொல்லித்‌ தந்தையாரைத்‌ தம்முடைய 
எலுமிச்சந்‌ தோட்டத்திற்கு அழைத்துச்‌ சொன்றார்‌. அவர்‌ தம்‌ மடியில்‌ வைத்திருந்த தம்‌ 
பாக்குப்‌ பையை எடுத்தார்‌. அதிலிருந்து நூறு ரூபாயை எடுத்துக்‌ கொடுத்து, "இதை 


வைத்துக்கொள்ளுங்கள்‌. முகூர்த்தத்தின்போது ஐம்பது ரூபாய்‌ தருகிறேன்‌. இன்னும்‌ 
வேண்டியிருந்தாலும்‌ கொடுக்கிறேன்‌" என்றார்‌. அதைப்‌ பெற்றுக்கொண்டு 


கல்யாணத்திற்கு வந்து சிறப்பிக்க வேண்டுமென்று எந்தையார்‌ அவரிடம்‌ கூறினார்‌. 


"அவசியம்‌ வந்து சேருகிறேன்‌. என்‌ தந்தையாருக்குத்‌ திதி வருகிறது. அதை 
நடத்திவிட்டுப்‌ புறப்பட்டு வருகிறேன்‌. வரும்போது பணம்கொண்டு வருகிறேன்‌. 


தாங்கள்‌ கவலைப்படவேண்டாம்‌. சந்தோஷமாகப்‌ போய்‌ வாருங்கள்‌" என்று உடையார்‌ 


விடையளித்தார்‌. 


எந்தையார்‌ என்னையும்‌ தாயாரையும்‌ களத்தூரிலிருந்து அழைத்துக்கொண்டு 
உத்தமதானபுரம்‌ வந்து சேர்ந்தார்‌. 


அத்தியாயம்‌ 22 : என்‌ கல்யாணம்‌ 


கல்யாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளெல்லாம்‌ மாளாபுரத்தில்‌ நிகழ்ந்தன. 
பந்து ஜனங்கள்‌ பல ஊர்களிலிருந்து வந்து கூடினர்‌. ரெயில்‌ வண்டியின்‌ வேகம்‌, 
பஸ்ஸின்‌ வேகம்‌ முதலியவற்றைக்‌ கண்டறியாத அந்நாட்களில்‌ கல்யாண ஏற்பாடு 
விரைவில்‌ நடைபெறாது; மெல்ல மெல்ல நடைபெறும்‌. கல்யாணத்திற்கு ஒரு 
மாதத்துக்கு முன்பிருந்தே வேண்டிய காரியங்கள்‌ ஆரம்பமாகிவிடும்‌. ஒரு மாதத்துக்கு 
மேல்‌ குடும்பம்‌ கல்யாண முயற்சியில்‌ ஈடுபட்டிருக்கும்‌. 


இன்றும்‌ அன்றும்‌ 


இக்காலத்திலோ எல்லாம்‌ வேகம்‌, முதல்நாள்‌ கல்யாணம்‌ நிச்சயமாவதும்‌ 
மறுநாள்‌ கல்யாணம்‌ நடைபெறுவதும்‌ மூன்றாம்‌ நாள்‌ கல்யாணம்‌ நடைபெற்ற 
அடையாளமே மறைவதும்‌ இந்த நாட்காட்சிகள்‌. முகூர்த்த பத்திரிகையில்‌ 
சம்பிரதாயத்திற்குக்கூட நான்கு நாள்‌ முன்னதாக வரவேண்டுமென்று எழுதுவதில்லை. 
கல்யாணமே ஒரு நாளில்‌ நிறைவேறும்போது விருந்தினர்கள்‌ நான்கு நாள்‌ வந்து தங்கி 


என்ன செய்வது? 


140 


அக்காலத்தில்‌ ஒரு குடும்பத்தில்‌ கல்யாணம்‌ நடப்பதாயிருந்தால்‌ ஒரு மாதத்துக்கு 
முன்பே சில பந்துக்கள்‌ வந்து விடுவார்கள்‌. ஒரு வாரத்துக்கு முன்பு பலர்‌ வருவார்கள்‌. 
வந்தவர்கள்‌ தாங்கள்‌ உபசாரம்‌ பெறுவதில்‌ கருத்துடையவர்களாக 
இருக்கமாட்டார்கள்‌. தங்கள்‌ தங்களால்‌ இயன்ற உதவிகளை வலிந்து செய்வார்கள்‌. 


பந்தற்கால்‌ நடுவது, பந்தல்‌ போடுவது, பந்தலை அலங்கரிப்பது முதல்‌ கல்யாணமான 


பிறகு பந்தல்‌ பிரிக்கும்‌ வரையில்‌ நடக்கும்‌ காரியங்களில்‌ ஊரினரும்‌ கல்யாணத்திற்காக 
வந்தவர்களும்‌ கலந்து உதவி புரிவார்கள்‌. கல்யாண வீட்டின்‌ அகலத்திற்குத்‌ 
தெருவையடைத்துப்‌ பந்தல்‌ போடுவார்கள்‌. பெண்மணிகள்‌ சமையல்‌ செய்தல்‌, 
பரிமாறுதல்‌, ஒருவரையொருவர்‌ அலங்கரித்தல்‌ முதலிய உதவிகளைச்‌ செய்வார்கள்‌. 
ஆதலின்‌ வேலைகளைச்‌ செய்வதற்காக வேறு மனிதர்களைத்‌ தேடி அலைய வேண்டிய 
சிரமம்‌ இராது. எல்லோரும்‌ சேர்ந்து ஈடுபடுவதனால்‌ எவரும்‌, "எனக்கு உபசாரம்‌ 
செய்யவில்லை" என்று குறைகூற இடமிராது. ஆயினும்‌ சம்பந்திகளுக்கிடையே 
மனஸ்தாபம்‌ நேர்வது எங்கும்‌ இருந்தது. கல்யாண மென்றால்‌ சம்பந்திச்‌ சண்டையும்‌ 
ஒரு நிகழ்ச்சியாக ஏற்பட்டுவிட்டது. 


கிராமத்தாருடைய ஒற்றுமையும்‌ உபகார சிந்தையும்‌ கல்யாணத்தைப்‌ போன்ற 
விசேஷ காலங்களில்‌ நன்றாக வெளிப்படும்‌. பணச்செலவு இந்தக்‌ காலத்திற்போல 
அவ்வளவு அதிகம்‌ இராது. இக்காலத்திற்‌ செலவுகளுக்குப்‌ புதிய புதிய துறைகள்‌ 
ஏற்பட்டிருக்கின்றன. உணவுவகைகளில்‌ இப்போது நடைபெறும்‌ செலவைக்கொண்டு 
அக்காலத்திலும்‌ கல்யாணங்கள்‌ பலவற்றை நடத்திவிடலாம்‌. கிராமங்களில்‌ விளையும்‌ 
காய்கறிகளும்‌ பழவகைகளும்‌ விருந்துக்கு அக்காலத்தில்‌ உபயோகப்பட்டன. 
இப்போதோ, இங்கிலீஷ்‌ பெயரால்‌ வழங்கும்‌ காய்கறிகளும்‌ ஹிந்துஸ்தானிப்‌ பெயரால்‌ 
வழங்கும்‌ பக்ஷிய வகைகளும்‌ மேல்நாட்டிலிருந்து தகரப்பெட்டிகளில்‌ அடைத்துவரும்‌ 
பழங்களும்‌ கல்யாண விருந்துக்கு இன்றியமையாத பொருள்களாகி விட்டன. மற்ற 
விஷயங்களில்‌ பல தேச ஒற்றுமை தெரியாவிட்டாலும்‌ பணம்‌ செலவிட்டு வாங்கும்‌ 
பொருள்களில்‌ பல நாடுகளும்‌ சம்பந்தப்படுகின்றன. 


ஊர்வலம்‌ நடத்துவதில்‌ எத்தனை செலவு! மோட்டார்‌ வாகனத்தையே 


புஷ்பவாகனமாக மாற்றிவிடுகின்றனர்‌! சில மணிநேரம்‌ புறத்தோற்றத்தை மாத்திரம்‌ 


தரும்‌ அந்த வாகனத்திற்கு எவ்வளவு அலங்காரங்கள்‌! எவ்வளவு பேருடைய உழைப்பு! 
கோவில்களில்‌ உத்ஸவ மூர்த்திகளுக்குச்‌ செய்யும்‌ புஷ்பாலங்காரம்‌ கல்யாணத்திற்‌ 
செய்யப்படுகின்றது! அதற்கு மேலும்‌ செய்கிறார்கள்‌. 


141 


இவ்வளவு செலவு செய்து நடைபெறும்‌ கல்யாணத்தில்‌ விருந்தினர்கள்‌ வருவதும்‌ 
போவதும்‌ வெறும்‌ சம்பிரதாயமாகிவிட்டன. கல்யாணம்‌ எல்லாம்‌ நிறைவேறிய பிறகு 
கணக்குப்‌ பார்க்கும்போது தான்‌ வயிறு பகீரென்கிறது. சந்தோஷத்தை மேலும்‌ மேலும்‌ 
உண்டாக்க வேண்டிய கல்யாணமானது சில இடங்களில்‌ கண்ணை மூடிக்கொண்டு 
செய்யும்‌ பணச்செலவு காரணமாகக்‌ கடனையும்‌ அதனால்‌ துன்பங்களையும்‌ 
விளைவிக்கின்றது. கல்யாணத்தாற்‌ கஷ்டத்தை விலைக்கு வாங்கிக்கொண்ட 


குடும்பங்கள்‌ இத்தமிழ்‌ நாட்டில்‌ எவ்வளவோ இருக்கின்றன. 


அக்காலத்தில்‌ சிலவகையான செலவுகள்‌ குறைந்திருந்தன. முதல்நாள்‌ 
நிச்சயதாம்பூலம்‌ வழங்கப்பெறும்‌. முதல்நாள்‌ இரவு கல்யாணம்‌ சொல்வதும்‌ 
மாப்பிள்ளையை அழைப்பதும்‌ அவை காரணமாக நேரும்‌ செலவுகளும்‌ பெரும்பாலும்‌ 
இல்லை. கல்யாணத்திலும்‌ பந்தற்‌ செலவு, பூரி, தகஷணை, மேளம்‌ முதலிய 


செலவுகளில்‌ பிள்ளை வீட்டாரும்‌ பெண்‌ வீட்டாரும்‌ பாதிப்பாதி ஏற்றுக்கொள்வார்கள்‌. 


நான்காம்‌ நாள்‌ நடைபெறும்‌ கிராமப்‌ பிரதக்ஷணச்‌ செலவு முழுவதும்‌ பிள்ளை 


வீட்டாருடையது. 


போஜனக்‌ கிரமம்‌ 


காலையில்‌ காப்பி என்பது அக்காலத்தினர்‌ அறியாதது. துவரம்பருப்புப்‌ 
பொங்கலும்‌ பரங்கிக்காய்க்‌ குழம்புமே காலை ஆகாரம்‌; கருவடாம்‌, அப்பளம்‌, 
வற்றல்கள்‌ இவை அந்த ஆகாரத்துக்குரிய வியஞ்சனங்கள்‌. சிலர்‌ பழையதும்‌ 
உண்பதுண்டு. ஆண்டில்‌ இளைய பெண்மணிகளும்‌ அவற்றை உண்பார்கள்‌. 
பிற்பகலில்‌ இடைவேளைச்‌ சிற்றுண்டி உண்ணும்‌ வழக்கமும்‌ அக்காலத்தில்‌ இல்லை. 
குழந்தைகள்‌ பசித்தால்‌ அன்னம்‌ உண்பார்கள்‌. மத்தியான விருந்துக்குப்‌ பின்‌ 
இராத்திரிப்‌ போஜனந்தான்‌. பன்னிரண்டு மணிக்குப்‌ பிறகே பகற்போஜனம்‌ 
நடைபெறும்‌. பெரியவர்கள்‌ தாங்கள்‌ செய்யவேண்டிய பூஜை முதலியவற்றை 
நிறைவேற்றிய பின்பே இலை போடுவார்கள்‌. எல்லோரும்‌ ஒருங்கே உண்பார்கள்‌. 
இக்காலத்தைப்போல வந்தவர்கள்‌ தங்கள்‌ தங்கள்‌ மனம்‌ போனபடி எந்த நேரத்திலும்‌ 
வருவதும்‌ உள்ளே சென்று இலை போடச்செய்து அதிகாரம்‌ பண்ணுவதும்‌ இல்லை. 


அப்பளம்‌, ஆமவடை, போளி என்பவைகளே அக்காலத்துப்‌ பக்ஷியங்கள்‌. 


கல்யாணம்‌ நடைபெறும்‌ நான்கு நாட்களிலும்‌ ஒவ்வொரு வேளையிலும்‌ 
போஜனத்திற்கு ஊரிலுள்ள எல்லோரையும்‌ அழைப்பார்கள்‌. யாவரும்‌ குறித்த 
நேரத்தில்‌ வந்துவிடுவார்கள்‌. 


142 


நலங்கு முதலியன 


காலை, மாலை நடக்கும்‌ ஊஞ்சலிலும்‌ பிற்பகலில்‌ நடைபெறும்‌ நலங்கு முதலிய 
விளையாட்டுக்களிலும்‌ பெண்மணிகள்‌ குதூகலத்துடன்‌ ஈடுபடுவார்கள்‌. முதிர்ந்த 
பிராயமுடையவர்கள்‌ ஓரத்தில்‌ உட்கார்ந்துகொண்டு பார்த்துக்‌ களிப்பார்கள்‌. பெண்‌ 
கட்சியிற்‌ பாடுபவர்களும்‌ பிள்ளையின்‌ கட்சியிற்‌ பாடுபவர்களும்‌ வழக்கமாகப்‌ 
பாடிவரும்‌ கிராமப்‌ பாட்டுக்களைப்‌ பாடுவார்கள்‌. பெரும்பான்மையான பாட்டுக்கள்‌ 
தமிழாகத்தான்‌ இருக்கும்‌. ஒவ்வொரு நாளும்‌ காலையிலும்‌ மாலையிலும்‌ பன்னாங்குப்‌ 
பல்லக்கில்‌ (வளைவுப்‌ பல்லக்கில்‌) ஊர்வலம்‌ நடைபெறும்‌. கடைசிநாள்‌ ஊர்வலத்தில்‌ 
மத்தாப்பும்‌ சீறுவாணமும்‌ விடுவார்கள்‌. சிறுபிள்ளைகளே அவற்றை விடுவார்கள்‌. 
ஊர்வலத்தின்போது ஒவ்வொரு வீட்டிற்கும்‌ தாம்பூலம்‌ அளிப்பார்கள்‌. ஒரு வீட்டிலுள்ள 
குடித்தனத்திற்கு ஏற்றபடி கொட்டைப்‌ பாக்கைக்‌ கணக்குப்‌ பண்ணிப்‌ போடுவார்கள்‌. 
அதற்குத்‌ திண்ணைப்‌ பாக்கு என்று பெயர்‌. அதனை வழங்காவிட்டால்‌ 
வீட்டுக்காரருக்குக்‌ கோபம்‌ வந்துவிடும்‌. முகூர்த்த காலத்தில்‌ பழமும்‌ 
வெற்றிலைபாக்கும்‌ தருவார்கள்‌. மரியாதைக்கு ஒரு மஞ்சள்‌ பூசிய தேங்காயைத்‌ 
தாம்பாளத்தில்‌ வைத்திருப்பார்கள்‌. தாம்பூலத்தைப்‌ பஞ்சாதி சொல்லிக்‌ 
கொடுப்பார்கள்‌. கொடுக்கும்போது மஞ்சள்‌ தேங்காயைக்‌ கெட்டியாகப்‌ 
பிடித்துக்கொள்வார்கள்‌. தேங்காயை எடுத்துக்கொள்ளும்‌ வழக்கமில்லை. 
உபநயனத்தில்தான்‌ ஒவ்வொருவருக்கும்‌ தேங்காய்‌ வழங்குவது பெரும்பான்மையான 
வழக்கம்‌. சிறுபையன்கள்‌ கொட்டைப்பாக்குகளை ஒருவரும்‌ அறியாமல்‌ 
திருடிக்கொண்டுபோய்‌ மாம்பழக்காரியிடம்‌ கொடுத்து மாம்பழம்‌ வாங்கித்‌ தின்பார்கள்‌. 
இந்தக்‌ கொட்டைப்பாக்கு வியாபாரத்தை எதிர்பார்த்தே சில மாம்பழக்கூடைக்காரிகள்‌ 


கல்யாண வீட்டுக்கு அருகில்‌ வந்து காத்திருப்பார்கள்‌. 


நான்காம்‌ நாள்‌ இரவில்‌ நடைபெறும்‌ ஆசீர்வாதத்திற்குப்‌ பந்துக்களிலும்‌ 
ஊரினரிலும்‌ அனைவரும்‌ வரவேண்டுவது அவசியம்‌. இல்லாவிட்டால்‌ பெரிய 
மனஸ்தாபங்கள்‌ நேரும்‌. அதனால்‌ சிலர்‌ வரவை எதிர்பார்த்து ஆசீர்வாதத்தைத்‌ 
தாமதப்படுத்துவார்கள்‌. 


விநோத நிகழ்ச்சிதான்‌ 


எனக்கு அப்போது பதினான்காம்‌ பிராயம்‌ நடந்து வந்தது. கல்யாணப்‌ 
பெண்ணின்‌ பிராயம்‌ எட்டு. கல்யாணப்‌ பெண்ணைக்‌ கல்யாணத்திற்கு முன்பு பிள்ளை 
பார்ப்பதென்ற வழக்கம்‌ அக்காலத்தில்‌ பெரும்பாலும்‌ இல்லை. எல்லாம்‌ பெரியவர்களே 
பார்த்துத்‌ தீர்மானம்‌ செய்வார்கள்‌. நான்‌ கல்யாணப்பெண்ணை அதற்குமுன்‌ 


சாதாரணமாகப்‌ பார்ச்‌ ந்‌தேனேயன்றிப்‌ பழகியதில்லை: பேசியதுமில்லை. எங்கள்‌ 
த்‌ ததிருநதெ ழி து 


143 


இருவருக்கும்‌ கல்யாணம்‌ ஒரு விநோத நிகழ்ச்சியாகத்தான்‌ தோன்றியது. எங்களுக்கு 
உண்டான சந்தோஷத்தைவிட அதிகமான சந்தோஷம்‌ எங்களை ஆட்டிவைத்து 
வேடிக்கை பார்த்த விருந்தினர்களுக்கு உண்டாயிற்று. 


எங்கள்‌ ஊர்‌ வழக்கப்படி கல்யாணத்திற்குமுன்‌ சிவாலயத்தில்‌ எழுந்தருளியுள்ள 
விநாயகருக்கு நிறைபணி நடைபெற்றது. விநாயக மூர்த்தியின்‌ திருவுருவம்‌ 
முழுவதையும்‌ சந்தனத்தால்‌ மறைத்துவிடுவார்கள்‌. அதற்காக ஊரினர்‌ யாவரும்‌ வந்து 
சந்தனம்‌ அரைப்பார்கள்‌. ஊரில்‌ பொதுவாக ஒரு பெரிய சந்தனக்கல்‌ இதற்காகவே 
இருக்கும்‌. அதைக்கொணர்ந்து வைத்து அருகில்‌ இரண்டு கவுளி வெற்றிலையும்‌ 
சீவலும்‌ வைத்துவிடுவார்கள்‌. பொடிமட்டையும்‌ வைப்பதுண்டு. சந்தனம்‌ அரைக்க 
வருபவர்கள்‌ அவற்றை அடிக்கடி உபயோகப்படுத்திக்கொண்டு தங்கள்‌ 


கைங்கரியத்தைச்‌ செய்வார்கள்‌. 


அபிஷேக ஆராதனைகளுக்குப்‌ பிறகு நிவேதனமான பழங்களும்‌ சுண்டல்‌, 
வடைப்பருப்பு, மோதகம்‌ முதலியவைகளும்‌ விநியோகம்‌ செய்யப்படும்‌. மோதகம்‌ ஒரு 
மாம்பழ அளவு இருக்கும்‌. ஒவ்வொரு பொருளையும்‌ இன்னார்‌ இன்னாரே 
விநியோகிக்க வேண்டுமென்ற வரையறை உண்டு. அவர்கள்‌ ஊரிலிருக்கும்‌ 
காலங்களில்‌ அந்த விநியோகத்தைத்‌ தவறாமற்‌ செய்து வருவார்கள்‌. இந்த 
நிறைபணியோடு எங்கள்‌ வீட்டிலும்‌ பெண்‌ வீட்டிலும்‌ குலதெய்வ சமாராதனைகளும்‌ 
நடைபெற்றன. என்‌ கல்யாணம்‌ அக்காலத்திற்கேற்ப விமரிசையாகவே நடை பெற்றது. 
குளங்களிலும்‌ வாய்க்கால்களிலும்‌ நிறைய ஜலம்‌ இருந்தது. ஆதலின்‌ விருந்தினர்களது 
ஸ்நானம்‌ முதலிய செளகரியங்களுக்குக்‌ குறைவு நேரவில்லை. நலங்கு 
நடைபெற்றபொழுது நானே பத்தியங்கள்‌ சொன்னேன்‌. அவற்றை என்‌ சிறிய 
பாட்டனாராகிய ஐயாக்குட்டி ஐயர்‌ எனக்குச்‌ சொல்லித்‌ தந்தார்‌. எங்கள்‌ குலகுருவாகிய 
ஐயா வாத்தியாரென்பவர்‌ எல்லா வைதிக காரியங்களையும்‌ முறைப்படி நடத்தி 


வைத்தார்‌. 


சிதம்பர உடையார்‌ வருகை 


விபவ வருஷம்‌ ஆனி மாதம்‌ 4-ம்‌ தேதி (16-6-1868) என்‌ விவாகம்‌ நடந்தது. 
அன்று இரவு மறவனத்தம்‌ சிதம்பர உடையார்‌ குதிரை மீதேறி வந்து சேர்ந்தார்‌. அவர்‌ 
விவாகத்துக்கு முதல்‌ நாளே வந்திருப்பார்‌. அவர்‌ தந்தையாருக்கு அன்று 
திதியாகையால்‌ அதைச்‌ செய்துவிட்டு விவாக தினமாகிய மறுநாட்‌ காலையிலே 
புறப்பட்டு இரவு மாளாபுரம்‌ வந்தார்‌. வந்தவுடனே என்‌ தந்தையாரைக்கண்டு தாம்‌ 


144 


முன்பே வாக்களித்திருந்தபடி ஐம்பது ரூபாய்‌ அளித்தார்‌. தக்க சமயத்தில்‌ அவர்‌ செய்த 
உபகாரத்தைப்‌ பெற்று என்‌ தந்தையார்‌ மிக்க நன்றி பாராட்டினார்‌. 


அவர்‌ குதிரையின்மீது ஏறிவந்து இறங்கியபோது அவர்‌ ஒரு பெரிய 
செல்வரென்பதைக்‌ கல்யாணத்துக்கு வந்திருந்தவர்கள்‌ அறிந்துகொண்டனர்‌. அவர்‌ 
கலகலவென்று பணத்தை எடுத்துக்கொடுத்தபோது எல்லாரும்‌ ஆச்சரியமுற்றனர்‌. என்‌ 
தந்தையார்‌ மிக்க செல்வாக்குடையவரென்ற எண்ணம்‌ அவர்களுக்கு அப்போது 
உண்டாயிற்று. அரியிலூர்‌ முதலிய இடங்களிலிருந்தும்‌ சில வேளாளச்‌ செல்வர்கள்‌ 
வந்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ தங்களால்‌ இயன்ற உதவிகளைச்‌ செய்தார்கள்‌. 
அவரவர்களுக்கு ஏற்றபடி உபசாரங்கள்‌ நடைபெற்றன. எந்தையாரிடம்‌ அவர்கள்‌ 
காட்டிய மரியாதையைக்‌ கண்ட என்‌ மாமனாரும்‌ அவரைச்‌ சார்ந்தவர்களும்‌, "நல்ல 
இடத்தில்தான்‌ நாம்‌ சம்பந்தம்‌ செய்திருக்கிறோம்‌. பெரிய மனுஷர்களெல்லாம்‌ 
இவருக்குப்‌ பழக்கமாக இருக்கிறார்கள்‌. நம்‌ மாப்பிள்ளைக்குக்‌ குறைவு ஒன்றும்‌ 
இல்லை" என்ற தைரியத்தை அடைந்தார்கள்‌. 


கிருகப்‌ பிரவேசம்‌ கல்யாணம்‌ நான்கு நாள்‌ நடைபெற்றது 
ஐந்தாம்நாள்‌ மாலையில்‌ உத்தமதானபுரத்தில்‌ எங்கள்‌ வீட்டில்‌ கிருகப்பிரவேசம்‌ 


நடைபெற ஏற்பாடாகியிருந்தது. அன்று புறப்படவேண்டிய சமயத்தில்‌ இடியுடனும்‌ 
மின்னலுடனும்‌ பெரிய மழை வந்துவிட்டது. நாங்கள்‌ மாளாபுரத்திலிருந்து புறப்பட்டு 


உத்தமதானபுரம்‌ செல்ல வேண்டும்‌. பெண்‌ வீட்டுக்காரர்கள்‌ மழையிற்‌ புறப்பட்டுப்‌ 
போகக்கூடாது என்றனர்‌. மழை நின்ற பிறகும்‌ செல்வதைத்‌ தடுத்தனர்‌. என்‌ 
தகப்பனாரோ மிகவும்‌ விரிவான ஏற்பாடுகளைச்‌ செய்திருந்தார்‌; விசேஷமான உணவு 
வகைகளைச்‌ சித்தம்‌ செய்வித்திருந்தார்‌. அவ்வளவும்‌ வீணாகிவிடுமேயென்று அவர்‌ 


கவலைப்பட்டார்‌. 


கல்யாணத்துக்கு வந்தவர்களுள்‌ தியாகசமுத்திரம்‌ விசுவநாத 
சாஸ்திரிகளென்பவர்‌ ஒருவர்‌. அவர்‌ சிறந்த ஸம்ஸ்கிருத வித்துவான்‌. ஜில்லா ஜட்ஜாக 
இருந்த பர்னல்‌ துரை என்னும்‌ ஐரோப்பிய கனவானுக்கு ஸம்ஸ்கிருத பாடம்‌ கற்பித்து 
வந்தவர்‌; ஜோதிஷ சாஸ்திரத்திலும்‌ அவருக்குப்‌ பழக்கம்‌ இருந்தது. அவர்‌ என்‌ 
தந்தையாருக்கு நண்பர்‌. அவரிடம்‌ என்‌ தந்தையார்‌ "மழை வந்து நின்றுவிட்டதே; 
இப்போது பிரயாணப்படக்‌ கூடாதா?" என்று கேட்டார்‌. அவர்‌, "அதனால்‌ ஒன்றும்‌ 
கெடுதி இல்லை. நல்லதுதான்‌" என்று கூறினர்‌. பெண்‌ வீட்டுக்காரர்களிற்‌ சிலர்‌ 
அப்போது மறுத்துக்‌ கூறினர்‌. உடனே சாஸ்திரிகள்‌ பல வடமொழிச்‌ சுலோகங்களை 


ஒன்றன்பின்‌ ஒன்றாக எடுத்துச்‌ சொல்லி, "மழை வந்தது நல்ல சகுனமே; புறப்படுவது 


145 


நன்மையே" என்று நிரூபித்தார்‌. என்‌ தந்தையாருக்கு அந்த மழையால்‌ உண்டாகிய 
கலக்கம்‌ சாஸ்திரிகளுடைய வார்த்தைகளால்‌ நீங்கவே உள்ளம்‌ குளிர்ந்தது. நாங்கள்‌ 


உத்தமதானபுரத்திற்குப்‌ புறப்பட்டு விட்டோம்‌. 


கிருகப்பிரவேசம்‌ சிறப்பாக நிகழ்ந்தது. கல்யாணச்‌ சிறப்புக்குமேல்‌ 
கிருகப்பிரவேசச்‌ சிறப்பு அதிகமாக இருந்தது. "ஊரைவிட்டுப்‌ போய்விட்டமையால்‌ 


இவர்களுக்குச்‌ செளகரியம்‌ அதிகமாயிற்றே ஒழியக்‌ குறைவொன்றுமில்லை" என்ற 
கருத்து ஊராருக்கு உண்டாயிற்று. 


வரகூர்‌ கோபால பாகவதர்‌ 


கல்யாணம்‌ நிறைவேறிய பிறகு சில நாட்கள்‌ உத்தமதானபுரத்தில்‌ 
தங்கியிருந்தோம்‌. இடையே அருகில்‌ ஓர்‌ ஊரில்‌ என்‌ வேட்டகத்து அம்மான்‌ வீட்டில்‌ 
நடைபெற்ற விசேஷத்திற்கு நானும்‌ வேறு சிலரும்‌ போயிருந்தோம்‌. என்‌ தந்தையார்‌ 
மாத்திரம்‌ ஊரில்‌ இருந்தார்‌. அப்போது உத்தமதானபுரத்தில்‌ எங்கள்‌ வீட்டுக்கு 
எதிர்வீட்டில்‌ ஒரு கல்யாணம்‌ நடந்தது. அக்கல்யாணத்துக்கு வரகூரிலிருந்து கோபால 
பாகவதர்‌ என்னும்‌ பெரியார்‌ தம்‌ பரிவாரத்துடன்‌ வந்திருந்தார்‌. அவர்‌ ஹரிகதை 
செய்வதில்‌ மிக்க புகழ்‌ பெற்றவர்‌. சிறந்த ஆசார அனுஷ்டானமுடையவர்‌. அவர்‌ 
அக்கல்யாணத்தில்‌ ஹரிகதை நடத்தினார்‌. அதனைக்‌ கேட்ட என்‌ தந்தையார்‌ நான்‌ 
அப்போது அங்கே இல்லாதது குறித்து வருந்தினார்‌. நான்‌ வந்தவுடன்‌, "கோபால 
பாகவதர்‌ கதை பண்ணினார்‌. நீ கேட்டிருந்தால்‌ பல விஷயங்களைக்‌ கிரகித்திருப்பாய்‌" 
என்றார்‌. பாகவதர்‌ அன்றும்‌ இருந்தார்‌. நான்‌ சென்று அவரைத்‌ தரிசித்து நமஸ்காரம்‌ 
செய்தேன்‌. பளபளவென்ற அவர்‌ திருமேனியும்‌ விபூதி தாரணமும்‌ துளசிமணி 
மாலையும்‌ தூய உடையும்‌ என்‌ கண்களைக்‌ குளிர்வித்தன. அவருடன்‌ இருபது, முப்பது 
பாகவதர்கள்‌ வந்திருந்தனர்‌. எல்லோரும்‌ தூய்மையும்‌ பக்தியும்‌ உருவெடுத்தாற்போல்‌ 


தோன்றினார்கள்‌. 


கோபால பாகவதர்‌ என்னைச்‌ சில கீர்த்தனங்கள்‌ பாடச்சொல்லிக்‌ கேட்டார்‌. சில 
தமிழ்ச்‌ செய்யுட்களையும்‌ அவர்‌ விருப்பப்படி சொல்லிக்‌ காட்டினேன்‌. அவர்‌ 
மனமகிழ்ந்து என்னை ஆசீர்வாதம்‌ செய்தார்‌. 


மஞ்சள்‌ வேஷ்டியுடன்‌ 


சில தினங்கள்‌ உத்தமதானபுரத்தில்‌ இருந்தபிறகு என்‌ தந்தையாரும்‌ தாயாரும்‌ 
நானும்‌ குன்னம்‌ வழியாக மீட்டும்‌ களத்தூருக்கே வந்து சேர்ந்தோம்‌. நான்‌ மஞ்சள்‌ 


வேஷ்டியணிந்த கல்யாணக்‌ கோலத்துடன்‌ குன்னம்‌, கார்குடி முதலிய இடங்களில்‌ 
உள்ளவர்களின்‌ விருப்பப்படி அங்கங்கே சென்று பெரியோர்களுடைய 


ஆசீர்வாதத்தைப்‌ பெற்றேன்‌. 


பஞ்சகச்சம்‌ கட்டிக்கொண்டு கிருகஸ்தனாகிய அக்கோலத்தைக்‌ கண்டு 
சந்தோஷமடைந்தவர்களுள்‌ முதல்வர்‌ என்‌ அன்னையார்‌. என்‌ தந்தையார்‌ என்‌ 
கல்யாண விஷயத்திற்பட்ட சிரமத்திற்கு அளவில்லை. ஆதலின்‌ "நல்ல காரியத்தை 
விரைவில்‌ நன்றாக நிறைவேற்றினோம்‌" என்ற திருப்தியினால்‌ அவர்‌ உத்ஸாகம்‌ 
பெற்றிருந்தார்‌. 


ஒரே நாட்டம்‌ 
கல்யாணத்திற்குச்‌ சிலநாள்‌ முன்பிருந்து கல்யாணமான பிறகு சிலநாள்‌ 


வரையிலும்‌ எனக்கும்‌ ஒரு புதிய உத்ஸாகம்‌ இருந்தது. பார்க்க வேண்டியவர்களை 
யெல்லாம்‌ பார்த்துவிட்டு ஒருவாறு அமைதிபெற்ற பின்பு அந்த உத்ஸாகம்‌ 


என்னிடமிருந்து நழுவி விட்டது. நான்‌ கிருகஸ்தனாகிவிட்டதனால்‌ என்னிடம்‌ புதிய 


அபிவிருத்தி ஏதும்‌ உண்டானதாகத்‌ தெரியவில்லை. கல்யாணத்திலும்‌ பொருள்‌ 


வருவாயிலும்‌ ஊர்ப்‌ பிரயாணத்திலும்‌ எனக்கு லாபம்‌ இருந்ததாகத்‌ தோற்றவில்லை. 


எனக்கு ஒன்றுதான்‌ நாட்டம்‌. தமிழ்தான்‌ எனக்குச்‌ செல்வம்‌; அதுதான்‌ என்‌ 
அறிவுப்பசிக்கு உணவு; எவ்வளவுக்கெவ்வளவு நான்‌ அதன்‌ தொடர்பை 
அதிகப்படுத்திக்கொள்கிறேனோ அவ்வளவுக்கவ்வளவு எனக்கு உத்ஸாகம்‌, நல்லது 


146 


செய்தோமென்ற திருப்தி, லாபமடைந்தோமென்ற உணர்ச்சி உண்டாகின்றன. அன்றும்‌ 


சரி, இன்றும்சரி, இந்த நிலைமை மாறவே இல்லை. 


அத்தியாயம்‌ 23 : ஏக்கமும்‌ நம்பிக்கையும்‌ 


களத்தூரில்‌ இருந்தபோது எங்களுக்கு வந்த தானியங்களில்‌ கம்பு முதலியன 


அதிகமாகவும்‌ நெல்‌ குறைவாகவும்‌ இருந்தன. கம்பு முதலியவற்றைக்‌ கொடுத்துவிட்டு 


நெல்லாக மாற்றிக்கொள்வது வழக்கம்‌. 


அன்னையார்‌ கம்பஞ்‌ சாதம்‌ உண்டது 


147 


ஒருநாள்‌ என்‌ தாயார்‌ உண்ணும்போது நான்‌ கவனித்தேன்‌. அவர்‌ இலையில்‌ 
இருந்த உணவு புதியதாகத்‌ தோற்றியது; அவர்‌ கம்பஞ்சாதத்தை 
உண்டுகொண்டிருந்தார்‌. நெல்லின்‌ அருமையை உணர்ந்த அவர்‌ எனக்கும்‌ என்‌ 
தந்தையாருக்கும்‌ நெல்லரிசியுணவை அளித்துத்‌ தாம்‌ மட்டும்‌ கம்பஞ்சாதத்தைச்‌ சில 
நாட்களாக உண்டு வந்தாரென்பது தெரிய வந்தது. 


"ஏன்‌ அம்மா இப்படிச்‌ செய்கிறாய்‌?" என்று நான்‌ கேட்டேன்‌. "கம்பு உடம்புக்கு 
நல்லதுதானே? அதை நெல்லுக்காக மாற்றுவது ஏனென்றெண்ணி இப்படிச்‌ 
செய்கிறேன்‌." "அப்படியானால்‌ எங்களுக்கு மாத்திரம்‌ அரிசிச்‌ சாதம்‌ போடுகிறாயே?" 
என்‌ அன்னையாருக்கு விடை கூற வழியில்லை. அப்பால்‌ என்னுடைய 
வேண்டுகோளுக்கு இணங்கி அவரும்‌ எங்களைப்போல அரிசிச்‌ சாதம்‌ உண்ண 
ஆரம்பித்தார்‌. இராகவையரிடம்‌ பாடம்‌ கேட்டது 


ஐப்பசி மாதம்‌ தீபாவளி வந்தது. எனக்குத்‌ தலைத்‌ தீபாவளியாதலால்‌ என்‌ 
மாமனாருடைய அழைப்பின்மேல்‌ நானும்‌ என்‌ தாய்‌, தந்தையரும்‌ உத்தமதானபுரம்‌ 


சென்றோம்‌. மாளாபுரத்தில்‌ தீபாவளிப்‌ பண்டிகை நடந்தது. அதனுடன்‌ ஆறு மாதமும்‌ 
நடந்தது. தீபாவளிக்காக ஏழு ரூபாய்க்கு ஜரிகை வாஸ்திரமும்‌ ஆறாம்‌ மாதத்திற்காகப்‌ 
பதினான்கு ரூபாயும்‌ கிடைத்தன. அதற்குமுன்‌ நான்‌ கையில்‌ வெள்ளிக்காப்பை மட்டும்‌ 
அணிந்திருந்தேன்‌. என்‌ தாயார்‌ விருப்பத்தின்படி அந்தப்‌ பதினான்கு ரூபாய்க்கும்‌ 
வெள்ளிச்சங்கிலி செய்து எனக்கு அணிவித்தார்கள்‌. தீபாவளியான பிறகு என்‌ 
தந்தையாருக்கு ஜ்வரம்‌ வந்தமையின்‌ ஆறுமாத காலம்‌ உத்தமதானபுரத்திலேயே தங்க 
நேர்ந்தது. அக்காலத்தில்‌ பாபநாசத்தில்‌ சிறுபள்ளிக்கூடம்‌ ஒன்றின்‌ உபாத்தியாயராக 
இராகவையர்‌ என்பவர்‌ இருந்தார்‌. அவர்‌ தமிழ்‌ நூல்களைக்‌ கற்றவர்‌. கும்பகோணம்‌ 
காலேஜில்‌ தமிழாசிரியராக இருந்த தியாகராச செட்டியாரிடத்திலும்‌ மகாவித்துவான்‌ 
ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளையவர்களிடத்திலும்‌ பாடங்‌ கேட்டவர்‌. அவரைப்‌ பற்றிக்‌ 
கேள்வியுற்ற நான்‌ ஊரிலிருந்த காலத்தை வீணாக்காமல்‌ அவரிடம்‌ சென்று பாடங்‌ 


கேட்கலாமென்று எண்ணினேன்‌. 


அப்படியே ஒருநாள்‌ பாபநாசம்‌ சென்று அவரைப்‌ பார்த்துப்‌ பாடஞ்சொல்ல 
வேண்டுமென்று கேட்டுக்கொண்டேன்‌. அவர்‌ சம்மதித்தார்‌. நன்னூல்‌ 
காண்டிகையுரையை அவர்பால்‌ கேட்கத்‌ தொடங்கினேன்‌. தினந்தோறும்‌ காலையில்‌ 
உத்தமதானபுரத்திலிருந்து பாபநாசம்‌ செல்வேன்‌; பகல்‌ முழுவதும்‌ அங்கே தங்கியிருந்து 
அவருக்குள்ள ஓய்வு நேரங்களில்‌ பாடங்‌ கேட்டு வருவேன்‌. 


148 


அக்காலத்தில்‌ அவர்‌ ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களைப்‌ பற்றியும்‌ 
தியாகராச செட்டியாரைப்‌ பற்றியும்‌ அடிக்கடி பாராட்டிப்‌ பேசுவார்‌; "நன்னூல்‌ பாடம்‌ 
கேட்க வேண்டுமென்றால்‌ தியாகராச செட்டியாரிடம்‌ கேட்கவேண்டும்‌. நன்னூலின்‌ 
வரையறையை அவர்‌ தெளிவாக உணர்ந்திருக்கிறார்‌. 'நடவாமடிசீ' என்ற சூத்திரத்தின்‌ 
உரை விசேஷத்தை அவரைப்‌ போலச்‌ சிக்கின்றிச்‌ சொல்பவர்‌ வேறு யாரும்‌ இல்லை. 
அதனைப்‌ பிள்ளையவர்களிடம்‌ அவர்‌ அறிந்துகொண்டார்‌" என்று அவர்‌ சொல்லுவார்‌. 
அவர்‌ இவ்வாறு சொல்லச்‌ சொல்ல எனக்கு நெடுங்காலமாக இருந்துவரும்‌ ஆவல்‌ 
பெருகி ஏக்கத்தை உண்டாக்கும்‌. "கும்பகோணத்துக்குப்‌ போய்ச்‌ செட்டியாரிடம்‌ பாடங்‌ 
கேட்கலாமா? அது நமக்குக்‌ கிடைக்குமா? கவர்ன்மெண்ட்‌ காலேஜில்‌ வேலைபார்க்கும்‌ 
அவர்‌ நம்மை ஒரு பொருட்படுத்திப்‌ பாடஞ்‌ சொல்லுவாரா!" என்று பல பலவிதமாக 
நினைந்து நினைந்து மறுகினேன்‌. 


இராகவையரிடம்‌ தொடர்ச்சியாக ஒரு வாரம்‌ பாடங்கேட்டு வந்தேன்‌. அவரோடு 
பழகும்‌ ஒருவர்‌ ஒரு நாள்‌ என்னைப்‌ பார்த்து, "தினந்தோறும்‌ இவரிடம்‌ 
பாடங்கேட்கிறீரே. இவர்‌ ஏழை. இவருக்கு ஏதாவது திரவிய சகாயம்‌ 
செய்யவேண்டாமோ ?" என்றார்‌. அவர்‌ கூறியது உண்மைதான்‌. ஆனால்‌ நான்‌ 
பொருளுதவி செய்யும்‌ நிலையில்‌ இல்லையே! என்‌ தந்தையாரிடம்‌ இந்த விஷயத்தைக்‌ 
கூற அஞ்சினேன்‌. நான்‌ அவருக்குச்‌ சிரமம்‌ கொடுப்பது பிழைதான்‌ என்பதை 


உணர்ந்து அன்று முதல்‌ தினந்தோறும்‌ அவரிடம்‌ சென்று வருவதை 
நிறுத்திக்கொண்டேன்‌. இடையிடையே சென்று சில விஷயங்களை மட்டும்‌ கேட்டு 
வந்தேன்‌. 


பிற்காலத்தில்‌ இராகவையர்‌ மதுரைக்‌ காலேஜில்‌ தமிழ்ப்‌ பண்டிதராக இருந்து 
அப்பால்‌ சந்நியாசம்‌ பெற்று வாழ்ந்து வந்தார்‌. 


'இங்கிலீஷ்‌ படிக்கச்‌ சொல்லுங்கள்‌' 


ஒருநாள்‌ நானும்‌ என்‌ தந்தையாரும்‌ கும்பகோணத்திற்கு ஒரு வேலையாகப்‌ 
போயிருந்தோம்‌. அங்கே வக்கீலாக இருந்த வேங்கட ராவ்‌ என்பவர்‌ எந்தையாருக்கு 
நண்பராதலின்‌ அவர்‌ வீட்டிற்குச்‌ சென்றோம்‌. தந்தையார்‌ அவரோடு பேசுகையில்‌ 
என்னைப்‌ பற்றி அவர்‌ விசாரித்தார்‌. "இவன்‌ தமிழ்‌ படிக்கிறான்‌; சங்கீத அப்பியாசமும்‌ 
செய்து வருகிறான்‌. யாரிடமாவது இருந்து தமிழ்‌ கற்றுக்கொள்ள வேண்டுமென்று 
ஆசைப்படுகிறான்‌. இங்குள்ள தியாகராச செட்டியார்‌ மிகச்சிறந்த வித்துவானென்று 
கேள்விப்படுகிறோம்‌. அவரிடம்‌ படிக்க வேண்டுமென்று இவன்‌ விரும்புகிறான்‌" என்று 


149 


தந்தையார்‌ சொல்லிவிட்டு நான்‌ இயற்றிய செய்யுட்கள்‌ சிலவற்றைச்‌ சொல்லிக்காட்டச்‌ 


செய்தார்‌. 


அவற்றைக்‌ கேட்ட வேங்கடராவ்‌, "நன்றாக இருக்கின்றன. ஆனால்‌ 
இக்காலத்தில்‌ இவற்றால்‌ என்ன பிரயோஜனம்‌? எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட 
வேண்டும்‌? இதை விட்டுவிட்டு இங்கிலீஷ்‌ படிக்கச்‌ சொல்லுங்கள்‌. நான்‌ உதவி 
செய்கிறேன்‌; என்‌ அன்பர்களையும்‌ செய்யச்‌ சொல்லுகிறேன்‌. இன்னும்‌ சில 
வருஷங்களில்‌ இவன்‌ முன்னுக்கு வந்துவிடுவான்‌" என்றார்‌. 


எனக்கு அவர்‌ கூறிய வார்த்தைகள்‌ மகிழ்ச்சியை உண்டாக்கவில்லை; அவர்‌ 
என்னிடமுள்ள அன்பினால்‌ அவ்வாறு சொல்லுகிறார்‌ என்பதை நினைத்துப்‌ பார்க்க 
என்‌ மனம்‌ இடம்‌ தரவில்லை. அவர்பால்‌ எனக்குக்‌ கோபந்தான்‌ உண்டாயிற்று. 
"தியாகராச செட்டியாரிடம்‌ படிக்க வழிகேட்டால்‌ இவர்‌ இங்கிலீஷ்‌ படிக்கவல்லவா 
உபதேசம்‌ செய்கிறார்‌? எனக்கு இங்கிலீஷு ம்‌ வேண்டாம்‌; அதனால்‌ வரும்‌ 


உத்தியோகமும்‌ வேண்டாம்‌" என்று நான்‌ சிந்தனை செய்தேன்‌. 


என்‌ தந்தையார்‌, "இங்கிலீஷ்‌ படிக்க முன்பே இவன்‌ முயன்றதுண்டு; தெலுங்கும்‌ 
படித்தான்‌. ஒன்றிலும்‌ இவன்‌ புத்தி செல்லவில்லை. தமிழ்ப்‌ படிப்பிலேதான்‌ இவனுக்கு 
ஆசையும்‌ தீவிரமும்‌ இருக்கின்றன. வேறு வழியில்‌ இவன்‌ புத்தியை மாற்றுவது 
சாத்தியமாகத்‌ தோற்றவில்லை" என்று கூறி விடைபெற்று என்னுடன்‌ உத்தமதானபுரம்‌ 


வந்துவிட்டார்‌. 


'உடம்பு வளைந்து வேலை செய்வது' 


உத்தமதானபுரத்தில்‌ எங்கள்‌ நிலங்களை என்‌ சிறிய தந்தையார்‌ கவனித்து 
வந்தார்‌. நான்‌ அவ்வூரில்‌ தங்கியிருந்த ஆறுமாத காலங்களில்‌ அவருடன்‌ 
வயற்காடுகளுக்குச்‌ செல்வேன்‌. புன்செய்களில்‌ பயிரிட்டிருக்கும்‌ செடி, கொடிகளைப்‌ 


பாதுகாப்பதில்‌ உதவி புரிவேன்‌; வேலி கட்டுவேன்‌; ஜலம்‌ இறைப்பேன்‌; காய்களைப்‌ 


பறிப்பேன்‌. என்‌ மாமனார்‌ வீட்டினர்‌ பார்க்கும்போது பின்னும்‌ சுறுசுறுப்பாக 
அவற்றைச்‌ செய்வேன்‌; 'படித்துச்‌ சோம்பேறியாகிவிட்டான்‌' என்று எண்ணாமல்‌, 
'கருத்துள்ள பிள்ளை; பிழைத்துக்கொள்வான்‌' என்று அவர்கள்‌ எண்ண 


வேண்டுமென்பது என்‌ நினைவு. இத்தகைய சிறு வேலைகளை இளமை முதலே 


150 


செய்துவருவது கிராமத்தாருக்கு இயல்பு. உடம்பு வளைந்து வேலை செய்வது 
அகெளரவம்‌ என்ற எண்ணம்‌ அக்காலத்தில்‌ அதிகமாகப்‌ பரவவில்லை. 


தந்தையார்‌ சிவ பூஜை 


அப்பால்‌ நாங்கள்‌ சூரியமூலை சென்று சிலநாள்‌ தங்கினோம்‌. அங்கே என்‌ பிதா 
என்‌ மாதாமகரிடம்‌ ஸ்படிக லிங்க பூஜையை எழுந்தருளச்‌ செய்துகொண்டார்‌. அந்தச்‌ 
சிவலிங்கப்‌ பெருமானுக்கு மீனாட்சிசுந்தரேசுவர ரென்பது திருநாமம்‌. 
குடும்பத்துக்குரிய பூஜையை அதுகாறும்‌ செய்துவந்த எந்தையார்‌ அக்கால முதல்‌ 
சிவபூஜையை விரிவாகச்‌ செய்யத்‌ தொடங்கினர்‌. என்‌ பாட்டனாரைப்‌ போலவே 
அபிஷேகத்துக்குப்‌ பாலும்‌ அருச்சனைக்கு வில்வமும்‌ இல்லாமற்‌ பூஜை செய்வதில்லை 
என்ற நியமத்தை மேற்கொண்டார்‌. சிவபூஜையில்‌ வரவர அதிகமாக அவர்‌ 
ஈடுபடலானார்‌. தம்‌ பூஜையில்‌ நிவேதனமான அன்னத்தையன்றி வேறு அன்னத்தை 
உண்ணும்‌ வழக்கத்தை நிறுத்திக்கொண்டார்‌. 


இராமாயணப்‌ பிரசங்கத்தில்‌ அவர்‌ தம்‌ வாழ்க்கையில்‌ பல வருஷங்கள்‌ 
ஈடுபட்டவர்‌. இராமபிரானுடைய அரிய குணங்கள்‌ அவர்‌ நெஞ்சத்தை உருக்கின. 
ஆயினும்‌ சிவபெருமானிடத்து அவருக்கு உண்டான தீவிரமான பக்தி இராமபிரானிடம்‌ 
உண்டாகவில்லை. இராமபிரானை எல்லாக்‌ குணங்களும்‌ நிறைந்த மூர்த்தியாக 
எண்ணி வழிபடுவதில்‌ அவர்‌ குறைவதில்லை. ஆயினும்‌ அவர்‌ தம்‌ இருதய 
அந்தரங்கத்தைச்‌ சிவபிரானுக்கே உரிமையாக்கினர்‌. அவருடைய வாழ்க்கையின்‌ 
முற்பகுதியில்‌ அவருடைய சங்கீதத்‌ திறமை அவர்‌ புகழுக்கும்‌ மதிப்புக்கும்‌ காரணமாக 
நின்றது. பிற்பகுதியில்‌ அவருடைய சிவபூஜையும்‌ சிவபக்தியும்‌ அவருடைய மதிப்புக்கு 
முக்கிய காரணமாயின. கோபம்‌, உறவினர்களிடத்தில்‌ ஒருவகையான வெறுப்பு 
முதலிய குறைகளும்‌ விடாமுயற்சி, கஷ்டங்களைச்‌ சகிக்கும்தன்மை, சங்கீதத்‌ திறமை 
என்னும்‌ குணங்களும்‌ அவர்பால்‌ இருந்தன. ஆனால்‌ அவரைப்பற்றி நினைக்கும்‌ 
போதெல்லாம்‌ இந்தக்‌ குறைகளையும்‌ நிறைகளையும்‌ கடந்து நின்று முதலில்‌ 
ஞாபகத்திற்கு வருவது அவரது சிறந்த சிவபக்திச்‌ சிறப்பேயாகும்‌. 


அரும்பாவூர்‌ நாட்டார்‌ 


சில காலத்துக்குப்‌ பிறகு சூரியமூலையிலிருந்து நேரே குன்னத்திற்கு நாங்கள்‌ 
வந்து சேர்ந்தோம்‌. என்‌ தந்தையார்‌ வழக்கம்போலவே காலக்ஷேபம்‌ செய்துவந்தார்‌. 
எனக்குப்‌ பழைய உத்ஸாகம்‌ சிறிது சிறிதாகக்‌ குறைந்து வந்தது. படித்த 
பழம்புஸ்தகங்களைத்‌ திருப்பித்‌ திருப்பிப்‌ படித்து வந்தேன்‌. ஆனாலும்‌ திருப்தி 


151 


பிறக்கவில்லை. புதிய முயற்சி செய்வதற்கும்‌ வழியில்லை. இப்படியிருக்கையில்‌ 
ஒருநாள்‌ பெரும்புலியூரைச்‌ சார்ந்த அரும்பாவூரிலிருந்த நாட்டாராகிய 
பெருஞ்செல்வரொருவர்‌ அரியிலூருக்குப்‌ போகும்‌ வழியில்‌ குன்னத்தில்‌ எங்கள்‌ 
ஜாகையில்‌ தங்கினர்‌. அவர்‌ ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களுடைய நண்பர்‌. 


தமிழ்ப்‌ பயிற்சி உடையவர்‌. 


அவர்‌ என்னோடு பேசிவருகையில்‌ எனக்கிருந்த தமிழாசையை உணர்ந்தார்‌. 
பிள்ளையவர்களுடைய பெருமையை அவர்‌ பலபடியாக விரித்து உரைத்தார்‌. என்‌ 
தந்தையாரைப்‌ பார்த்து, "தமிழில்‌ இவ்வளவு ஆசையுள்ள உங்கள்‌ குமாரரை வீணாக 
இச்சிறிய ஊரில்‌ ஏன்‌ வைத்திருக்கிறீர்கள்‌? பிள்ளையவர்களிடத்தில்‌ கொண்டுபோய்‌ 


விட்டுவிட்டால்‌ இவர்‌ நன்றாகப்‌ படித்து விருத்திக்கு வருவாரே இப்படியே இவர்‌ 
இருந்தால்‌ ஏங்கிப்போய்‌ ஒன்றுக்கும்‌ உதவாதவராகி விடுவாரே. இப்படி 
வைத்திருப்பது எனக்குத்‌ திருப்தியாக இல்லை" என்றார்‌. 


அவரிடம்‌ கொண்டுபோய்‌ விட்டால்‌ அவர்‌ பாடம்‌ சொல்லித்‌ தருவாரென்பது 


என்ன நிச்சயம்‌?" என்று என்‌ தந்தையார்‌ கேட்டார்‌. 


"என்ன அப்படிக்‌ கேட்கிறீர்களே! அவர்களிடத்தில்‌ எவ்வளவு பேர்‌ 


கற்றுக்கொள்ளுகிறார்கள்‌! எவ்வளவு பேர்‌ பாடங்கேட்டு நல்லநிலைக்கு 
வந்திருக்கிறார்கள்‌! பாடம்‌ சொல்வதைப்போல அவர்களுக்கு விருப்பமான செயல்‌ 
வேறொன்றும்‌ இல்லை. இப்போது அவர்கள்‌ நாகபட்டினத்தில்‌ அந்த ஸ்தலபுராணம்‌ 
அரங்கேற்றி வருகிறார்கள்‌. நான்‌ போய்‌ ஒரு மாதம்‌ இருந்துவிட்டு வந்தேன்‌ 
அவர்களிடம்‌ எப்போதும்‌ சில மாணாக்கர்கள்‌ பாடம்‌ கேட்டுக்கொண்டே 


இருப்பார்கள்‌." 


"எல்லாம்‌ சரி தான்‌. ஆனாலும்‌ இவனைத்‌ தனியே அனுப்புவதற்கு என்‌ மனம்‌ 
துணியவில்லை. தவிர அவர்களிடம்‌ சென்றிருந்தால்‌ ஆகாரம்‌ முதலிய 
செளகரியங்களுக்குத்‌ திரவியம்‌ வேண்டுமே. இப்போதுதான்‌ இவனுக்குக்‌ கல்யாணம்‌ 
நடந்தது. அதற்கு அதிகப்பணம்‌ செலவாகிவிட்டது. இப்படி இருக்கையில்‌ மேலும்‌ 


எப்படி என்னால்‌ பணம்‌ செலவு செய்ய முடியும்‌?" என்றார்‌ தந்தையார்‌. 


"என்னவோ, எனக்குத்‌ தோன்றியதைச்‌ சொன்னேன்‌. பிள்ளையவர்களைத்‌ தவிர 


இவருக்குத்‌ திருப்தி உண்டாகும்படி பாடம்‌ சொல்வோர்‌ வேறு யாரும்‌ இல்லை. 


யோசித்துக்கொண்டு செய்யுங்கள்‌" என்று சொல்லி அவர்‌ விடைபெற்றுச்‌ சென்றார்‌. 


152 


இங்ஙனமே வேறு சிலரும்‌ பிள்ளையவர்களுடைய நற்குணத்தையும்‌ புலமைச்‌ 
சிறப்பையும்‌ எங்களிடம்‌ கூறி வந்தனர்‌. அதனால்‌ எனக்கு அப்புலவர்பிரானைப்‌ பற்றிய 
தியானமே பெரிதாகிவிட்டது. கடவுள்‌ திருவருள்‌ கைகூட்டுமோ என்று ஏங்கலானேன்‌. 


நம்பிக்கை உதயம்‌ 


ஒருநாள்‌ காலையில்‌ திருவிளையாடற்‌ புராணத்தைப்‌ படிக்கலாமென்று 
எடுத்தேன்‌. அப்போது மிகவும்‌ நைந்து, அயர்ந்துபோன என்‌ உள்ளத்தில்‌ ஓர்‌ எண்ணம்‌ 
தோற்றியது. "இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ கயிறுசார்த்திப்‌ பார்ப்போம்‌" என்று நினைந்து 
அவ்வாறே செய்யலானேன்‌. இராமாயணம்‌, திருவிளையாடல்‌ முதலிய நூல்களில்‌ 
வேறு ஒருவரைக்கொண்டு கயிறுசார்த்திப்‌ பிரித்து அப்பக்கத்தின்‌ அடியிலுள்ள 
பாடலைப்‌ பார்த்து அச்செய்யுட்‌ பொருளின்‌ போக்கைக்கொண்டு அது நல்ல 
பொருளுடையதாயின்‌ தம்‌ கருத்து நிறைவேறுமென்றும்‌, அன்றாயின்‌ 
நிறைவேறாதென்றும்‌ கொள்ளுதல்‌ ஒரு சம்பிரதாயம்‌. 


நான்‌ ஒரு சிறுவனைக்கொண்டு கயிறுசார்த்தச்‌ செய்து, புஸ்தகத்தைப்‌ 
பிரித்தேன்‌. சென்ற துர்மதி வருடம்‌ பங்குனி மாதம்‌ பதிப்பிக்கப்பெற்ற 


அப்பழம்புஸ்தகத்தில்‌ 160-ஆம்‌ பக்கம்‌ கிடைத்தது. 'வேதத்துக்குப்‌ பொருள்‌ 
அருளிச்செய்த படல'மாக இருந்தது அப்பகுதி. சில முனிவர்கள்‌ வேதத்தின்‌ பொருள்‌ 
தெரியாது மயங்கி மதுரைக்கு வந்து அங்கே எழுந்தருளியுள்ள தக்ஷிணாமூர்த்தியைப்‌ 
பணிந்து தவம்புரிய, அவர்‌ எழுந்தருளி வந்து வேதப்பொருளை விளக்கி 
அருளினாரென்பது அப்படல வரலாறு. நான்‌ பிரித்துப்‌ பார்த்த பக்கத்தில்‌, 
தக்ஷிணாமூர்த்தி ஓர்‌ அழகிய திருவுருவமெடுத்து வருவதை வருணிக்கும்‌ பாடல்கள்‌ 
இருந்தன. அந்தப்‌ பக்கத்தின்‌ அடியில்‌ 23 என்னும்‌ எண்ணுடைய செய்யுளை நான்‌ 
பார்த்தேன்‌. "என்‌ உள்ளக்‌ கருத்து நிறைவேறுமா, நிறைவேறாதோ" என்ற பயத்தோடு 
நான்‌ மெல்லப்‌ புஸ்தகத்தைப்‌ பிரித்தேன்‌. பிரிக்கும்‌ போதே என்‌ மனம்‌ 
திக்குத்திக்கென்று அடித்துக்கொண்டது. நல்ல பாடலாக வரவேண்டுமே!' என்ற 


கவலையோடு அப்பக்கத்தைப்‌ பார்த்தேன்‌. 


"சீதமணி மூரல்திரு வாய்சிறி தரும்ப 
மாதவர்கள்‌ காணவெளி வந்துவெளி நின்றான்‌ 


153 


நாதமுடி வாயளவி னான்மறையி னந்தப்‌ 
போதவடி வாகிநிறை பூரணபு ராணன்‌" 


என்ற பாட்டைக்‌ கண்டேனோ இல்லையோ எனக்கு மயிர்க்கூச்செறிந்தது. என்‌ 


கண்களில்‌ நீர்‌ துளித்தது. மிகவும்‌ நல்ல நிமித்தம்‌ உண்டாகிவிட்டது. ஒரு குருவை 


வேண்டி நின்ற எனக்கு, தக்ஷிணாமூர்த்தியாகிய குருமூர்த்தி வெளிப்பட்டதைத்‌ 
தெரிவிக்கும்‌ செய்யுள்‌ கிடைத்ததென்றால்‌, என்பால்‌ பொங்கிவந்த உணர்ச்சிக்கு வரம்பு 
ஏது? "கடவுள்‌ எப்படியும்‌ கைவிடார்‌" என்ற நம்பிக்கை உதயமாயிற்று. "மதுரை 
மீனாட்சிசுந்தரக்‌ கடவுள்‌ முனிவர்களுக்கு அருள்‌ செய்தார்‌. எனக்கும்‌ அந்தப்‌ பெருமான்‌ 
திருநாமத்தையுடைய தமிழாசிரியர்‌ கிடைப்பார்‌" என்ற உறுதி உண்டாயிற்று. 


என்‌ தந்தையார்‌ பூஜையிலுள்ள மூர்த்தியும்‌ ஸ்ரீ மீனாட்சிசுந்தரக்‌ கடவுளே என்ற 
நினைவும்‌ வந்து இன்புறுத்தியது. உவகையும்‌ புதிய ஊக்கமும்‌ பெற்றேன்‌. 
இந்நிகழ்ச்சியை என்‌ தந்தையாரிடம்‌ கூறினேன்‌. அவரும்‌ பெருமகிழ்ச்சி அடைந்தார்‌. 


"எவ்வாறு அவர்களிடம்‌ போய்ச்‌ சேர்வது? செலவுக்கு என்ன செய்வது? தனியே 
போய்‌ இருக்க முடியுமா?" என்ற கேள்விகள்‌ எழுந்து பயமுறுத்தினாலும்‌, 
திருவிளையாடற்‌ பாட்டின்‌ தோற்றம்‌ அந்தப்‌ பயத்தை மேலெழும்ப வொட்டாமல்‌ 
அடக்கி நின்றது. அருணோதயத்தை எதிர்பார்க்கும்‌ சேவலைப்போல நல்ல காலத்தை 
எதிர்பார்த்து நாட்களைக்‌ கழித்து வந்தேன்‌. 


அத்தியாயம்‌ 24 : காரிகைப்‌ படம்‌ 


குன்னத்தில்‌ நாங்கள்‌ தங்கியிருந்த வீட்டினராகிய ராமையங்கார்‌ எனது 
நிலையை அறிந்து மிகவும்‌ இரங்கினார்‌. அப்பால்‌ ஒருநாள்‌ என்‌ தந்தையாரைப்பார்த்து, 
"இவனைச்‌ செங்கணம்‌ சின்ன பண்ணை விருத்தாசல ரெட்டியாரிடம்‌ கொண்டுபோய்‌ 
விட்டால்‌ அவர்‌ பாடஞ்‌ சொல்வாரே" என்றார்‌. "விருந்தாசல ரெட்டியார்‌ என்பவர்‌ 
யார்‌?" என்று என்‌ தந்தையார்‌ கேட்டார்‌. "அவர்‌ செங்கணத்திலுள்ள பெரிய செல்வர்‌, 
உபகாரி, தமிழ்‌ வித்துவான்‌, இலக்கண, இலக்கியங்களை நன்றாகப்‌ பாடஞ்சொல்லும்‌ 
சக்தி வாய்ந்தவர்‌." "அவரிடம்‌ போயிருந்தால்‌ ஆகாரம்‌ முதலியவற்றிற்கு என்ன 
செய்வது?" "நீங்கள்‌ குடும்பத்துடன்‌ சென்று அங்கே இருக்கலாம்‌. அவரே உங்களுக்கு 


154 


வேண்டிய செளகரியங்களை யெல்லாம்‌ செய்து கொடுப்பார்‌. நான்‌ உங்களை 
அழைத்துச்‌ சென்று அவரிடம்‌ விடுகிறேன்‌. அவர்‌ என்‌ நண்பர்‌" என்று ராமையங்கார்‌ 
சொன்னார்‌. அவர்‌ பின்னும்‌ விருத்தாசல ரெட்டியாருடைய குணாதிசயங்களைச்‌ 
சொன்னார்‌. தமிழ்ச்‌ சித்த வைத்திய நூல்களில்‌ ஐயங்கார்‌ நல்ல பயிற்சியுடையவர்‌. 
அதனால்‌ அவருக்கும்‌ ரெட்டியாருக்கும்‌ பழக்கம்‌ உண்டாயிற்று. அந்தப்‌ பக்கங்களில்‌ 
இருந்த தமிழ்‌ வித்துவான்கள்‌ யாவருக்கும்‌ ரெட்டியாருடைய பழக்கம்‌ உண்டு. 


செங்கணம்‌ சென்றது 


ராமையங்கார்‌ விருந்தாசல ரெட்டியாரைப்‌ பற்றிச்‌ சொன்னபோது எனக்குச்‌ 
சிறிது ஆறுதல்‌ உண்டாயிற்று. காலத்தை வீணாகக்‌ கழிக்காமல்‌ இயன்றவரையில்‌ 
பாடம்‌ கேட்கலாமென்று எண்ணினேன்‌. என்‌ தந்தையார்‌ செங்கணம்‌ செல்ல 


உடன்பட்டார்‌. 


கார்குடியிலிருந்த கஸ்தூரி ஐயங்கார்‌, சாமி ஐயங்கார்‌, களத்தூர்‌ ராமையங்கார்‌ 
என்பவர்களுக்கும்‌ விருத்தாசல ரெட்டியார்‌ நண்பர்‌. குன்னம்‌ ராமையங்கார்‌ 
செங்கணத்திற்குப்‌ புறப்பட ஒருநாளை நிச்சயித்துக்‌ கூறியபின்‌, மேற்கூறிய மூவருக்கும்‌ 
அதனை அறிவிக்க, அவர்களும்‌ அன்று செங்கணத்திற்கு வந்து என்னை 


ரெட்டியாரிடம்‌ சேர்ப்பிக்க வருவதாகச்‌ சொல்லியனுப்பினர்‌. 


குறித்த தினத்தில்‌ குன்னம்‌ ராமையங்கார்‌ என்னையும்‌ என்‌ தந்தையாரையும்‌ 
அழைத்துக்கொண்டு செங்கணம்‌ சென்றார்‌. என்‌ தாயார்‌ குன்னத்தில்‌ இருந்தார்‌. அன்று 
எங்களுக்கு முன்பே கார்குடி கஸ்தூரி ஐயங்கார்‌ முதலிய மூவரும்‌ அங்கே 
வந்திருந்தனர்‌. நால்வரும்‌ என்னைச்‌ செங்கணம்‌ ரெட்டியாரிடம்‌ ஒப்பித்து என்‌ 
இயல்பைப்‌ பற்றிக்‌ கூறினர்‌: "இவனை நல்ல நூல்கள்‌ படிக்கும்படி செய்யவேண்டும்‌. 
இவன்‌ அதே நாட்டமாக இருக்கிறான்‌. வேறொன்றிலும்‌ இவன்‌ புத்தி செல்லவில்லை. 
அன்றியும்‌ படிக்கிற வரையில்‌ இவன்‌ குடும்பத்தையும்‌ பாதுகாக்க வேண்டும்‌" என்று 
கேட்டுக்கொண்டனர்‌. ரெட்டியார்‌ அப்படியே செய்வதாக ஒப்புக்கொண்டார்‌. 
இயல்பாகவே உபகார சிந்தையை உடைய அவர்‌ இந்த நான்கு பேர்களும்‌ 


சொல்லும்போது என்னை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தடை? 


ரெட்டியார்‌ என்னை நோக்கி, "என்ன என்ன நூல்களைப்‌ படித்திருக்கிறீர்‌?" 
என்று கேட்டார்‌. நான்‌ இன்ன இன்ன நூலை இன்னார்‌ இன்னாரிடத்தில்‌ பாடம்‌ 


கேட்டேனென்பதைச்‌ சொல்லிவிட்டு, "நான்‌ இந்த நூல்களைப்‌ பாடங்‌ 


155 


கேட்டிருந்தாலும்‌ ஒரு நூலிலாவது எனக்குத்‌ தெளிவான ஞானம்‌ உண்டாகவில்லை. 
எல்லாக்‌ குறையும்‌ தாங்கள்‌ தீர்க்கவேண்டும்‌" என்று கேட்டுக்கொண்டேன்‌. அவர்‌ 


புன்னகையுடன்‌, "அப்படியே ஆகட்டும்‌" என்றார்‌. 


பிறகு "நீர்‌ நன்னூல்‌ காண்டிகை உரையைப்‌ பாடம்‌ கேட்டிருத்தலால்‌ எழுத்துச்‌ 
சொல்‌ இலக்கணங்கள்‌ ஒருவாறு தெரிந்திருக்கும்‌. இந்த ஞானமே மேலே 
இலக்கியங்களைப்‌ படித்தற்குப்‌ போதுமானது. அடுத்தபடியாக யாப்பிலக்கணம்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டியது அவசியம்‌; ஆதலால்‌ முதலில்‌ யாப்பருங்கலக்‌ 
காரிகையைப்‌ பாடங்‌ சொல்லுகிறேன்‌ அப்பால்‌ செளகரியம்போற்‌ 
பார்த்துக்கொள்ளலாம்‌" என்று கூறி என்‌ தந்தையாரைப்‌ பார்த்து, "நீங்கள்‌ 
குடும்பத்துடன்‌ இங்கே வந்துவிடுங்கள்‌" என்றார்‌. என்‌ தந்தையாருக்கும்‌ எனக்கும்‌ 
மகிழ்ச்சியினால்‌ உள்ளம்‌ பூரித்தது. யாவரும்‌ ரெட்டியாரிடம்‌ விடைபெற்றுக்கொண்டு 
குன்னம்‌ வந்தோம்‌. என்‌ தந்தையார்‌ என்‌ தாயாரையும்‌ என்னையும்‌ 
அழைத்துக்கொண்டு செங்கணத்துக்கு ஒரு நல்ல நாளில்‌ வந்தார்‌. இடையிலே 
நின்றிருந்த தமிழ்க்‌ கேள்வித்‌ துறையில்‌ மீட்டும்‌ நான்‌ புகுந்தேன்‌. 


ரெட்டியார்‌ எங்களுக்காக ஒரு ஜாகை ஏற்படுத்தி அதில்‌ இருக்கும்படி செய்து, 
உணவுப்‌ பொருள்களையும்‌ வேண்டிய அளவு முன்னதாக அனுப்பி, செலவுக்குப்‌ 


பணமும்‌ கொடுத்து ஆதரித்தார்‌. ஒவ்வொரு மாத ஆரம்பத்திலும்‌ தவறின்றி இரண்டு 
கல நெல்லும்‌ இரண்டு ரூபாயும்‌ அனுப்பி விடுவார்‌. 


ரெட்டியார்‌ இயல்பு 


செங்கணத்தில்‌ நாட்டாண்மைக்காரரில்‌ பெரிய பண்ணையார்‌, சின்ன 
பண்ணையார்‌, பட்டத்துப்‌ பண்ணையார்‌ என்ற பகுப்பினர்‌ இருந்தனர்‌! விருத்தாசல 
ரெட்டியார்‌ சின்ன பண்ணையார்‌ என்னும்‌ பகுப்பினர்‌. இம்மூவகையினரையும்‌ 
நாட்டார்‌ என்று வழங்குவர்‌. அவர்களுக்குத்‌ தமிழ்ப்‌ பயிற்சி இருந்தமையால்‌ எங்களிடம்‌ 
அன்புவைத்து அவ்வப்போது வேண்டிய உபகாரங்களைச்‌ செய்து வந்தார்கள்‌. 
அவர்களில்‌ சிலர்‌ சைவ சமயத்தையும்‌ சிலர்‌ வைணவ சமயத்தையும்‌ தழுவியவர்கள்‌. 


ஆயினும்‌ அவர்களுக்குள்‌ விவாக சம்பந்தம்‌ முதலியன உண்டு. 


விருத்தாசல ரெட்டியார்‌ குட்டையான வடிவினர்‌. கறுப்பு நிறத்தினர்‌. தேகம்‌ 
பளபளப்பாக இருக்கும்‌. எப்பொழுதும்‌ சுத்தமாக இருப்பார்‌. காலை ஐந்து மணிக்கு 
எழுவார்‌. ஊரைச்‌ சுற்றிலும்‌ காடுகளும்‌ நீரூற்றமும்‌ மணற்‌ பரப்புமுள்ள ஓடைகளும்‌ 


156 


உண்டு. ஏதேனும்‌ ஒரு பக்கம்‌ சென்று தந்த சுத்தி முதலியவற்றை முடித்துக்கொண்டு 
ஏழு மணிக்கு வீட்டிற்கு வருவார்‌. கால்‌, கையைச்‌ சுத்தம்பண்ணிக்கொள்வதற்கும்‌ 
முகத்தைச்‌ சுத்தம்பண்ணிக்கொள்வதற்கும்‌ அரை மணிநேரம்‌ பிடிக்கும்‌. பிறகு 
திருநீற்றை உத்தூளனமாக இட்டுக்கொண்டு படிக்கத்‌ தொடங்குவார்‌. பதினொரு மணி 
வரையிற்‌ படித்துக்கொண்டேயிருப்பார்‌. படிக்கும்‌ நூல்களிலுள்ள ஒவ்வொரு 
விஷயத்தையும்‌ ஆழ்ந்து படித்துச்‌ சிந்தித்துச்‌ செல்வார்‌. மத்தியான உணவுக்குப்பின்‌ 
இரண்டு மணி முதல்‌ இராத்திரி எட்டு மணி வரையில்‌ படித்துக்கொண்டே இருப்பார்‌. 
படிப்பதில்‌ அவருக்குச்‌ சலிப்பே தோற்றாது. இரவில்‌ போஜனம்‌ ஆன பிறகு தம்முடைய 
மூத்த குமாரராகிய நல்லப்ப ரெட்டியாருக்குக்‌ கம்பராமாயணப்‌ பாடம்‌ சொல்வார்‌. 
அவர்‌ பேச்சு மிகவும்‌ திருத்தமாக இருக்கும்‌. 


கல்விச்‌ செல்வமும்‌ பொருட்‌ செல்வமும்‌ ஒருங்கே பெற்றிருந்தமையின்‌ அவருக்கு 


நல்ல மதிப்பு இருந்தது. அடிக்கடி யாரேனும்‌ அயலூரிலிருந்து வந்து இரண்டொரு நாள்‌ 
தங்கி அவரிடம்‌ சம்பாஷித்துச்‌ செல்வார்கள்‌. 


அவர்‌ கன்னையரென்னும்‌ வீரசைவரிடம்‌ பாடங்‌ கேட்டவர்‌. வீரசைவர்களுக்கும்‌ 
ரெட்டியார்களுக்கும்‌ ஒற்றுமையும்‌ நட்பும்‌ அதிகமாக இருந்தன. வீரசைவ வித்துவ 
சிகாமணியாகிய துறைமங்கலம்‌ சிவப்பிரகாசரை அண்ணாமலை ரேட்டியார்‌ என்னும்‌ 
செல்வர்‌ ஆதரித்துப்‌ பாதுகாத்த வரலாற்றை அவ்விருவகையினரும்‌ அடிக்கடி 
பாராட்டிச்‌ சொல்லிக்கொண்டிருப்பார்கள்‌. சிவபிரகாச சுவாமிகள்‌ பழகிய 
இடங்களையும்‌, அவர்‌ நீராடும்பொருட்டு அமைக்கப்பெற்ற நடை வாவிகளையும்‌ நான்‌ 


பார்த்திருக்கிறேன்‌. 


பல தமிழ்‌ ஏட்டுச்‌ சுவடிகளையும்‌ அச்சுப்‌ புஸ்தகங்களையும்‌ விருத்தாசல 
ரெட்டியார்‌ தொகுத்து வைத்திருந்தார்‌. எழுத அநேக ஏட்டுச்‌ சுவடிகளை ஸித்தமாக 
வைத்திருப்பார்‌. தம்மிடம்‌ இல்லாத அரிய தமிழ்‌ நூல்கள்‌ கிடைத்தால்‌ அவற்றில்‌ 
எழுதிக்கொள்வார்‌. ஏட்டுச்‌ சுவடியில்‌ விரைவாகவும்‌ நன்றாகவும்‌ எழுதுவார்‌. 
எனக்காகச்‌ சில தமிழ்‌ நூல்களை ஏட்டுச்‌ சுவடியில்‌ எழுதித்‌ தந்திருக்கிறார்‌. சில 
சமயங்களில்‌ நானும்‌ அவரும்‌ ஒரே சமயத்தில்‌ ஒரு நூலைப்‌ பிரித்துக்கொண்டு 
தனித்தனியே பிரதி பண்ணுவோம்‌. 


படித்தலும்‌ பாடம்‌ சொல்லுதலும்‌ வந்தவர்களிடம்‌ சம்பாஷணை செய்தலுமின்றி 
வேறு ஒரு காரியத்திலும்‌ அவர்‌ புத்தியைச்‌ செலுத்துவதில்லை. மிகுதியான பூஸ்திதி 
உள்ளவர்‌ அவர்‌. அவற்றை அவருடைய பிள்ளைகளும்‌ காரியஸ்தருமே கவனித்து 
வந்தனர்‌. இவ்வாறு அவர்‌ இருத்தலில்‌ குடும்பத்தாருக்கும்‌ உறவினருக்கும்‌ மிக்க 
வருத்தம்‌ இருந்தது. அதனை ரெட்டியார்‌ உணர்ந்தும்‌ சிறிதும்‌ கவலைகொள்ளவில்லை. 


157 


நல்லப்ப ரெட்டியார்‌ 


நான்‌ விருத்தாசல ரெட்டியாரிடம்‌ பாடங்கேட்ட காலத்தில்‌ அவருக்குச்‌ சற்றேறக்‌ 
குறைய ஐம்பத்தைந்து பிராயத்திற்கு மேல்‌ இருக்கும்‌. அவருக்கு ஐந்து பிள்ளைகள்‌ 
இருந்தனர்‌. மூத்தவராகிய நல்லப்ப ரெட்டியாருக்கு ஸ்ரீதன வருவாய்‌ மிகுதியாக 
இருந்தது. பெண்மணிகளுக்கு அதிக ஸ்ரீதனம்‌ வழங்குவது அந்த ஜாதியினருடைய 
வழக்கம்‌. அதனால்‌ பெண்மணிகள்‌ சுதந்திரமும்‌ விவேகமும்‌ கணவர்களிடத்தில்‌ 


மரியாதையும்‌ உடையவர்களாக இருப்பார்கள்‌. 


நல்லப்ப ரெட்டியார்‌ நல்ல தியாகி. தமிழிலும்‌ பயிற்சியுள்ளவர்‌. உத்தமமான 


குணமுடையவர்‌. என்‌ தந்தையாரிடம்‌ பேரன்பு பூண்டிருந்தார்‌. அவர்‌ தனியே 
எங்களுக்குச்‌ செய்துவந்த உதவிகள்‌ பல. 


யாப்பருங்கலக்‌ காரிகையைப்‌ பாடங்கேட்டது 


நல்லவேளையில்‌ நான்‌ காரிகை படிக்கத்‌ தொடங்கினேன்‌. யாப்பிலக்கணத்தைப்‌ 
பற்றிச்‌ சிறிதும்‌ அறியாதநிலையில்‌ இருந்தேன்‌ நான்‌. எனக்கு அதைக்‌ கற்பிப்பது 
சிரமமான காரியந்தான்‌. ஆனாலும்‌ ரெட்டியார்‌ தெளிவாக எனக்குக்‌ கற்பித்தார்‌. 
அவருடைய ஞானமும்‌ என்னுடைய ஆவலும்‌ சேர்ந்து அந்தத்‌ தெளிவுக்குக்‌ 


காரணமாயின. 


நான்‌ பாடங்கேட்கத்‌ தொடங்கியது சுக்கில வருஷம்‌ மார்கழி (1869) 
மாதத்திலாகும்‌. விடியற்காலையில்‌ நான்கு மணிக்கே அவர்‌ என்னை எழுப்பிவிடுவார்‌. 
திருவாசகத்தில்‌ திருவெம்பாவையைப்‌ படிக்கச்‌ செய்வார்‌. முதல்நாள்‌ நடந்த பாடத்தை 
மறுபடியும்‌ சொல்லிக்‌ கேள்விகள்‌ கேட்டு என்‌ மனத்தில்‌ பதியச்‌ செய்வார்‌. 
அக்கேள்விகள்‌ எனக்கு மிகவும்‌ உபயோகமாக இருந்தன. பாடம்‌ கேட்பவர்‌ எவ்வளவு 
தூரம்‌ கிரகித்துக்கொண்டார்‌ என்பது தெரியாமலே தொடர்ச்சியாகப்‌ பாடம்‌ 
சொல்வதில்‌ பயன்‌ ஒன்றுமில்லை என்பதை அவர்‌ அறிவார்‌. கேட்ட பாடத்தைச்‌ 
சிந்திக்கச்‌ செய்து அடிக்கடி கேள்வி கேட்பதனால்‌ கற்பித்த பாடம்‌ உறுதிப்படும்‌. 


யாப்பருங்கலக்‌ காரிகையும்‌ உரையும்‌ மேற்கோட்‌ செய்யுட்களும்‌ என்‌ 
உள்ளத்தே பதிந்தன. மேற்கோட்‌ செய்யுளின்‌ அர்த்தத்தையும்‌ எந்த இலக்கணத்திற்கு 
உதாரணமாக அது காட்டப்படுகிறதோ அந்த இலக்கணம்‌ அமைந்திருப்பதையும்‌ 
ரெட்டியார்‌ எடுத்துரைப்பார்‌. அந்த இலக்கணத்தை அமைத்துப்‌ புதிய செய்யுட்கள்‌ 


158 


எழுதும்படி சொல்லுவார்‌. நான்‌ எழுதியதைப்‌ பார்த்து இன்ன இன்ன பிழைகள்‌ 
இருக்கின்றன என்று விளக்குவார்‌. ஒருவகைச்‌ செய்யுளுக்குரிய இலக்கணத்தை 
அவ்வகைச்‌ செய்யுளாலேயே உரைக்கும்‌ இலக்கண நூல்‌ தெலுங்கிலும்‌ வட 
மொழியிலும்‌ உள்ளனவாம்‌. ரெட்டியாருக்குத்‌ தெலுங்கு தாய்மொழி. அதிலும்‌ 
அவருக்குப்‌ பயிற்சி உண்டு. தெலுங்கு நூலைப்‌ பற்றி என்னிடம்‌ சொல்லி "அவ்வாறே 
நீரும்‌ செய்து பழகும்‌" என்று உரைத்து அவ்வழியையும்‌ கற்பித்தார்‌. அப்படியே நேரிசை 
வெண்பாவின்‌ இலக்கணத்தை நேரிசை வெண்பாவிலேயே அமைத்தேன்‌; 
ஆசிரியப்பாவின்‌ இலக்கணத்தை ஆசிரியப்பாவாலேயே கூறினேன்‌. மிகவும்‌ 
சிரமப்பட்டு இவ்வாறு பாடிக்‌ காட்டுவேன்‌. அச்செய்யுட்களில்‌ உள்ள குணத்தைக்‌ 
கண்டு முதலில்‌ எனக்கு உத்ஸாகம்‌ ஊட்டுவார்‌; பிறகு பிழை இருந்தால்‌ அதனையும்‌ 
எடுத்துக்காட்டுவார்‌. 


காரிகையின்‌ முதற்செய்யுளின்‌ உரையில்‌ உரையாசிரியராகிய குணசாகரர்‌ 
வேறு மொழிகளிலுள்ள நூல்களை உவமையாக எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. 
அந்நூல்களைப்‌ பற்றிய வரலாறுகள்‌ மாத்திரம்‌ ரெட்டியாரால்‌ சொல்ல இயலவில்லை. 
ஆதலின்‌ அவ்விஷயத்தில்‌ சந்தேகம்‌ இருந்தது. இடையிடையே வரும்‌ மேற்கோள்களில்‌ 


ஜைன சமயத்‌ தொடர்புடைய பாடல்கள்‌ பல. அவற்றில்‌ அச்சமய சம்பந்தமான சில 
செய்திகளை அவர்‌ விளக்கவில்லை. இவற்றைத்‌ தவிர மற்ற எல்லாம்‌ தெளிவாகவும்‌ 
அழுத்தமாகவும்‌ என்‌ அறிவில்‌ பதிந்தன. அந்த அஸ்திவார பலம்‌ இன்னும்‌ இருந்து 
வருகிறது. இலக்கணமென்றால்‌ கடினமானதென்ற நினைவே இல்லாமல்‌ சுலபமாகவும்‌ 
மனத்துக்கு உத்ஸாகமுண்டாகும்வண்ணமும்‌ ரெட்டியார்‌ பாடஞ்சொன்ன முறையை 


ான்‌ என்றும்‌ பாராட்டக்‌ கடமைப்பட்டுள்ளேன்‌. அவரிடம்‌ நான்கு மாதங்கள்‌ நான்‌ 
குமாத ந்‌ 


பாடங்கேட்டேன்‌. ஆயினும்‌ என்‌ வாழ்வு முழுவதும்‌ அப்பாடம்‌ பயன்பட்டு இன்பம்‌ 
தருவதாயிற்று. 


அத்தியாயம்‌ 25 : செங்கணத்தில்‌ வாசம்‌ 


துறைமங்கலம்‌ சிவப்பிரகாச சுவாமிகளின்‌ சகோதரர்களாகிய வேலையர்‌, 
கருணைப்‌ பிரகாசர்‌ இவர்களுடைய பரம்பரையினரும்‌ உறவினரும்‌ அப்பக்கங்களில்‌ 
பல கிராமங்களில்‌ பள்ளிக்கூடம்‌ வைத்திருந்தார்கள்‌. அவர்கள்‌ யாவரும்‌ ஓரளவு தமிழ்ப்‌ 
பயிற்சி உடையவர்கள்‌. நல்ல பாடல்களை மனனம்செய்து அவற்றை உரிய 
சந்தர்ப்பங்களிற்சொல்லி எல்லோரையும்‌ மகிழ்வித்துப்‌ பயன்பெறுவார்கள்‌. அவர்களும்‌ 
வேறு சில வித்துவான்களும்‌ அடிக்கடி செங்கணத்திற்கு வந்து விருத்தாசல 
ரெட்டியாரிடம்‌ சம்பாஷணைசெய்து சில நாட்கள்‌ தங்கியிருந்து தங்களுக்குள்ள 


159 


சந்தேகங்களை நீக்கிக்கொண்டும்‌ பொருளுதவி பெற்றும்‌ செல்வார்கள்‌. சில 


வித்துவான்கள்‌ ரெட்டியாருடைய சந்தேகங்களையும்‌ தீர்ப்பதுண்டு. 


தனிப்பாடல்‌ திரட்டு 


இவ்வாறு வருபவர்களுடைய சம்பாஷணையால்‌ எனக்குத்‌ தமிழ்‌ லாபம்‌ 
இருந்தது. அவர்கள்‌ கூறும்‌ தனிப்பாடல்கள்‌ மிக்க சுவையுள்ளனவாக இருக்கும்‌. 
அவற்றைக்‌ கேட்டு நான்‌ பாடம்‌ செய்துகொள்வேன்‌. தனியே எழுதிவைத்துக்‌ 
கொள்வேன்‌. இப்படி ஒவ்வொரு பாடலாக நான்‌ கேட்டுத்‌ தெரிந்துகொள்வதை அறிந்த 
ரெட்டியார்‌ ஒரு நாள்‌, "என்னிடம்‌ தனிப்பாடல்‌ திரட்டு இருக்கிறது. அதில்‌ பல 
பாடல்கள்‌ உள்ளன. நான்‌ உமக்குத்‌ தருகிறேன்‌" என்று கூறித்‌ தம்மிடமிருந்த 
அப்புஸ்தகத்தை என்னிடம்‌ கொடுத்தார்‌. அது துந்துபி வருடம்‌ (1862) சந்திர சேகர 
கவிராஜ பண்டிதரென்பவரால்‌ முதன்‌ முறையாகப்‌ பதிப்பிக்கப்பெற்றது. அப்பொழுது 
அதன்‌ விலை ரூபா ஐந்து. 


அதைப்‌ பார்த்தபோது எனக்கு ஏதோ ஒரு பெரிய புதையல்‌ 
கிடைத்துவிட்டதுபோல இருந்தது. பலவகையான கருத்துக்களும்‌ பலவகையான 
சாதுரியங்களும்‌ அமைந்த தனிப்பாடல்கள்‌ என்‌ மனத்தைக்‌ கவர்ந்தன. 
காளமேகப்புலவர்‌ சமயத்துக்கேற்றபடி சாதுரியமாகப்‌ பாடிய பாடல்களைப்‌ படித்துப்‌ 
படித்து உவப்பேன்‌; அவர்‌ பாடிய சிலேடைகளைச்‌ சொல்லிச்‌ சொல்லி மகிழ்வேன்‌; 
பலபட்டடைச்‌ சொக்கநாதப்புலவர்‌ செய்யுட்களிலுள்ள பக்தியையும்‌ எளிய 
நடையையும்‌ கண்டு ஈடுபடுவேன்‌; ஒளவையார்‌ முதலியவர்களுடைய பாடல்களின்‌ 
போக்கிலே என்‌ மனம்‌ லயித்துவிடும்‌. பலவகையான சுவைகள்‌ உள்ள அப்பாடல்களில்‌ 
ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு ரத்தினமாகவே தோன்றியது; ஓய்ந்த நேரங்களிலெல்லாம்‌ 
அவற்றையே படித்துக்‌ காலம்‌ கழிப்பேன்‌. பிறரிடம்‌ சொல்லிச்‌ சொல்லிப்‌ 


பாராட்டுவேன்‌; மிக விரைவில்‌ பல பாடல்கள்‌ மனனமாயின; எனது தமிழன்பு 


அப்பாடல்களால்‌ எவ்வளவோ உயர்ந்துவிட்டது. 
ரெட்டியார்‌ எனக்கு யாப்பருங்கலக்காரிகை அச்சுப்‌ பிரதியையும்‌ வேறு சில 
புஸ்தகங்களையும்‌ பின்பு அளித்தார்‌. அச்சுப்‌ புஸ்தகங்கள்‌ அருமையாக வழங்கிய 


அக்காலத்தில்‌ அப்புஸ்தகங்கள்‌ எனக்குப்‌ பெருந்தனமாக இருந்தன. 


படித்த நூல்கள்‌ 


160 


விருத்தாசல ரெட்டியாரிடம்‌ பல தமிழ்‌ நூல்கள்‌ இருந்தன. அவற்றிற்‌ பல ஏட்டுச்‌ 
சுவடிகள்‌; சில அச்சுப்‌ புஸ்தகங்கள்‌. ஏட்டுப்‌ பிரதிகளிற்‌ பல அவர்‌ தம்‌ கையாலேயே 
எழுதியவை. செவ்வைச்‌ சூடுவார்‌ இயற்றிய பாகவதத்தில்‌ அவருக்கு நல்ல பழக்கம்‌ 
உண்டு. தம்‌ கையாலேயே அந்நூல்‌ முழுவதையும்‌ ஏட்டில்‌ எழுதி வைத்திருந்தார்‌. ஓய்ந்த 
நேரங்களில்‌ நான்‌ அப்புஸ்தகங்களை எடுத்துப்‌ பார்ப்பேன்‌; படிப்பேன்‌. அவற்றிலுள்ள 


விஷயங்களை ரெட்டியாரிடம்‌ கேட்பேன்‌. அவர்‌ சொல்லுவார்‌. இத்தகைய பழக்கத்தால்‌ 
தமிழ்க்கடலின்‌ ஆழமும்‌ பரப்பும்‌ பல நூற்பகுதிகளும்‌ சில வித்துவான்‌௧ளுடைய 
சரித்திரங்களும்‌ விளங்கின. தண்டியலங்காரம்‌, திருக்குறள்‌, திருக்கோவையார்‌ என்னும்‌ 
நூல்களை நானே படித்தேன்‌. கம்பராமாயணத்திலும்‌ பல பகுதிகளைப்‌ படித்து 


உணர்ந்தேன்‌. 


பாட்டியல்கள்‌ 


காரிகைக்குப்‌ பிறகு ரெட்டியார்‌ எனக்குப்‌ பொருத்த இலக்கணங்களையும்‌ 
பிரபந்த இலக்கணங்களையும்‌ கற்பித்தார்‌. அவற்றை அவர்‌ நன்றாக ஆராய்ந்து 
வரையறை செய்து வைத்திருந்தார்‌. அவருடைய வீட்டுத்‌ திண்ணைச்‌ சுவர்களில்‌ பல 
இடங்களில்‌ இரட்டை நாகபந்தம்‌, அஷ்ட நாகபந்தம்‌ முதலிய சித்திரகவிகள்‌ 
எழுதப்பெற்றிருக்கும்‌. நான்‌ முன்பே சில பாட்டியல்‌ நூல்களைப்‌ படித்திருந்தமையால்‌ 
அவர்‌ கற்பித்தபோது எனக்கு அவை தெளிவாக விளங்கின. ரெட்டியாருடைய 
விருப்பத்தின்படி ஒவ்வொரு பாட்டியலிலும்‌ ஒரே விஷய சம்பந்தமாகக்‌ காணப்படும்‌ 
இலக்கணங்களைத்‌ தொகுத்து வரிசைப்படுத்தி ஏட்டிற்‌ பிரதி செய்துகொண்டேன்‌. 
மங்கலப்‌ பொருத்தம்‌ என்பதன்‌ இலக்கணத்தைப்‌ பற்றி எல்லாப்‌ 
பாட்டியல்களிலுமுள்ளவற்றை ஒருங்கே எழுதினேன்‌. இம்முறையில்‌ மற்றவற்றையும்‌ 
எழுதினேன்‌. இவ்வாறு தொகுத்து எழுதிய அச்சுவடி விஷய வரிசையால்‌ அமைந்த 
பாட்டியற்‌ கொத்தாக இருந்தது. அப்பிரதி பிற்காலத்தில்‌ என்னிடமிருந்து 
நழுவிவிட்டது. அவரிடம்‌ தத்தாத்திரேயப்‌ பாட்டியல்‌ என்னும்‌ பிரபந்த இலக்கண நூல்‌ 
இருந்தது அதனையும்‌ படித்தேன்‌. பிரதி செய்துகொள்ளவில்லை. இப்போது அந்நூல்‌ 
தமிழ்நாட்டில்‌ அகப்படவில்லை. சித்திரகவிகளின்‌ இலக்கணத்தையும்‌ அவற்றை 
இயற்றும்‌ பழக்கத்தையும்‌ ரெட்டியார்‌ உதவியால்‌ அறிந்துகொண்டேன்‌. 


பெருமாளையர்‌ 
ரெட்டியாருடைய நண்பராகிய பெருமாளையர்‌ என்னும்‌ காணியாளப்‌ பிராமணர்‌ 


ஒருவர்‌ பெரும்பாலும்‌ ரெட்டியாருடனே இருப்பார்‌. அவருக்கும்‌ யாப்பிலக்கணத்திலும்‌ 
பொருத்த இலக்கணங்களிலும்‌ சித்திரகவிகளிலும்‌ நல்ல பழக்கம்‌ இருந்தது. நன்றாக 


161 


அவர்‌ சித்திரம்‌ எழுதுவார்‌. ரத பந்தம்‌, நாகபந்தம்‌, கமல பந்தம்‌, சக்கர பந்தங்கள்‌ 
முதலியவற்றை அவர்‌ போட்டுத்‌ தருவார்‌. நான்‌ அவற்றுள்‌ செய்யுளை அடைப்பேன்‌. 
நானும்‌ அச்சித்திரங்களை வரைவேன்‌. 


நான்‌ ஒருநாள்‌ அறுசீரடி ஆசிரிய விருத்தம்‌ ஒன்று எழுதிப்‌ பெருமாளையரிடம்‌ 
காட்டினேன்‌. அச்செய்யுளில்‌ நான்கு அடிகள்‌ இருந்தன; ஆறு சீர்கள்‌ இருந்தன; எதுகை 
மோனை எல்லாம்‌ இருந்தன. ஆனால்‌ ஓசை சரியாக இல்லை. பெருமாளையர்‌ அதைப்‌ 
பார்த்துச்‌ சிரித்தார்‌. "ஏன்‌? இதில்‌ என்ன பிழை?" என்று கேட்டேன்‌ "நீரே படித்துப்‌ 
பாரும்‌; ஓசை சரியாக இருக்கிறதா என்று கவனியும்‌" என்றார்‌. நான்‌ சிலமுறை 
படித்தேன்‌; ஓசை சரியாக இல்லை என்பது எனக்கு ஓரளவு தெரிந்தும்‌ அதை நான்‌ 
ஒப்புக்‌ கொள்ளவில்லை; "ஆறு சீர்கள்‌ இல்லையா?" என்றேன்‌. "ஆறு சீர்கள்‌ 
இருக்கின்றன என்பது வாஸ்தவந்தான்‌. ஆனால்‌ எந்தச்‌ சீர்‌ எந்த இடத்தில்‌ இருக்க 
வேண்டுமோ அப்படி இல்லை. அதனால்தான்‌ ஓசை பிறழ்கிறது" என்று கூறிப்‌ 
பிரபுலிங்க வீலை என்றும்‌ தமிழ்‌ நூலை எடுத்துச்‌ சில பாடல்களைப்‌ படித்துக்‌ 
காட்டினார்‌. நான்‌ விருத்த இலக்கணம்‌ படித்த காலத்தில்‌ சீர்கள்‌ 'அளவொத்து' இருக்க 
வேண்டுமென்று தெரிந்துகொண்டேன்‌. ஓரடியில்‌ ஆறு சீர்கள்‌ இருந்தால்‌ மற்ற 
அடிகளிலும்‌ ஆறு சீர்களே இருக்க வேண்டுமென்றும்‌, ஏழு சீர்கள்‌ இருந்தால்‌ மற்ற 
அடிகளிலும்‌ ஏழு சீர்களே இருக்க வேண்டுமென்றும்‌, இவ்வாறே சீர்களின்‌ 
எண்ணிக்கை நான்கடிகளிலும்‌ சமமாக இருக்க வேண்டுமென்றும்‌ நினைத்தேன்‌. 
'அளவொத்தல்‌' என்பதற்கு இதற்கு மேலும்‌ ஓர்‌ அர்த்தம்‌ உண்டென்பதை அதற்கு முன்‌ 
நான்‌ அறிந்துகொள்ளவில்லை. அதைப்‌ பெருமாளையர்‌ பின்வருமாறு விளக்கினார்‌: 
முதல்‌ அடியில்‌ முதற்சீர்‌ மாச்சீராக இருந்தால்‌ மற்ற அடிகளிலும்‌ முதற்சீர்‌ மாச்சீராகவே 
இருக்கும்‌. இதோ இப்பாட்டைப்‌ பாரும்‌: 


"பூவாய்‌ நெடுங்கோட்‌ டுறுபசுந்தேன்‌ 
கைகான்‌ முடங்கு பொறியிலிதன்‌ 
நாவா யொழுகிற்‌ றெனவுலக 
மளந்த மாலு நான்முகனும்‌ 
காவா யெனநின்‌ றேத்தெடுப்பத்‌ 
தானே வந்தெங்‌ கரதலத்து 
மேவா நின்ற மாமணியைத்‌ 
தொழுது வினைக்கு விடைகொடுப்பாம்‌" 


162 


என்பதில்‌ ஒவ்வோரடியிலும்‌ ஆறு சீர்கள்‌ இருக்கின்றன. முதல்‌ இரண்டு சீரும்‌ 
நான்கு ஐந்தாம்‌ சீர்களும்‌ மாச்சீர்கள்‌; மூன்றாஞ்சீரும்‌ ஆறாஞ்சீரும்‌ காய்ச்‌ சீர்கள்‌. இந்த 
அமைப்பு ஒவ்வோரடியிலும்‌ மாறாமல்‌ நிற்கும்‌; மாறினால்‌ ஓசை கெடும்‌. இவ்வண்ணம்‌ 
சீர்கள்‌ அமைவதனால்தான்‌ ஒவ்வொரு வகை விருத்தத்திலும்‌ பல பிரிவுகள்‌ 
இருக்கின்றன." 


அவர்‌ விரிவாக எடுத்துச்‌ சொன்னபோதுதான்‌ எனக்கு விஷயம்‌ விளங்கிற்று. 


"புஸ்தகத்தைப்‌ படித்துப்‌ பார்ப்பதனால்‌ மட்டும்‌ ஒருவனுக்குப்‌ பூரண அறிவு ஏற்படாது; 
அறிந்தவர்களிடம்‌ பாடம்‌ கேட்கவேண்டும்‌" என்று பெரியோர்கள்‌ வற்புறுத்துவதன்‌ 


உண்மையையும்‌ உணர்ந்தேன்‌. இத்தகைய அரிய விஷயங்களைத்‌ தக்கவர்களிடம்‌ 
தெரிந்துகொள்ளாமல்‌ வெண்பா என்றும்‌, கட்டளைக்கலித்துறை என்றும்‌, 
விருத்தமென்றும்‌ தாமே எண்ணிக்கொண்டு மனம்‌ போனபடி பாடல்களைப்‌ பிழையான 
ஓசையோடு பாடுபவர்கள்‌ பலரை நான்‌ கண்டிருக்கிறேன்‌. இக்காலத்திலும்‌ 
காண்கிறேன்‌. அத்தகைய பாடல்களையும்‌ அவற்றைப்‌ பாடுவோரையும்‌ பாராட்டி 
மகிழும்‌ கனவான்கள்‌ பலர்‌ இருக்கின்றனர்‌. அவர்களை நினைந்து நான்‌ மிகவும்‌ 


இரங்குகிறேன்‌. 


ஒரு முதியவரது ஞாபகம்‌ 


ஒருநாள்‌ வழக்கம்போல ரெட்டியாருடைய மூத்த குமாரராகிய நல்லப்ப 
ரெட்டியார்‌ கம்பராமாயணம்‌ படித்துத்‌ தம்‌ தந்தையாரிடம்‌ பொருள்‌ கேட்டு வந்தார்‌. 
அன்று படித்தது கும்பகருணப்‌ படலம்‌. அவர்‌ திரிசிரபுரம்‌ கோவிந்த பிள்ளை 
பதிப்பித்திருந்த அச்சுப்‌ புஸ்தகத்தை வைத்துக்‌ கேட்டு வந்தார்‌. நானும்‌ அவ்வூர்ப்‌ 
பட்டத்துப்‌ பண்ணையாராகிய முதியவர்‌ ஒருவரும்‌ உடனிருந்தோம்‌. அம்முதியவருக்கு 
எழுபது பிராயம்‌ இருக்கும்‌. படித்து வரும்போது இடையிலே ஓரிடத்தில்‌ அம்முதியவர்‌ 
மறித்து, "இந்த இடத்தில்‌ சில பக்கங்களை அவசரத்தில்‌ தள்ளிவிட்டீரோ?" என்று 
நல்லப்ப ரெட்டியாரைக்‌ கேட்டார்‌. "இல்லையே; தொடர்ச்சியாகத்தானே படித்து 
வருகிறேன்‌" என்று அவர்‌ பதில்‌ கூறினார்‌. "இவ்விடத்தில்‌ சில பாடல்கள்‌ இருக்க 
வேண்டும்‌. அவற்றை நான்‌ படித்திருக்கிறேன்‌. அவை இப்புஸ்தகத்தில்‌ 
விட்டுப்போயின. என்‌ பிரதியில்‌ அப்பாடல்கள்‌ உள்ளன" என்று சொல்லிப்‌ பாடம்‌ 
முடிந்தவுடன்‌ என்னையும்‌ நல்லப்ப ரெட்டியாரையும்‌ தம்‌ வீட்டுக்கு அழைத்துச்‌ சென்று 
தம்‌ வீட்டுக்‌ கம்பராமாயணப்‌ பிரதியை எடுத்துக்‌ கும்ப கருணப்‌ படலம்‌ உள்ள 
இடத்தைப்‌ பிரித்துக்‌ காட்டினார்‌. அவர்‌ கூறியபடியே அவ்விடத்தில்‌ அச்சுப்‌ பிரதியிலே 
காணப்படாத சில பாடல்கள்‌ இருந்தன. அவற்றைப்‌ படித்துப்‌ பார்த்தோம்‌. 
அம்முதியவருக்குக்‌ கம்பராமாயணத்தில்‌ இருந்த அன்பையும்‌ அதை நன்றாகப்‌ படித்து 


163 


இன்புற்று ஞாபகம்‌ வைத்திருந்த அருமையையும்‌ உணர்ந்து வியந்தோம்‌. 
பரம்பரையாகக்‌ காப்பாற்றப்பட்டு வரும்‌ ஏட்டுப்‌ பிரதிகளின்‌ பெருமையையும்‌ 


தெளிந்தோம்‌. 


திருக்குறள்‌ 


விருத்தாசல ரெட்டியார்‌ எப்போதும்‌ தமிழ்‌ நூல்களைப்‌ படிப்பதிலே தம்‌ 
பொழுதைப்‌ போக்கி வருபவர்‌; மற்ற வேலைகளில்‌ கவலையில்லாதவர்‌. அவருக்கு 
ஏற்றபடி வேறு கவனமேயில்லாமல்‌ தமிழ்‌ ஒன்றிலேயே நாட்டமுடையவனாக நான்‌ 
கிடைத்தேன்‌. எனக்குப்‌ பாடம்‌ சொல்வதும்‌ நான்‌ படிக்கும்‌ நூல்களிலுள்ள 
சந்தேகங்களைத்‌ தீர்ப்பதும்‌ அவருக்குப்‌ புதிய வேலைகள்‌. அவை அவர்‌ உள்ளத்துக்கு 
உவப்பான காரியங்கள்‌. என்னிடம்‌ அவர்‌ மிக்க அன்பு வைத்திருந்தார்‌. எனக்கும்‌ 
அவருக்கும்‌ பிராயத்திலும்‌ அறிவிலும்‌ செல்வத்திலும்‌ ஏற்றத்‌ தாழ்வுகள்‌ இருந்தன. 
எனினும்‌, தமிழனுபவத்தில்‌ நாங்கள்‌ ஒன்றுபட்டு நின்றோம்‌. நாள்‌ முழுவதும்‌ 
தமிழைப்பற்றி அவரிடம்‌ கேட்டுக்கொண்டிருப்பவர்‌ என்னைத்‌ தவிர வேறு ஒருவரும்‌ 
இல்லை. 


அவ்வப்போது படித்து வந்த நூல்களில்‌ திருக்குறளும்‌ ஒன்று. திருக்குறளை 
எப்போதும்‌ கையில்‌ வைத்துப்‌ படிக்க வேண்டுமென்ற ஆசை எனக்கு உண்டாயிற்று. 
ரெட்டியாரிடம்‌ இருந்த புஸ்தகத்தைப்‌ படித்து வந்தேன்‌. எனக்குச்‌ சொந்தமாக ஒரு 
புஸ்தகமிருந்தால்‌ எங்கே போனாலும்‌ வைத்துக்கொண்டு படிக்கலாம்‌ என்று 
நினைத்தேன்‌. அச்சுப்‌ புஸ்தகத்தைத்‌ தேடிச்‌ சென்று பணம்‌ கொடுத்து வாங்க 
இயலாதவனாக இருந்தேன்‌. பெரும்புலியூர்ப்‌ பள்ளிக்கூடத்‌ தலைமை உபாத்தியாயராக 
இருந்த ராயரொருவர்‌ திருக்குறள்‌ உரைப்‌ புஸ்தகம்‌ தம்மிடம்‌ இருப்பதாகவும்‌ 
பெரும்புலியூர்‌ வந்தால்‌ எனக்கே தருவதாகவும்‌ குன்னத்தில்‌ வாக்களித்தது அப்போது 
ஞாபகத்திற்கு வந்தது. "இந்தச்‌ சந்தர்ப்பத்தை விடக்கூடாது" என்ற கருத்தால்‌ 
பெரும்புலியூர்‌ சென்று அதை அவரிடம்‌ வாங்கி வர நிச்சயித்து எனது எண்ணத்தை 


ரெட்டியாரிடம்‌ தெரிவித்தேன்‌. அவர்‌, "நானும்‌ வருகிறேன்‌. பேசிக்கொண்டே போய்‌ 
வரலாம்‌" என்றார்‌. அவர்‌ என்னோடு பெரும்புலியூருக்கு நடந்து வருவதாகக்‌ 


கூறியதைக்‌ கேட்டபோது எனக்கு மிக்க ஆச்சரியம்‌ உண்டாயிற்று. 


பெரும்புலியூருக்கு இருவரும்‌ சென்றோம்‌. அந்த ராயரைப்‌ பார்த்தோம்‌. அவர்‌ 
எங்களைக்‌ கண்டு மிகவும்‌ சந்தோஷமடைந்தார்‌. ரெட்டியாரைப்‌ பற்றி அவர்‌ முன்பே 
கேள்வியுற்றிருந்தவராதலால்‌ அவர்‌ தம்‌ வீட்டுக்கு வலிய வந்ததை ஒரு பெரிய 


பாக்கியமாக எண்ணி உபசரித்தார்‌. தமிழானது எங்கள்‌ மூவரிடையுமுள்ள 


164 


வேறுபாடுகளை மறக்கச்‌ செய்து ஒன்றுபடுத்தியது. நெடுநேரம்‌ தமிழ்‌ சம்பந்தமான 
விஷயங்களையே பேசிக்கொண்டிருந்தோம்‌. "நீங்கள்‌ நல்ல காரியம்‌ செய்கிறீர்கள்‌. 
இந்தப்‌ பிள்ளைக்குப்‌ பாடம்‌ சொல்லி வருவது எனக்குப்‌ பேரானந்தத்தை 
உண்டாக்குகின்றது. இது பெரிய புண்ணியம்‌. தமக்குப்‌ பாடம்‌ சொல்பவர்‌ ஒருவரும்‌ 
இல்லையே என்று குன்னத்தில்‌ இவர்‌ தவித்துக்கொண்டிருந்தார்‌. இவருக்கு 
உங்களுடைய பழக்கம்‌ கிடைத்தது அதிர்ஷ்டமே" என்று ராயர்‌ பாராட்டிப்‌ பேசினார்‌. 
முன்பு வாக்களித்திருந்தபடி தம்மிடமிருந்த திருக்குறட்‌ பிரதியை எனக்கு 
ஆசீர்வாதத்துடன்‌ கொடுத்தார்‌. அப்பால்‌ நாங்கள்‌ இருவரும்‌ விடைபெற்றுச்‌ 
செங்கணம்‌ வந்து சேர்ந்தோம்‌. 


வரும்வழியில்‌ ரெட்டியார்‌ என்னை அயலிலுள்ள ஓரிடத்திற்கு அழைத்துச்‌ 
சென்று அங்கிருந்த ஒரு பனைமரத்தைக்‌ காட்டினார்‌. அதில்‌ நான்கு பக்கங்களிலும்‌ பல 
கிளைகள்‌ இருந்தன. நான்‌ பார்த்து வியந்தேன்‌. அந்த அதிசயத்தைப்‌ பார்ப்பதற்குப்‌ 
பலர்‌ வருவதுண்டென்றும்‌ சொன்னார்‌. செங்கணம்‌ வந்தது முதல்‌ பின்னும்‌ 


ஊக்கத்துடன்‌ குறளைப்‌ படித்து இன்புறலானேன்‌. அப்புஸ்தகத்தில்‌ பரிமேலழகர்‌ 
உரையைத்‌ தழுவி எழுதப்பெற்ற பதவுரை, கருத்துரை, விசேடவுரைகள்‌ இருந்தன. அது 
நளவருஷம்‌ ஆனி மாதம்‌ (1856) காஞ்சீபுரம்‌ சபாபதி முதலியாராற்‌ பார்வையிடப்‌ 
பெற்றுப்‌ பதிப்பிக்கப்பட்டது. 


பிள்ளையவர்கள்‌ பிரஸ்தாபம்‌ 


ரெட்டியார்‌ பாடஞ்சொல்லும்‌ காலத்தில்‌ இடையிடையே தமக்குத்‌ தெரிந்த 
வித்துவான்‌ ௧ளைப்‌ பற்றியும்‌ சொல்லுவார்‌. நான்‌ அரியிலூர்ச்‌ சஉடஉகோபையங்காரிடம்‌ 
பாடம்‌ கேட்டதை அறிந்த அவர்‌ அவ்வையங்காருக்கும்‌ தமக்கும்‌ பழக்கம்‌ உண்டென்று 
சொன்னார்‌. கும்பகோணம்‌ காலேஜில்‌ தமிழ்ப்‌ பண்டிதராக இருந்த தியாகராச 
செட்டியாரைப்‌ பார்த்திருப்பதாகவும்‌ அவர்‌ சிறந்த இலக்கண வித்துவானென்றும்‌ 
கூறினார்‌. ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களைப்‌ பற்றியும்‌ அவர்‌ அடிக்கடி 
சொல்வார்‌; திருக்குறள்‌ முதலிய நூற்பதிப்புகளில்‌ உள்ள அவருடைய 
சிறப்புப்பாயிரங்களின்‌ நயங்களை எடுத்துக்காட்டிப்‌ பாராட்டுவார்‌. "அந்த மகானை 
நான்‌ பார்த்ததில்லை; ஆனால்‌ அவர்‌ பெருமையை நான்‌ கேள்வியுற்றிருக்கிறேன்‌. 
அவர்‌ காவேரிப்‌ பிரவாகம்போலக்‌ கவி பாடுவாராம்‌. எப்பொழுதும்‌ மாணாக்கர்கள்‌ 
கூட்டத்தின்‌ நடுவேயிருந்து விளங்குவாராம்‌. அவருக்குத்‌ தெரியாத தமிழ்ப்‌ புஸ்தகமே 
இல்லையாம்‌. எனக்குச்‌ சில நூல்களிலும்‌ உரைகளிலும்‌ சந்தேகங்கள்‌ இருக்கின்றன. 
அவற்றை அவரிடம்‌ தீர்த்துக்கொள்ள வேண்டுமென்று தனியே குறித்து 
வைத்திருக்கிறேன்‌. எப்பொழுது சந்தர்ப்பம்‌ நேர்கிறதோ தெரியவில்லை" என்று 


165 


சொல்லிவிட்டுத்‌ தாம்‌ சந்தேகங்களைக்‌ குறித்து வைத்திருந்த ஓலைச்சுவடியை 
என்னிடம்‌ காட்டினார்‌. செய்யுட்களாயுள்ள பகுதிகளின்‌ எண்ணும்‌, உரைப்‌ பகுதிகளும்‌ 
அதில்‌ எழுதப்பட்டிருந்தன. மேலும்‌ மேலும்‌ படிக்கும்‌ நூல்களில்‌ சந்தேகம்‌ எழுந்தால்‌ 
அந்தச்‌ சுவடியில்‌ அவர்‌ எழுதி வைத்துக்கொள்ளுவார்‌. 


'அவரிடம்‌ போங்கள்‌' 


இவ்வாறு பிள்ளையவர்களைப்‌ பற்றிய பிரஸ்தாபம்‌ வரும்‌ சமயங்களில்‌ நான்‌ 
ஆவலாகக்‌ கேட்பேன்‌. மேலும்‌ விஷயங்களை விசாரிப்பேன்‌. நான்‌ அவர்களிடம்‌ 
படிக்க வேண்டுமென்று எண்ணியதையும்‌ திருவிளையாடற்‌ புராணத்திற்‌ 
கயிறுசார்த்திப்‌ பார்த்ததையும்‌ சொல்லியிருந்தேன்‌. இரண்டு பேரும்‌ 
பிள்ளையவர்களைப்‌ பற்றிய பேச்சிலே நெடுநேரம்‌ கழிப்போம்‌. ரெட்டியாரும்‌, "ஆம்‌, 
அவரிடம்‌ போனால்தான்‌ இன்னும்‌ பல நூல்களை நீர்‌ பாடங்‌ கேட்கலாம்‌; உமக்குத்‌ 


திருப்தியுண்டாகும்படி பாடம்‌ சொல்லக்‌ கூடிய பெரியார்‌ அவர்‌ ஒருவரே. 


நாங்களெல்லாம்‌ மேட்டு நிலத்தில்‌ மழையினால்‌ ஊறுகின்ற கிணறுகள்‌. என்றும்‌ 
பொய்யாமல்‌ ஓடுகின்ற காவிரி போன்றவர்‌ அவர்‌. அவரிடம்‌ போய்ப்‌ படிப்பதுதான்‌ 


சிறந்தது" என்று சொல்லிவரத்‌ தொடங்கினார்‌. பலரிடம்‌ இக்கருத்தையுடைய 
வார்த்தைகளையே கேட்டுக்‌ கேட்டு ஏங்கிய எனக்கு ரெட்டியாருடைய வார்த்தைகள்‌ 


பின்னும்‌ உறுதியை உண்டாக்கின. 


ரெட்டியார்‌ என்னிடம்‌ சொல்வதோடு நில்லாமல்‌ என்‌ தந்தையாரிடமும்‌ 
இக்கருத்தை வெளியிட்டார்‌: "என்னால்‌ இயன்றதைச்‌ சொல்லிக்‌ கொடுத்தேன்‌. 
இன்னும்‌ நன்றாகப்‌ படித்துப்‌ பயன்‌ அடைய வேண்டுமானால்‌ பிள்ளையவர்களிடம்‌ 


இவரை விட்டுப்‌ படிப்பிப்பதுதான்‌ நலம்‌. உங்களை ஆதரிக்க வழியில்லாமல்‌ இவ்வாறு 


சொல்லுகிறேனென்று நீங்கள்‌ சிறிதும்‌ எண்ண வேண்டாம்‌. நீங்கள்‌ எவ்வளவு வருஷம்‌ 


இருந்தாலும்‌ எனக்குச்‌ சிரமம்‌ இல்லை. கடவுள்‌ கொடுத்திருப்பதைக்கொண்டு 
என்னால்‌ இயன்ற அளவு ஆதரித்து வருவேன்‌. இவரால்‌ எனக்குச்‌ சிரமம்‌ உண்டென்று 
நான்‌ நினைப்பதாகவும்‌ எண்ணாதீர்கள்‌. இவருக்குப்‌ பாடம்‌ சொல்வதும்‌, இவரோடு 
தமிழ்‌ நூல்‌ சம்பந்தமாகப்‌ பொழுதுபோக்குவதும்‌ உண்மையில்‌ எனக்கு அளவற்ற 
திருப்தியைத்‌ தருகின்றன. எப்பொழுதும்‌ இப்படியே இருக்கலாம்‌. ஆனால்‌ எனக்கு 
இனிமேல்‌ வாழ்க்கையில்‌ ஆகவேண்டியது ஒன்றும்‌ இல்லை; இவர்‌ இனிமேல்தான்‌ 
முன்னுக்கு வந்து பிரகாசிக்க வேண்டும்‌. தக்க இடத்தில்‌ இருந்து பாடங்‌ கேட்டால்‌ 
இவர்‌ அபிவிருத்தி அடைவாரென்பதில்‌ தடையில்லை. இவரை அனுப்புவதற்கு எனக்கு 
வருத்தமாகத்தான்‌ இருக்கிறது. என்‌ வருத்தத்தை மாத்திரம்‌ உத்தேசித்து, இவருடைய 


166 


அபிவிருத்திக்குத்‌ தடை உண்டாக்குவது பாவமல்லவா?" என்று அவர்‌ கூறிப்‌ பின்னும்‌ 
பலமுறை வற்புறுத்தினார்‌. என்‌ தந்தையார்‌ அவர்‌ சொன்னவற்றைக்‌ கேட்டுவிட்டு, 
"எங்கே போனாலும்‌ எல்லோரும்‌ இந்தத்‌ தீர்மானத்துக்குத்தான்‌ வருகிறார்கள்‌. ஈசுவர 
ஆக்ஞை இதுதான்‌ என்று தோன்றுகிறது. இனிமேல்‌ நாம்‌ பராமுகமமாக இருக்கக்‌ 
கூடாது. எவ்வாறேனும்‌ இவனைப்‌ பிள்ளையவர்களிடத்திற்கொண்டு போய்ச்‌ 
சேர்ப்பது அவசியம்‌" என்று நிச்சயம்‌ செய்தார்‌. ரெட்டியாரிடம்‌ தம்முடைய 


தீர்மானத்தைத்‌ தெரிவித்துச்‌ செங்கணத்தைவிட்டுப்‌ புறப்படச்‌ சித்தமாயினர்‌. 


